அலகு 1-அடிப்படை புள்ளியியல்‌ 


அமைப்பு 


1.0 அறிமுகம்‌ 


1.1 
1.2 


1.3 


1.4 


1.5 


1.6 


1.7 


1.8 


1.9 


நோக்கங்கள்‌ 

புள்ளியியல்‌ 
1.2.1 புள்ளி 
1.2.2 புள்ளி 


யல்‌ வரையறை 


யலின்‌ முக்கியத்துவம்‌ 


1.2.4புள்ளி 
1.2.5 புள்ளி 
விவரம்‌ 


யலின்‌ செயல்பாடுகள்‌ 


யி 
யி 
1.2.3 புள்ளியியலின்‌ வரம்புகள்‌ 
யி 
யியலின்‌ நோக்கம்‌ 


1.3.1 விவரங்களின்‌ வகைகள்‌ 
விவரங்களை சேகரிக்கும்‌ தொழில்நுட்பங்கள்‌ 
1.4.1 முதல்‌ நிலை விவரங்கள்‌ 
1.4.2 இரண்டாம்‌ நிலை விவரங்கள்‌ 
தரவு வழங்கல்‌ 
1.5.1உரை அல்லது விளக்க விளக்கக்காட்சி 
1.5.2 தரவின்‌ அட்டவணை விளக்கக்காட்சி 
1.5.3 வரைபட விளக்கக்காட்சி 
தரவு ஒடுக்கம்‌ 
1.6.1 மூல தரவு 
1.6.2 முயற்சிகள்‌ மற்றும்‌ மாறுபாடுகள்‌ 
1.6.3 தரவுகளை வகைப்படுத்தல்‌ 
விளக்கப்படங்கள்‌ 
1.7.1 ஒரு பரிமாண விளக்கப்படங்கள்‌ 
1.7.2 இரு பரிமாண விளக்கப்படங்கள்‌ 
1.7.3 முப்பரிமாண விளக்கப்படங்கள்‌ 
1.7.4 உருவப்படங்கள்‌ மற்றும்‌ கார்ட்டோகிராம்கள்‌ 
வரைபடங்கள்‌ 
1.8.1 பட்டை வரைபடம்‌ 
1.8.2 அதிர்வெண்‌ பலகோணம்‌ 
1.8.3 அதிர்வெண்‌ வளைவு 
1.8.4 க்ர்முனை வளைவு 


சுருக்கம்‌ 


1.10 முக்கிய சொற்கள்‌ 


1.11 உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்க பதில்கள்‌ 


1 


அடிப்படை புள்ளியியல்‌ 


குறிப்பு 


Self-Instructional Material 


அடிப்படை புள்ளியியல்‌ 


குறிப்பு 


Self-Instructional Material 


1.12 கேள்விகள்‌ மற்றும்‌ பயிற்சி 
1.13 மேலும்‌ படிக்க 


1.0 அறிமுகம்‌ 


புள்ளிவிவரம்‌ என்பது தரவைச்‌ சேகரித்தல்‌, ஒழுங்கமைத்தல்‌, 
பகுப்பாய்வு செய்தல்‌, விளக்குதல்‌ மற்றும்‌ வழங்குதல்‌ ஆகியவற்றைக்‌ 
கையாளும்‌ ஒரு ஆய்வுப்‌ பகுதி. புள்ளிவிவரங்கள்‌ பற்றிய ஆய்வில்‌ 
தொழில்கள்‌, விவசாயம்‌, மருத்துவம்‌ போன்றவற்றில்‌ ஏராளமான 
பயன்பாடுகள்‌ உள்ளன. இந்த பிரிவில்‌, புள்ளிவிவரங்களின்‌ பல்வேறு 
முக்கியத்துவம்‌ மற்றும்‌ நோக்கம்‌ பற்றி நீங்கள்‌ அறிந்து கொள்வீர்கள்‌. தரவு 
வகைகள்‌, அவற்றை சேகரிக்கும்‌ வழிகள்‌ மற்றும்‌ தரவை எவ்வாறு 


வழங்குவது என்பதையும்‌ நீங்கள்‌ அறிந்து கொள்வீர்கள்‌. 


1.1 நோக்கங்கள்‌ 


இந்த அத்தியாயத்தை படித்த பின்பு பின்வரும்‌ பாடக்‌ கருத்துக்களை 
புரிந்துக்கொள்ள இயலும்‌. 
உ ஆரம்பத்தில்‌ புள்ளிவிவரங்களின்‌ பொருள்‌, முக்கியத்துவம்‌ மற்றும்‌ 
செயல்பாடுகளைப்‌ புரிந்து கொள்ளலாம்‌. 
உ பல்வேறு வகையான தரவுகளையும்‌ அவற்றை எவ்வாறு சேகரிப்பது 
என்பதையும்‌ அறியலாம்‌. 
உ சேகரிக்கப்பட்ட தரவை எவ்வாறு வழங்க முடியும்‌ என்பதை அறிந்து 


கொள்ளலாம்‌. 


1.2 புள்ளியியல்‌ 


ஆங்கில மொழியின்‌ புள்ளியியல்‌ என்ற சொல்‌ லத்தீன்‌ சொல்‌ 


நிலை அல்லது இத்தாலிய வார்த்தையான ' ”டேடிஸ்டா” அல்லது ஜெர்மன்‌ 
வார்த்தையான “ஸ்டாடஸ்டிக்‌ ” என்பதிலிருந்து பெறப்பட்டது. ஒவ்வொரு 
சந்தர்ப்பத்திலும்‌ இது “ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட அரசியல்‌ அரசு” என்று 
பொருள்படும்‌. கடந்த காலங்களில்‌, புள்ளியியல்‌ “புள்ளியியல்‌ விஞ்ஞானம்‌” 
என்று கருதப்பட்டாலும்‌, மக்கள்‌ தொகை, பிறப்பு, இறப்பு, வரி 
போன்றவற்றைப்‌ பற்றிய தரவுகளை சேகரிக்க பல்வேறு மாநிலங்களின்‌ 
அரசாங்கத்தால்‌ பயன்படுத்தப்பட்டது. .,. புள்ளியியல்‌, இப்போதெல்லாம்‌, 
ஒரு நவீன வளர்ச்சியை அனுபவித்தன. அந்தத்‌ துறையில்‌ தரவைச்‌ 
சேகரிப்பதன்‌ மூலம்‌ ஒரு குறிப்பிட்ட களத்தை வளப்படூத்துவதில்‌ 
புள்ளியியல்‌ முக்கிய பங்கு வகிக்கின்றன, பல்வேறு புள்ளியியல்‌ 
நுட்பங்களைப்‌ பயன்படுத்துவதன்‌ மூலம்‌ தரவைப்‌ பகுப்பாய்வு செய்கின்றன 
மற்றும்‌ அதைப்‌ பற்றிய அனுமானங்களை உருவாக்குகின்றன. 
எடூத்துக்காட்டாக, மாணவர்களின்‌ சராசரி உயரத்தை அறிந்துகொள்வது 
பொறியாளருக்கு கதவின்‌ அளவைப்‌ பற்றி அறிய உதவும்‌. 

1.2.1 புள்ளியியல்‌ வரையறை 


புள்ளியியளின்‌ வரையறை இரண்டு வெவ்வேறு கருத்துக்களை 
கொண்டு இரண்டு வழிகளில்‌ வெளிப்படூத்தலாம்‌. அவை 
1. எண்‌ தரவுகளாக புள்ளிவிவரங்கள்‌ 
2. புள்ளிவிவர முறைக்கான புள்ளிவிவரம்‌ 
1. எண்‌ தரவுகளாக புள்ளிவிவரங்கள்‌ 
“புள்ளிவிவரம்‌ ல்‌ என்ற சொல்‌ பன்மை அர்த்தத்தில்‌ 
பயன்படுத்தப்படும்போது, அது எண்‌ தரவுகளின்‌ தொகுப்பைக்‌ குறிக்கிறது. 
எடுத்துக்காட்டாக: - ஏற்றுமதி அல்லது இறக்குமதி அளவு, அந்நிய நேரடி 
முதலீடு போன்றவை... 
வெப்ஸ்டரின்‌ கூற்றுப்படி, “புள்ளிவிவரங்கள்‌ ஒரு மாநிலத்தில்‌ உள்ள 
மக்களின்‌ நிலைமைகளைக்‌ குறிக்கும்‌ வகைப்படூுத்தப்பட்ட உண்மைகள்‌, 
குறிப்பாக எண்ணிக்கையில்‌ அல்லது எண்களின்‌ அட்டவணையில்‌ அல்லது 
எந்தவொரு அட்டவணை அல்லது வகைப்படுத்தப்பட்ட ஏற்பாடூகளிலும்‌ 
கூறக்கூடிய உண்மைகள்‌. 
வெப்ஸ்டரின்‌ இந்த வரையறை எண்‌ உண்மைகளை மட்டுமே 
புள்ளிவிவரங்கள்‌ என்று அழைக்க முடியும்‌ என்பதை வெளிப்படுத்துகிறது. 
இது நவீன காலத்திந்கு ஒரு பழைய, குறுகிய மற்றும்‌ போதுமான 
வரையறை. 
பாவ்லியின்‌ கூற்றுப்படி, “புள்ளிவிவரங்கள்‌ என்பது எந்தவொரு 
விசாரணைத்‌ துறையிலும்‌ ஒருவருக்கொருவர்‌ தொடர்புபடுத்தப்பட்ட 
உண்மைகளின்‌ எண்ணிக்கையிலான அறிக்கை” 
இங்கே, பவுலி கூறுகையில்‌, “புள்ளிவிவரங்கள்‌ எண்ணும்‌ 
விஞ்ஞானம்‌ மற்றும்‌ பகுப்பாய்வு, விளக்கங்கள்‌ போன்ற பிற அம்சங்களை 
புறக்கணிக்கிறது. 
கர்‌. மற்றும்‌ கெண்டலின்‌ கூற்றுப்படி, “புள்ளிவிவரங்களின்படி, 
சந்தையின்‌ அளவிற்கு பாதிப்புக்குள்ளான தரவை காரணத்தின்‌ 
பெருக்கத்தால்‌ பாதிக்கிறோம்‌” 
ரு... மற்றும்‌ கெண்டலின்‌ வரையறை, எண்ணியல்‌ தரவு 
காரணத்தின்‌ பெருக்கத்தால்‌ பாதிக்கப்படுகிறது என்று கூறுகிறது. 
எடுத்துக்காட்டாக, உற்பத்தி செலவு ஊதிய செலவு, பரிமாற்ற வீதம்‌, 
மூலப்பொருள்‌ போன்றவற்றால்‌ பாதிக்கப்படுகிறது... 
பேராசிரியர்‌ ~ஹோரேஸ்‌ செக்ரிஸ்ட்டின்‌ கூற்றுப்படி, “இது 


காரணங்களின்‌ பெருக்கத்தால்‌ குறிக்கப்பட்ட பாதிப்புகளின்‌ 


எண்ணிக்கையாகும்‌, எண்ணியல்‌ ரீதியாக வெளிப்படுத்தப்படுகிறது, 
கணக்கிடப்படுகிறது அல்லது ஒரு நியாயமான தரநிலைக்கு ஏற்ப 
மதிப்பிடப்படுகிறது, முன்னரே தீர்மானிக்கப்பட்ட நோக்கத்திந்காக 
முறையான முறையில்‌ இணைக்கப்பட்டு தொடர்புடையது 
புள்ளிவிவரங்களுக்கான செயலாளரின்‌ வரையறை இன்னும்‌ 


முழுமையானது. வரையறை உள்ளடக்கிய முக்கிய புள்ளி 


3 


அடிப்படை புள்ளியியல்‌ 


குறிப்பு 


Self-Instructional Material 


அடிப்படை புள்ளியியல்‌ 


குறிப்பு 


Self-Instructional Material 


1) உண்மைகளின்‌ மொத்தம்‌ 

2) காரணத்தின்‌ பெருக்கத்தால்‌ பாதிக்கப்படுகிறது 

3) எண்ணியல்‌ ரீதியாக வெளிப்படுத்தப்படூகிறது 

4)  துல்லியத்தின்‌ தரத்தின்படி மதிப்பிடப்படுகிறது 

5) தரவின்‌ முறையான சேகரிப்பு 

6) முன்னரே தீரமானிக்கப்பட்ட நோக்கத்திற்காக சேகரிக்கப்பட்ட தரவு 

7). ஓஒப்பிடத்தக்கது 

2. புள்ளிவிவர முறைகளாக புள்ளிவிவரங்கள்‌ 

பவுலியின்‌ கூற்றுப்படி, “சமூக உயிரினத்தின்‌ அளவீட்டு 
விஞ்ஞானத்தின்‌ புள்ளிவிவரங்கள்‌, அதன்‌ அனைத்து வெளிப்பாடுகளிலும்‌ 
ஒட்டுமொத்தமாகக்‌ கருதப்படுகின்றன” 

பவுலியின்‌ இந்த வரையறை போதுமானதாக இல்லை 

வாலிஸ்‌ மற்றும்‌ ராபர்ட்ஸின்‌ கூற்றுப்படி, புள்ளிவிவரம்‌ என்பது 
நிச்சயமற்ற தன்மையை எதிர்கொள்வதில்‌ புத்திசாலித்தனமான முடிவை 
எடுப்பதற்கான வழிமுறைகள்‌” 

இந்த வரையறை நவீனமானது, ஏனெனில்‌ இது புள்ளிவிவர 
முறைகள்‌ சரியான முடிவுகளுக்கு வர எங்களுக்கு உதவுகிறது. 
க்ரோக்ஸ்டன்‌ மற்றும்‌ க னந டனின்‌ கூற்றுப்படி “புள்ளிவிவரங்கள்‌ எண்‌ 
தரவுகளின்‌ சேகரிப்பு, விளக்கக்காட்சி, பகுப்பாய்வு மற்றும்‌ விளக்கம்‌ 
ஆகியவற்றின்‌ விஞ்ஞானமாக வரையறுக்கப்பட வேண்டும்‌”. 

இந்த வரையறை புள்ளிவிவர கருவிகளுக்கு புள்ளிவிவரங்களுக்கு 
மிகவும்‌ விரிவான அர்த்தத்தை அளிக்கிறது. 

1.2.2 புள்ளியியலின்‌ முக்கியத்துவம்‌ 
பயனுள்ள முடிவுகளுக்கு வணிக நடவடிக்கைகளின்‌ பல்வேறு 

பகுதிகளுக்கு புள்ளிவிவரங்களைப்‌ பயன்படுத்தலாம்‌. சில முக்கிய 

பகுதிகள்‌ கீழே கொடுக்கப்பட்டூள்ளன. 

1) தொடக்கங்கள்‌ - ஒரு புதிய வணிகத்தைத்‌ திறக்கும்போது அல்லது 
ஒன்றைப்‌ பெறும்போது, சந்தை தேவை மற்றும்‌ விநியோகத்தில்‌ 
துல்லியத்தைப்‌ பெறுவதற்கு புள்ளிவிவரக்‌ கண்ணோட்டத்தில்‌ 
சந்தையைப்‌ படிக்க வேண்டும்‌ .ஒரு தொழிலதிபர்‌ தரவுகளைச்‌ 
சேகரித்து, அவற்றை பகுப்பாய்வு செய்து விளக்கமளிப்பதன்‌ மூலம்‌ 
சரியான ஆராய்ச்சி செய்ய வேண்டும்‌. தனது தொழிலைத்‌ 
தொடங்குவதற்கு முன்‌ சந்தை போக்குகள்‌. 

2) உற்பத்தி - பொருட்களின்‌ உற்பத்தி தேவை, மூலதன வழங்கல்‌ 
போன்ற பல்வேறு காரணிகளைப்‌ பொறுத்தது... இந்த காரணிகள்‌ ஒரு 
துல்லியமான மற்றும்‌ துல்லியமான பார்வையைப்‌ பெற புள்ளிவிவர 


அடிப்படையில்‌ பகுப்பாய்வு செய்யப்பட வேண்டும்‌. 


3) சந்தைப்படுத்தல்‌ - ஒரு சிறந்த சந்தைப்படுத்தல்‌ உத்திக்கு மக்கள்‌ 
தொகை, நுகர்வோரின்‌ வருமானம்‌, தயாரிப்பு எக்ட்‌ கிடைப்பது பற்றிய 
புள்ளிவிவர பகுப்பாய்வு தேவைப்படுகிறது .... 

4) முதலீடு - பங்குகள்‌, கடன்‌ பத்திரங்கள்‌ அல்லது ரியல்‌ எஸ்டேட்‌ 
வாங்குவது தொடர்பான முடிவுகளை எடுப்பதில்‌ புள்ளிவிவரங்கள்‌ 
முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்த புள்ளிவிவரத்‌ தரவைப்‌ 
பயன்படுத்தி, ஒரு முதலீட்டாளர்‌ குறைந்த விலையில்‌ முதலீடுகளை 
வாங்கி விலை அதிகரிக்கும்‌ போது விற்பனை செய்வார்‌. 

5) வங்கி - வங்கி மற்றும்‌ துறை பொருளாதார மற்றும்‌ சந்தை 
நிலைமைகளால்‌ மிகவும்‌ பாதிக்கப்படுகிறது. பணவீக்க வீதம்‌, வட்டி 
விகிதங்கள்‌, வங்கி விகிதங்கள்‌ போன்ற தகவல்களை சேகரித்து 
பகுப்பாய்வு செய்யும்‌ தனி ஆராய்ச்சித்‌ துறை வங்கியில்‌ உள்ளது. 


1.2.3 புள்ளியியலின்‌ வரம்புகள்‌ 


1) புள்ளிவிவரங்கள்‌ தரமான நிகழ்வை பகுப்பாய்வு செய்யவில்லை 


புள்ளிவிவரங்கள்‌ எண்ணியல்‌ தொடர்பான ஒரு விஞ்ஞானம்‌ 
என்பதால்‌, அதை அளவீட்டு அளவீடுகளின்‌ அடிப்படையில்‌ அளவிட 
முடியாத தரவுகளில்‌ பயன்படுத்த முடியாது. இருப்பினும்‌, தரமான தரவை 
அளவு தரவுகளாக மாற்ற புள்ளிவிவர நுட்பங்களைப்‌ பயன்படுத்தலாம்‌. 


2) புள்ளிவிவரங்கள்‌ தனிநபர்களைப்‌ படிக்கின்றன 

புள்ளிவிவரங்கள்‌ மொத்த அளவுகளைக்‌ கையாளுகின்றன மற்றும்‌ 
தனிப்பட்ட தரவுகளுக்கு முக்கியத்துவம்‌ கொடுக்கவில்லை. புள்ளிவிவர 
பகுப்பாய்விற்கு தனிப்பட்ட தரவு பயனுள்ளதாக இல்லை என்பதே இதற்குக்‌ 


காரணம்‌. 


3) புள்ளிவிவர சட்டங்கள்‌ சரியானவை அல்ல 

புள்ளிவிவர விளக்கங்கள்‌ சராசரியை அடிப்படையாகக்‌ 
கொண்டவை, எனவே தோராயமான மதிப்பீடுகள்‌ மட்டுமே செய்ய முடியும்‌. 
4) புள்ளிவிவரங்கள்‌ தவறாகப்‌ பயன்படூத்தப்படலாம்‌ 

அனுபவமற்ற நபர்‌ அல்லது படிப்பறிவற்ற நபர்‌ பயன்படுத்தும்‌ 
போது புள்ளிவிவரத்‌ தரவு தவறான விளக்கங்களுக்கு வழிவகுக்கும்‌. 
எனவே இதை வல்லுநர்கள்‌ மட்டுமே பயன்படுத்த வேண்டும்‌. 
1.2.4 புள்ளியியலின்‌ செயல்பாடுகள்‌ 
1) ஒருங்கிணைப்பு 

குறிப்பிடத்தக்க அவதானிப்புகளை மட்டுமே வழங்குவதன்‌ 
மூலம்‌ பெரிய தரவை ஒருங்கிணைக்கவும்‌ புரிந்துகொள்ளவும்‌ 
புள்ளிவிவரங்கள்‌ உங்களுக்கு உதவுகின்றன. 


அடிப்படை புள்ளியியல்‌ 


குறிப்பு 


Self-Instructional Material 


அடிப்படை புள்ளியியல்‌ 


குறிப்பு 


Self-Instructional Material 


எடுத்துக்காட்டாக, வகுப்பு சராசரியுடன்‌ ஒவ்வொரு நபரின்‌ 
மதிப்பெண்களைக்‌ கவனிப்பதற்குப்‌ பதிலாக, வகுப்பின்‌ செயல்திறனை 
ஒட்டுமொத்தமாக அறிந்து கொள்ள உங்களுக்கு உதவும்‌. 
2) ஒப்பீடு 
தரவை ஒப்பிடுவதற்கு தரவின்‌ வகைப்பாடு மற்றும்‌ 
அட்டவணைப்படுத்தல்‌ பயன்படுத்தப்படூுகின்றன. வரைபடம்‌, மனச்சோர்வு 
சிதறலின்‌ அளவு, தொடர்பு போன்ற பல்வேறு புள்ளிவிவர கருவிகள்‌ 
ஒப்பிடுவதற்கு எங்களுக்கு பெரிய வாய்ப்பை அளிக்கிறது. 
எடுத்துக்காட்டாக, ஒரு தயாரிப்புக்கான சந்தை தேவையை 
மாநிலங்களிடையே ஒப்பிடலாம்‌. இது இலக்கு சந்தையை அடையாளம்‌ 
காணவும்‌ பகுப்பாய்வு செய்யவும்‌ நிறுவனத்திற்கு உதவுகிறது. 
3) முன்னறிவிப்பு 
முன்னறிவிப்பு என்பது எதிர்கால வாய்ப்புகளை 
முன்னறிவித்தல்‌. எதிர்காலத்தை முன்னறிவிப்பதில்‌ புள்ளிவிவரங்கள்‌ பெரும்‌ 
பங்கு வகிக்கின்றன. 
எடுத்துக்காட்டாக, கடந்த 10 ஆண்டுகளாக விற்பனை மதிப்பின்‌ 
தரவுகளுடன்‌, வரவிருக்கும்‌ ஆண்டின்‌ விற்பனையை தோராயமாக கணிக்க 
முடியும்‌. முன்னறிவிப்புக்கு நேர வரிசை பகுப்பாய்வு மற்றும்‌ பின்னடைவு 
பகுப்பாய்வு முக்கியம்‌. 
4) மதிப்பீடு 
ஒரு மாதிரிக்‌ குழுவின்‌ பகுப்பாய்வின்‌ அடிப்படையில்‌ ஒரு 
பெரிய மக்கள்‌ தொகை குறித்த முடிவுகளை எடுப்பதே புள்ளிவிவரங்களின்‌ 
முக்கிய நோக்கங்களில்‌ ஒன்றாகும்‌. 
எடுத்துக்காட்டாக, 10 மாணவர்களின்‌ மாதிரி உயரத்திலிருந்து 
வகுப்பிலிருந்து அனைத்து மாணவர்களின்‌ சராசரி உயரத்தையும்‌ மதிப்பிட 
முடியும்‌. 
5) கருதுகோளின்‌ சோதனை 
புள்ளிவிவரக்‌ கருதுகோள்‌ ஒரு மாதிரி அவதானிப்பின்‌ 
அனுமானங்களிலிருந்து ஒரு பெரிய மக்களை சித்தரிக்கிறது. 
உதாரணமாக, ஒரு குறிப்பிட்ட உரமானது ஒரு குறிப்பிட்ட பகுதியில்‌ பயிர்‌ 
விளைச்சலை அதிகரிக்க உதவினால்‌, அது இந்த மாதிரியின்‌ 
அடிப்படையில்‌ மற்ற பகுதிகளில்‌ பயன்படுத்தப்படும்‌. 
1.2.5 புள்ளியியலின்‌ நோக்கம்‌ (cope of Statistics) 
1) புள்ளியியலும்‌ தொழில்‌ துறையும்‌ 
புள்ளிவிவரங்கள்‌ அதிக எண்ணிக்கையிலான தொழில்களில்‌ 
பரவலாகப்‌ பயன்படுத்தப்படூுகின்றன. விற்பனை முன்கணிப்பு, நுகர்வோர்‌ 
விருப்பம்‌, தரக்‌ கட்டுப்பாடு, சரக்குக்‌ கட்டுப்பாடு, இடர்‌ மேலாண்மை 
போன்றவற்றில்‌ புள்ளிவிவரங்கள்‌ பயன்படுத்தப்படலாம்‌. ஆய்வுத்‌ 
திட்டங்களுக்கு மாதிரி முக்கியமானது. 
2) புள்ளியியலும்‌ கல்வியும்‌ 


புள்ளிவிவரங்கள்‌ கல்வியில்‌ முக்கிய பங்கு வகிக்கின்றன. 
புள்ளிவிவரங்கள்‌ மாணவரின்‌ முன்னேற்றத்தை அளவிடூவதற்கும்‌ மதிப்பீடு 
செய்வதற்கும்‌, கொள்கைகளை வகுப்பதற்கும்‌ உதவுகின்றன, மேலும்‌ 
மாணவர்களின்‌ எதிர்கால செயல்திறனை முன்னறிவிப்பதற்கும்‌ 
உதவுகின்றன. 
3 புள்ளியியலும்‌ பொருளியலும்‌ 

பொருளாதாரக்‌ கோட்பாடுகளைப்‌ புரிந்துகொள்ளவும்‌ 
பகுப்பாய்வு செய்யவும்‌ புள்ளிவிவரங்கள்‌ நமக்கு உதவுகின்றன. 
தயாரிப்புக்கான தேவை, வெவ்வேறு சந்தைகளைப்‌ பற்றிய ஆராய்ச்சி, 


பணவீக்கம்‌ போன்ற பெரிய பொருளாதாரக்‌ கருத்து வரை வேலையின்மை 


போன்ற புள்ளிவிவரங்களைப்‌ பயன்படூத்தி பகுப்பாய்வு செய்யலாம்‌. 
4) புள்ளியியலும்‌ மருத்துவமும்‌ 

மருத்துவ பரிசோதனைகள்‌ மற்றும்‌ விசாரணைகளை ஆராய்ச்சி 
மற்றும்‌ பகுப்பாய்வு செய்ய புள்ளிவிவரங்கள்‌ உதவுகின்றன. ஒரு குறிப்பிட்ட 
சிகிச்சை அல்லது மருந்து செயல்படுகிறதா, அது எவ்வளவு பயனுள்ளதாக 
இருக்கும்‌ என்பதை அடையாளம்‌ காண பயோஸ்டேடிக்‌ 
ஆராய்ச்சியாளர்களுக்கு உதவுகிறது. 
5) புள்ளியியலும்‌ அதன்‌ நவீன பயன்பாடுகளும்‌ 

சோதனை, முன்கணிப்பு மற்றும்‌ மதிப்பீட்டிற்காக நிறைய 
மென்பொருள்கள்‌ நாளுக்கு நாள்‌ உருவாக்கப்படுகின்றன. 
எடுத்துக்காட்டாக, ளுலுளுயுவு என்பது அறிவியல்‌ மற்றும்‌ தொழில்நுட்ப 
வரைகலை விருப்பங்களை வழங்கும்‌ அத்தகைய ஒரு மென்பொருளாகும்‌. 
6) புள்ளியியலும்‌ விவசாயமும்‌ 

உரங்களின்‌ செயல்திறனை பகுப்பாய்வு செய்வதன்‌ மூலம்‌ 


விவசாயத்தில்‌ புள்ளிவிவரங்களைப்‌ பயன்படுத்தலாம்‌. உள்ளீடுகள்‌ மற்றும்‌ 


வெளியீடுகள்‌, சரக்குகள்‌ போன்றவந்றை எடுப்பதில்‌ இது 
பயன்படூத்தப்படலாம்‌... 
1.3 விவரம்‌ 


விவரம்‌ என்பது பதிவுசெய்யப்பட்டு பகுப்பாய்விற்குப்‌ பயன்படூத்தப்படும்‌ 
உண்மைத்‌ தகவல்களின்‌ துண்டுகள்‌. விவரம்‌ என்பது எங்களுக்கு ஒரு 
தகவலை வழங்குவதன்‌ மூலம்‌ சில சிக்கல்களைப்‌ புரிந்துகொள்ள உதவும்‌ 
ஒரு கருவியாகும்‌. அவை தரமான மற்றும்‌ அளவு மாறுபாடுகளைக்‌ 
கொண்ட மதிப்புகளின்‌ தொகுப்பாகும்‌. 
1.3.1 விவரங்களின்‌ வகைகள்‌ 
புள்ளியியல்‌ விவரமானது யார்‌ சேகரித்தார்கள்‌ என்பதன்‌ அடிப்படையில்‌ 
பரவலாக இரண்டாக வகைப்படூத்தப்பட்டூள்ளது 
முதல்‌ நிலை விவரங்கள்‌ 

முதல்‌ நிலை விவரங்கள்‌ என்பது புலனாய்வாளரால்‌ தனது சொந்த 


ஆராய்ச்சி மற்றும்‌ பகுப்பாய்விற்காக முதன்முறையாக சேகரிக்கப்பட்ட 


அடிப்படை புள்ளியியல்‌ 


குறிப்பு 


Self-Instructional Material 


அடிப்படை புள்ளியியல்‌ 


குறிப்பு 


Self-Instructional Material 


விவரம்‌. இது முதல்‌ கை தகவல்‌ என்றும்‌ அழைக்கப்படுகிறது. தனிப்பட்ட 
நேர்காணல்‌, கணக்கெடுப்பு போன்ற முறைகளைப்‌ பயன்படுத்தி முதன்மை 
தரவு சேகரிக்கப்படுகிறது. 
இரண்டாம்‌ நிலை விவரங்கள்‌ 

இரண்டாம்நிலை விவரங்கள்‌ என்பது அவரது ஆராய்ச்சியின்‌ 
நோக்கத்திற்காக நபர்‌ ஏற்கனவே சேகரித்து செயலாக்கிய விவரம்‌. 
பத்திரிகைகள்‌, உள்‌ மூலங்கள்‌, பத்திரிகைகள்‌, புத்தகம்‌ போன்றவை 


இரண்டாம்‌ நிலை விவரங்களின்‌ ஆதாரங்கள்‌. 


உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்கவும்‌ 
1. புள்ளிவிவரங்களை வரையறுக்கக்கூடிய இரண்டு வழிகள்‌ 
யாவை? 
2. பேராசிரியர்‌ ஹோரேஸ்‌ செக்ரிஸ்ட்டின்‌ கூற்றுப்படி 
புள்ளிவிவரங்களின்‌ வரையறை என்ன? 


3. தரவை ஒப்பிடுவதற்கு புள்ளிவிவரங்கள்‌ எவ்வாறு 


உதவுகின்றன? 
4. மருத்துவத்தில்‌ புள்ளிவிவரங்களின்‌ பங்கு என்ன? 


5. இரண்டாம்நிலை தரவு என்றால்‌ என்ன? 


1.4 விவரங்களை சேகரிக்கும்‌ தொழில்நுட்பங்கள்‌ 
1.4.1 முதல்‌ நிலை விவரங்கள்‌ 
1) நேரிடையாக விவரங்களைச்‌ சேகரித்தல்‌ (Direct Personal Interview) 
நேரிடையாக விவரங்களைச்‌ சேகரித்தல்‌ என்பது புலனாய்வாளர்‌ 
நேரடியாக தகவல்களைச்‌ சேகரிக்க மூலத்திற்குச்‌ செல்லும்‌ முறையாகும்‌. 
நன்மைகள்‌: 
1) இந்த முறையில்‌ சேகரிக்கப்பட்ட தகவல்கள்‌ மிகவும்‌ 
நம்பகமானவை மற்றும்‌ துல்லியமானவை 
2) தரமான தகவல்களில்‌ அதிக அளவு துல்லியம்‌ உள்ளது 
3) அசல்‌ கருத்து அல்லது தரவு பெறப்படும்‌. 
குறைபாடுகள்‌: 
1. இது நேரத்தை எடுத்துக்கொள்ளும்‌ செயல்‌ 
2. மூலத்தின்‌ மன நிலையைப்‌ புரிந்துகொள்ளும்‌ அளவுக்கு 
புலனாய்வாளர்‌ புத்திசாலி இல்லை என்றால்‌ அது தவறான 
விளக்கத்திற்கு வழிவகுக்கும்‌. 
3. இது தனிப்பட்ட சார்புடையதாக இருக்கலாம்‌. 
2) மறைமுக வாய்மொழி முறை மூலம்‌ சேகரித்தல்‌ (Indirect Oral 
Interview) 
விவரங்களைக்‌ கொடுப்பவர்களை நேரிடையாக அணுகாமல்‌ 
அவர்கள்‌ வீட்டிற்கு அருகில்‌ வசிப்பவர்கள்‌ அல்லது அவர்களின்‌ நண்பர்கள்‌ 
அல்லது மற்றவர்களிடம்‌ இருந்து விவரங்கள்‌ பெறுவதை இம்முறை 


8 


குறிக்கும்‌. விவரங்களைக்‌ கொடுப்பவரின்‌ தயக்கம்‌ காரணமாக இது 
செய்யப்படுகிறது. 
நன்மைகள்‌: 

1. இது நேரத்தையும்‌ உழைப்பையும்‌ மிச்சப்படுத்துகிறது. 

2. இது எளிதானது மற்றும்‌ வசதியானது. 

3. இது பரந்த அளவிலான பரப்பளவை உள்ளடக்கியது. 


குறைபாடுகள்‌: 


1) பெறப்பட்ட தகவல்கள்‌ நம்பகமானதாக இருக்காது 

2) இந்த நோக்கத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்‌ எனக்கு 
பொருத்தமானவர்‌ அல்ல 

3) பல்வேறு மூலங்களிலிருந்து தகவல்கள்‌ சேகரிக்கப்படுவதால்‌ இது 


விலை உயர்ந்ததாக இருக்கலாம்‌. 


3) செய்தியாளர்கள்‌ மூலம்‌ விவரங்கள்‌ சேகரித்தல்‌ (I॥formation collected 
from local agencies) 

இந்த முறையில்‌ புலனாய்வாளர்‌ பல்வேறு பிராந்தியங்களில்‌ ஒரு 
சில ஏஜென்சிகளை நியமிக்கிறார்‌. இந்த முறை பொதுவாக செய்தித்தாள்‌ 
நிறுவனங்களால்‌ விளையாட்டு, பொருளாதாரம்‌ போன்ற பல்வேறு 
தலைப்புகளில்‌ பல்வேறு இடங்களிலிருந்து தகவல்களைப்‌ பெற 
பயன்படுத்தப்படுகிறது.,. 
நன்மைகள்‌: 

1) தவிர்க்கும்‌ பகுதியை எளிதில்‌ மறைக்க முடியும்‌ 

2) இது தரவைச்‌ சேகரிக்கும்‌ நேரத்தைச்‌ சேமிக்கும்‌ முறையாகும்‌ 

3) தரவு சேகரிப்பதற்கான செலவு குறைவாக உள்ளுத 
குறைபாடுகள்‌: 

1. சில நேரங்களில்‌ சேகரிக்கப்பட்ட தகவல்கள்‌ ஒருவருக்கொருவர்‌ 

முரண்படக்கூடும்‌ 
2. தகவல்‌ குறைவாக துல்லியமாக இருக்கும்‌ 
3. இந்த முறை விலை உயர்ந்ததாக இருக்கும்‌, மேலும்‌ ஒரு 
முழுநேர முகவர்‌ வெவ்வேறு இடங்களில்‌ பணியமர்த்தப்படூவார்‌ 

4) தபால்‌ வாயிலாக வினாப்பட்டியல்‌ அனுப்பி சேகரிக்கும்‌ முறை (Mailed 
Questionnaire Method) 

தபால்‌ வாயிலாக வினாப்பட்டியல்‌ அனுப்பி சேகரிக்கும்‌ முறை 
என்பது முதல்‌ நிலை விவரங்களைச்‌ சேகரிப்பதற்கான மிகவும்‌ பிரபலமான 
முறையாகும்‌ .ஒரு வினாத்தாள்‌ என்பது கணக்கெடுப்பை நடத்துவதற்கான 
கேள்விகளின்‌ சாதனமாகும்‌. வினாத்தாள்‌ பதிலளித்தவருக்கு அதை 
நிரப்பவும்‌, ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள்‌ திருப்பி அனுப்பவும்‌ 
கோரிக்கையுடன்‌ அனுப்பப்படுகிறது. 


நன்மைகள்‌: 


அடிப்படை புள்ளியியல்‌ 


குறிப்பு 


Self-Instructional Material 


அடிப்படை புள்ளியியல்‌ 


குறிப்பு 


Self-Instructional Material 


1) இந்த முறை மலிவானது 

2) இந்த செயல்முறைக்கு செலவிடப்படும்‌ நேரம்‌ மிகவும்‌ குறைவு 

3) இது தரவுகளை சேகரிக்கும்‌ ஒரு பக்கச்சார்பந்ற முறையாகும்‌ 
குறைபாடுகள்‌: 


1. சில நேரங்களில்‌ பதிலளிப்பவர்‌ தவறான தகவல்களை 
வழங்கக்கூடும்‌ 

2. இந்த முறையில்‌ தனிப்பட்ட உந்துதல்‌ இல்லை 

3. பதிலளித்தவர்களிடமிருந்து அறியாமை அல்லது தாமதமாக 
பதிலளிப்பதற்கான வாய்ப்புகள்‌ உள்ளன 


கேள்வித்தாளை வடிவமைப்பதற்கான பொதுவான கொள்கைகள்‌ 
1) வினாத்தாள்‌ மிக நீளமாக இருக்கக்கூடாது 


கேள்விகளை முடிந்தவரை குறைந்தபட்சம்‌ கொடுக்க 
முயற்சிக்க வேண்டும்‌. நீண்ட கேள்வித்தாள்‌ பதிலளித்தவர்களிடையே 
சலிப்பு அல்லது அதிருப்திக்கு வழிவகுக்கும்‌. 


2 கேள்வி பொதுவில்‌ இருந்து குறிப்பிட்டதாக மாற வேண்டும்‌ 
கேள்வி பொதுவாக இருந்து குறிப்பிட்ட பதிலளிப்பவருக்கு 
நகரும்போது கேள்விகளுக்கு பதிலளிப்பதில்‌ மிகவும்‌ வசதியாக இருக்கும்‌ 


3) கேள்வி தெளிவற்றதாக இருக்க வேண்டும்‌ 
கேள்விகள்‌ பதிலளித்தவர்கள்‌ கேள்விகளுக்கு தெளிவான மற்றும்‌ 


விரைவான பதில்களை வழங்கக்கூடிய வகையில்‌ இருக்க வேண்டும்‌ 


4) நபர்‌ இரட்டை எதிர்மறைகளைக்‌ கொண்டிருக்கக்கூடாது 

கேள்விகளில்‌ நீங்கள்‌ பயன்படுத்தக்கூடாது அல்லது விரும்பக்கூடாது 
போன்ற சொற்கள்‌ பதிலளிப்பவரை ஒரு பக்கச்சார்பான பதிலைக்‌ கொடுக்க 
தூண்டக்கூடும்‌. 
5) கேள்வி கடன்‌ வழங்கும்‌ கேள்வியாக இருக்கக்கூடாது 

கேள்விகள்‌ பதிலளித்தவருக்கு அவர்கள்‌ எவ்வாறு பதிலளிக்க 


வேண்டும்‌ என்பதற்கான தடயங்களை கொடுக்கக்கூடாது. 


6) கேள்வி பதிலுக்கு மாற்றிகளை வழங்கக்கூடாது 

உதாரணமாக, 12 ஆம்‌ வகுப்புக்குப்‌ பிறகு பொறியியல்‌ அல்லது 
மருத்துவம்‌ செய்ய விரும்புகிறீரகளா என்று கேட்பதற்கு பதிலாக, 
கேள்வியைக்‌ கேட்பதற்கான சரியான வழி நீங்கள்‌ பொறியியல்‌ செய்ய 


விரும்புகிறீரகளா? 


1.4.2 இரண்டாம்‌ நிலை விவரங்கள்‌ 
1) வெளியிடப்பட்ட ஆதாரங்கள்‌ 
சில அரசு மற்றும்‌ அரசு சாரா நிறுவனங்கள்‌ பல்வேறு 
பத்திரிகைகள்‌, ஆய்வுக்‌ கட்டுரைகள்‌, ஆய்வுகள்‌ போன்றவற்றை 
10 


வெளியிடுகின்றன, அவை மிகவும்‌ பயனுள்ளதாகவும்‌ நம்பகமானதாகவும்‌ 


உள்ளன. அவற்றில்‌ சில கீழே குறிப்பிடப்பட்டூுள்ளன 


1) UNO, WTO மற்றும்‌ WHO போன்ற சர்வதேச அமைப்புகளின்‌ 
வெளியீடுகள்‌. 

2) ஐ.எஸ்‌.ஐ, என்‌.சி.இ. ஆர்‌.டி, ஐ.சி.ஏ.ஆர்‌ போன்ற ஆராய்ச்சி 
நிறுவனங்களின்‌ வெளியீடுகள்‌. 

3) அரசு வெளியீடுகள்‌ 

4) வணிக மற்றும்‌ நிதி நிறுவனங்களின்‌ வெளியீடுகள்‌. 

5) அரசாங்க அமைப்புகளின்‌ வெளியீடுகள்‌. 

6) செய்தித்தாள்‌, பத்திரிகைகள்‌ மற்றும்‌ பத்திரிகைகள்‌. 

2) வெளியிடப்படாத ஆதாரங்கள்‌ 


சில தனியார்‌ ஏஜென்சிகள்‌ அல்லது நிறுவனங்களால்‌ தரவுகள்‌ 
தனிப்பட்ட முறையில்‌ பராமரிக்கப்படும்‌ அனைத்து ஆதாரங்களையும்‌ 
வெளியிடப்படாத ஆதாரங்கள்‌ உள்ளடக்குகின்றன. பல்கலைக்கழகங்கள்‌, 
ஆராய்ச்சி நிறுவனங்கள்‌ சேகரித்த தகவல்கள்‌ வெளியிடப்படாத 
ஆதாரங்களின்‌ கீழ்‌ வருகின்றன. 


1.5 தரவு வழங்கல்‌ 


முந்தைய தலைப்பில்‌ தரவை எவ்வாறு சேகரிக்க முடியும்‌ 
என்பதைக்‌ கண்டோம்‌. சேகரிக்கப்பட்ட தரவு பொதுவாக மிகப்‌ பெரியதாக 
இருப்பதால்‌, அதை உள்ளடக்கிய வடிவத்தில்‌ வழங்க வேண்டும்‌. தரவை 
வழங்குவதற்கு பொதுவாக மூன்று வழிகள்‌ உள்ளன. அவை 


1) உரை அல்லது விளக்க விளக்கக்காட்சி 


2) அட்டவணை விளக்கக்காட்சி 

3) வரைபட விளக்கக்காட்சி 
1.5.1 உரை அல்லது விளக்க விளக்கக்காட்சி 

சேகரிக்கப்பட்ட தரவு உரையின்‌ வடிவத்தில்‌ வழங்கப்படும்போது 
அது உரை அல்லது விளக்க விளக்கக்காட்சி என்று அழைக்கப்படுகிறது. 
பொதுவாக பெரிய தரவை வழங்க இந்த முறையைப்‌ பயன்படுத்த 
முடியாது. 


உதாரணமாக, 2011 மக்கள்‌ தொகை கணக்கெடுப்பில்‌, இந்தியாவின்‌ 
மக்கள்‌ தொகை 58, 64, 69,174 பெண்கள்‌ மற்றும்‌ 62, 37, 24,248 
ஆண்களைக்‌ கொண்ட 1,21,08,54,977 ஆகும்‌. கல்வியறிவு விகிதம்‌ 74.0 4 
சதவீதம்‌ மற்றும்‌ மக்கள்‌ அடர்த்தி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 382 
நபர்கள்‌. 

மேலே உள்ள எடுத்துக்காட்டில்‌ இருந்து, தரவு உரைநடையில்‌ 
குறிப்பிடப்படுவதைக்‌ காணலாம்‌. இந்த முறையின்‌ முக்கிய வரம்புகளில்‌ 


11 


அடிப்படை புள்ளியியல்‌ 


குறிப்பு 


Self-Instructional Material 


அடிப்படை புள்ளியியல்‌ 


குறிப்பு 


Self-Instructional Material 


ஒன்று என்னவென்றால்‌, வாசகர்கள்‌ முழு உரையையும்‌ கடந்து 
தேவையான தகவல்களைப்‌ பெற வேண்டும்‌. 
1.5.2 தரவின்‌ அட்டவணை விளக்கக்காட்சி 

தரவு வரிசைகள்‌ மற்றும்‌ நெடூவரிசைகளின்‌ வடிவத்தில்‌ 


வழங்கப்படும்போது, அது தரவின்‌ அட்டவணை விளக்கக்காட்சி என்று 


அழைக்கப்படுகிறது. 

உதாரணமாக: 
பகுதி பெண்‌ ஆண்‌ மொத்தம்‌ 
நகர்ப்புறம்‌ 90% 89% 89.5% 
கிராமப்புறம்‌ 87% 88% 87.5% 
மொத்தம்‌ 88.5%, 88.5%, 88.5% 


சுமார்‌ அட்டவணை தமிழ்நாட்டில்‌ நடத்தப்பட்ட தேர்வின்‌ தேர்ச்சி 
சதவீதத்தை குறிக்கிறது, அதில்‌ மூன்று வரிசைகள்‌ (நகர்ப்புற, கிராமப்புற, 
மொத்தம்‌) மற்றும்‌ மூன்று நெடுவரிசைகள்‌ (பெண்‌, ஆண்‌, மொத்தம்‌) 
உள்ளன. இது 3 % 3 அட்டவணையாகும்‌, அங்கு ஒவ்வொரு சிறிய 
பெட்டியும்‌ செல்‌ என அழைக்கப்படுகிறது, இது தேர்ச்சி சதவீதம்‌ 
தொடர்பான தகவல்களை வழங்குகிறது. இந்த முறை மிகவும்‌ 
முக்கியமானது, ஏனெனில்‌ இது மேலும்‌ புள்ளிவிவர சிகிச்சைக்கு 
பயன்படுத்த உதவுகிறது. இந்த அட்டவணை பிரதிநிதித்துவம்‌ மேலும்‌ 


நான்காக வகைப்படுத்தப்பட்டூுள்ளது 


(1) தரமான வகைப்பாடு 
சேகரிக்கப்பட்ட தகவல்கள்‌ பாலினம்‌, தேசியம்‌ போன்ற 
பண்புகளின்‌ வடிவத்தில்‌ வகைப்படுத்தப்படும்‌ போது தரமான வகைப்பாடு 
ஆகும்‌. மேலே கொடுக்கப்பட்டூள்ள அட்டவணை தரமான வகைப்பாட்டிற்கு 
ஒரு எடுத்துக்காட்டு, அங்கு தகவல்‌ பாலினம்‌ மற்றும்‌ இருப்பிட வடிவில்‌ 
வகைப்படுத்தப்படுகிறது. 
(14) அளவு வகைப்பாடு 
வயது, வருமானம்‌, மதிப்பெண்கள்‌ போன்ற தகவல்களை 
அளவீடு செய்யும்போது, அத்தகைய வகைப்பாடுகளை அளவு வகைப்பாடு 


என்று அழைக்கப்படுகிறது 


உதாரணமாக 
மதிப்பெண்‌ அலைவெண்‌ 
0-10 5 
10-20 10 
20-30 20 
30-40 15 
40-50 10 


12 


(ந) தற்காலிக வகைப்பாடு 
ஆண்டு, மாதங்கள்‌, நாட்கள்‌ போன்ற நேரத்தின்‌ 
அடிப்படையில்‌ வகைப்பாடூ இருக்கும்போது தற்காலிக வகைப்பாடூ ஆகும்‌... 


ஊதாரணமாக 
ஒரு வாரத்தின்‌ நாட்கள்‌ உற்பத்தி (ஜோடி காலணிகள்‌ இல்லை) 
திங்கள 2000 
செவ்வாய 1750 
புதன்‌ 3000 
வியாழன்‌ 2250 
வெள்ளி 1550 


(15) இடஞ்சார்ந்த வகைப்பாடு 
தரவு வகைப்பாடு நகரம்‌, நகரம்‌, மாவட்டம்‌, மாநிலம்‌, நாடு 
போன்ற இடங்களை அடிப்படையாகக்‌ கொண்டால்‌ இடஞ்சார்ந்த வகைப்பாடு 


ஆகும்‌. 


உதாரணமாக 
மாநிலம்‌ எழுத்தறிவு வீதம்‌ 
தமிழ்நாடு 80.09% 
ஆந்திரப்‌ பிரதேசம்‌ 67.02% 
கர்நாடகா 75.36%; 
கேரளா 93.91% 


1.5.3 வரைபட விளக்கக்காட்சி 

இந்த முறையில்‌ தரவு வரைபட ரீதியாக குறிப்பிடப்படுகிறது மற்றும்‌ 
பொதுவாக புரிந்துகொள்வது மிகவும்‌ எளிதானது தரவு மூன்று வழிகளில்‌ 
வரைபட ரீதியாக குறிப்பிடப்படுகிறது. 


1) வடிவியல்‌ வரைபடம்‌ 
இந்த வகை பார்‌ வரைபடங்கள்‌ மற்றும்‌ பை விளக்கப்படங்களைக்‌ 


கொண்டுள்ளது. 


(1) பார்‌ வரைபடம்‌ 

பார்‌ வரைபடம்‌ என்பது ஒவ்வொரு வகை தரவிற்கும்‌ சமமான 
மற்றும்‌ சமநிலை செவ்வகக்‌ கம்பிகளில்‌ தரவின்‌ வரைபட பிரதிநிதித்துவம்‌ 
ஆகும்‌ .கட்டியின்‌ உயரம்‌ அல்லது நீளம்‌ வர்க்கத்தின்‌ அளவைப்‌ பற்றி 
நமக்குக்‌ கூறுகிறது. தரவை ஒஓப்பிடுவதற்கு பட்டி வரைபடங்கள்‌ எளிதில்‌ 
பயன்படுத்தப்படலாம்‌. பட்டி வரைபடத்தில்‌ தரமான மற்றும்‌ அளவு தரவு 
இரண்டையும்‌ குறிப்பிடலாம்‌. அவற்றை மேலும்‌ இரண்டூ பரந்த பிரிவுகளாகப்‌ 
பிரிக்கலாம்‌. 

ல பல பட்டி வரைபடம்‌ 

13 


அடிப்படை புள்ளியியல்‌ 


குறிப்பு 


Self-Instructional Material 


அடிப்படை புள்ளியியல்‌ 


குறிப்பு 


Self-Instructional Material 


இரண்டு செட்‌ தரவை ஒப்பிட வேண்டிய தேவை இருக்கும்போது பல 
பட்டி வரைபடம்‌ பயன்படுத்தப்படுகிறது. எடுத்துக்காட்டாக இறக்குமதி 
மற்றும்‌ ஏற்றுமதி, உற்பத்தி மற்றும்‌ விற்பனை போன்றவை... 

b) உபகரணப்‌ பட்டி வரைபடம்‌ 

ஒரு குறிப்பிட்ட வகுப்பின்‌ வெவ்வேறு கூறுகளை ஓப்பிடூவதற்கு 
துணை வரைபடங்கள்‌ என்றும்‌ அழைக்கப்படும்‌ உபகரண பட்டி வரைபடம்‌ 
பயன்படுத்தப்படுகிறது. எடுத்துக்காட்டாக, வாடகை, மருந்து, கல்வி போன்ற 
பல்வேறு கூறுகளை மாத சம்பளம்‌ செலவழிப்பது ஒரு கூறு பட்டி 
வரைபடத்திலிருந்து எளிதாக புரிந்து கொள்ள முடியும்‌. 
(1) பை வரைபடம்‌ 

ஒரு பை வரைபடம்‌ ஒரு கூறு பட்டை வரைபடத்தைப்‌ போன்றது, 
ஆனால்‌ இது கம்பிகளுக்கு பதிலாக விகிதத்தில்‌ வட்டத்தில்‌ 
குறிப்பிடப்படுகிறது. ஒவ்வொரு வகுப்பிலும்‌ கொடுக்கப்பட்ட மதிப்புகள்‌ 
சதவீதமாக மாற்றப்பட்டு பின்னர்‌ ஒவ்வொரு உருவமும்‌ 3.6 டிகிரி மூலம்‌ 
பெருக்கப்படுகிறது. (ஒரு வட்டத்தின்‌ 360..100 - 360 டிகிரி 100 


பகுதிகளாகப்‌ பிரிக்கப்பட்டுள்ளது) பின்னர்‌ மதிப்புகள்‌ வட்டத்தில்‌ 


அதற்கேற்ப பிரிக்கப்படுகின்றன. 
2 அதிர்வெண்‌ வரைபடம்‌ 

தரவு தொகுக்கப்பட்ட அதிர்வெண்‌ வடிவத்தில்‌ இருக்கும்போது 
பொதுவாக அதிர்வெண்‌ வரைபடங்களால்‌ குறிப்பிடப்படுகின்றன. 
ஹிஸ்டோகிராம்‌, அதிர்வெண்‌ பலகோணம்‌, அதிர்வெண்‌ வளைவு மற்றும்‌ 
ஆகிவ்‌ ஆகியவை அதிர்வெண்‌ வரைபடத்தின்‌ வகைகள்‌. 
ற பட்டை வரைபடம்‌ 

ஹிஸ்டோகிராம்‌ என்பது ஒரு வரைபடமாகும்‌, இது செவ்வக 
கம்பிகளைக்‌ கொண்டுள்ளது, அதன்‌ பரப்பளவு ஒரு மாறியின்‌ 
அதிர்வெண்ணுக்கு விகிதாசாரமாகவும்‌ அதன்‌ அகலம்‌ வர்க்க 
இடைவெளிக்கு சமமாகவும்‌ இருக்கும்‌ 
(1) அதிர்வெண்‌ பலகோணம்‌ 

அதிர்வெண்‌ பலகோணம்‌ என்பது மற்றொரு வகை 
அதிர்வெண்‌ விநியோக வரைபடமாகும்‌. ஒரு அதிர்வெண்‌ பலகோணத்தில்‌, 
அவதானிப்புகளின்‌ எண்ணிக்கை ஒவ்வொரு இடைவெளியின்‌ 
நடுப்பகுதியிலும்‌ ஒரு புள்ளியுடன்‌ குறிக்கப்படுகிறது. பின்னர்‌ புள்ளிகள்‌ ஒரு 
நேர்‌ கோட்டைப்‌ பயன்படுத்தி இணைக்கப்படுகின்றன. 
(01 அதிர்வெண்‌ வளைவு 

அதிர்வெண்‌ வளைவு ஒரு மென்மையான ..ப்ரீஹேண்ட்‌ 
வளைவை வரைவதன்‌ மூலம்‌ பெறப்படுகிறது, இது ஒரு அதிர்வெண்‌ 
பலகோணத்தின்‌ புள்ளிகளை முடிந்தவரை நெருக்கமாக கடந்து செல்கிறது. 


(|) கூர்முனை வளைவு 


14 


ஓட்டுமொத்த அதிர்வெண்கள்‌ என்றும்‌ அழைக்கப்படும்‌ கூர்முனை 

வளைவு இரண்டு வகையாகும்‌. ஒட்டுமொத்த அதிர்வெண்கள்‌ முறையே 
அவற்றின்‌ மேல்‌ வரம்புகளுக்கு எதிராக திட்டமிடப்படும்போது, கூர்முனை 
வளைவு- ஐ விட குறைவாக இருக்கும்‌. ஒட்டுமொத்த அதிர்வெண்கள்‌ 
முறையே அவற்றின்‌ குறைந்த வரம்புகளுக்கு எதிராக திட்டமிடப்படும்போது, 
அது கூர்முனை வளைவு-ஐ விட அதிகமாகும்‌. 
3) எண்கணித வரி வரைபடம்‌ 

டைம்‌ சீரிஸ்‌ வரைபடம்‌ என்றும்‌ அழைக்கப்படும்‌ ஒரு எண்கணித வரி 
வரைபடம்‌ என்பது ஒரு வரைபடமாகும்‌, அங்கு நேரம்‌ (மாதங்கள்‌, 
ஆண்டுகள்‌, வாரங்கள்‌) % அச்சில்‌ திட்டமிடப்பட்டு அவற்றின்‌ மதிப்புகள்‌ y 
அச்சில்‌ திட்டமிடப்படுகின்றன. தரவுகளின்‌ போக்குகள்‌ மற்றும்‌ கால 
இடைவெளியை பகுப்பாய்வு செய்ய இது எங்களுக்கு உதவுகிறது. 


1.6 தரவு ஒடூக்கம்‌ 


தரவு ஒடுக்கம்‌ என்பது தரவைக்‌ குறைப்பதாகும்‌, அதாவது தரவை 
எளிதில்‌ புரிந்துகொள்வதற்கும்‌ விளக்குவதற்கும்‌ ஒழுங்கமைப்பதாகும்‌. 
1.6.1 மூல தரவு 

மூல தரவு என்பது ஒழுங்கற்ற அந்த தரவைக்‌ குறிக்கிறது. 
மேலதிக பயன்பாட்டிற்காக செயலாக்கப்படாத தரவு இவை. புள்ளிவிவர 
நுட்பங்களுக்கு விண்ணப்பிக்க இதுபோன்ற தரவுகளை ஒழுங்கமைத்து 
வழங்க வேண்டிய தேவை உள்ளது. 
எடூத்துக்காட்டாக, 50 மாணவர்களால்‌ புள்ளிவிவரத்தில்‌ அடித்த 


மதிப்பெண்கள்‌ கீழே கொடுக்கப்பட்டுள்ளன 
57 55 20 70 61 70 69 66 65 72 
52 79 746772744047 8587 
72 61 65 24 35 80 57 59 92 50 
59 64 74 92 50 59 64 74 79 80 


77 63 56 80 53 55 5467 86 92 


மேலே உள்ள தரவுகளிலிருந்து எத்தனை மாணவர்கள்‌ தேர்ச்சி 
பெற்றிருக்கிறார்கள்‌ அல்லது தோல்வியுற்றார்கள்‌, எத்தனை மாணவர்கள்‌ 80 
க்கு மேல்‌ மதிப்பெண்‌ பெற்றிருக்கிறார்கள்‌ என்பதைக்‌ கண்டுபிடிப்பது 
கடினம்‌. தரவு ஒற்றுமைகளுக்கு ஏற்ப வகைப்படூத்தப்படும்‌ போது, 

எந்தவொரு சிரமமும்‌ இல்லாமல்‌ எளிதில்‌ அடையாளம்‌ காணவும்‌, ஒப்பிட்டு, 


முடிவுகளை எட்டவும்‌ இது நமக்கு உதவுகிறது. 


1.6.2 முயற்சிகள்‌ மற்றும்‌ மாறுபாடுகள்‌ 


15 


அடிப்படை புள்ளியியல்‌ 


குறிப்பு 


Self-Instructional Material 


அடிப்படை புள்ளியியல்‌ 


குறிப்பு 


Self-Instructional Material 


பண்புக்கூறுகள்‌ எண்களை மையமாகக்‌ கொண்ட தரவு. அவை 
பொதுவாக தரவை வரையறுக்கும்‌ ஒன்று. மாறி என்பது அந்தத்‌ தரவைக்‌ 
குறிக்கிறது, இது தரவைப்‌ பந்நிய இன்னும்‌ தெளிவான தகவல்களைத்‌ 
தருகிறது மற்றும்‌ கணக்கீட்டை உள்ளடக்கியது 

எடுத்துக்காட்டாக, இயந்திரங்களின்‌ பண்புக்கூறுகளுக்கு ஒரு 
குறைபாடூள்ள இயந்திரத்தைக்‌ கண்டுபிடிக்கும்‌ இயந்திரங்கள்‌ 
குறைபாடூள்ளதா இல்லையா என்பதை அடையாளம்‌ காண எங்களுக்கு 
உதவும்‌, 
அதாவது 20% குறைபாடு அல்லது 10% குறைபாடு போன்றவை. 


போது, 


ஆனால்‌ மாறிகள்‌ குறைபாட்டின்‌ அளவை அறிய உதவும்‌, 


மாறுபாடுகளை மேலும்‌ தனித்தனியாகவும்‌ தொடர்ச்சியாகவும்‌ 
வகைப்படுத்தலாம்‌. ஒரு மாறி கணக்கிட முடியாத மதிப்புகளை எடுத்துக்‌ 
கொண்டால்‌, 


அது தொடர்ச்சியான மாறி என்று அழைக்கப்படுகிறது 


உதாரணமாக மாணவரின்‌ எடை 40 கிலோவிலிருந்து 50 கிலோ வரை 
அதிகரிக்கும்‌, 
மதிப்வட்டயும்‌ எடூக்கக்கூடும்‌, 40.5 கிலோ, 45.3 கிலோ போன்ற பின்னங்கள்‌ 


அவரது எடை 40 முதல்‌ 50 கிலோ வரை எந்த 
கூட இருக்கலாம்‌. தனித்துவமான மாறிகள்‌ சில மதிப்புகளை மட்டூமே 
எடூக்க முடியும்‌. உதாரணமாக, ஒரு வகுப்பின்‌ வலிமை முழு எண்ணாக 
மட்டுமே இருக்க முடியும்‌. 
1.6.3 தரவுகளை வகைப்படுத்தல்‌ 
காலவரிசை வகைப்பாடு 

வாரங்கள்‌, ஆண்டுகள்‌ போன்ற நேரத்திற்கு ஏற்ப 
மாறிகள்‌ வகைப்படூத்தப்படும்‌ போது, அது காலவரிசை வகைப்பாடு ஆகும்‌. 


மாதங்கள்‌, 


இடஞ்சார்ந்த வகைப்பாடு 

மாநிலங்கள்‌, நாடுகள்‌, நகரங்கள்‌ போன்ற புவியியல்‌ இடங்களின்படி 
மாறுபாடுகள்‌ வகைப்படுத்தப்படுகின்றன, பின்னர்‌ அது இடஞ்சார்ந்த 
வகைப்பாடு ஆகும்‌. 
தரமான தரவு 

பாலின மதம்‌ கல்வியறிவு தேசியம்‌ போன்ற பண்புகளின்‌ படி 


மாறிகள்‌ வகைப்படுத்தப்படும்போது, அவை தரமான வகைப்பாடு என்று 


அழைக்கப்படுகின்றன. 
அளவு தரவு 

உயரம்‌, எடை, வருமானம்‌ போன்ற எண்ணியல்‌ ரீதியாக 
வெளிப்படுத்தக்கூடிய குணாதிசயங்களின்படி மாறிகள்‌ 
வகைப்படுத்தப்படும்போது, அது அளவு வகைப்பாடு என்று 
அழைக்கப்படுகிறது. 
1.7 விளக்கப்படங்கள்‌ 

ஒரு விளக்கப்படங்கள்‌ என்பது புள்ளிவிவர தரவை 

வழங்குவதற்கான ஒரு காட்சி வடிவம்‌. வரைபடங்கள்‌ வெவ்வேறு 


16 


வகைகளாக இருக்கின்றன, அவை பார்கள்‌, வட்டங்கள்‌, வரைபடங்கள்‌, 
உருவப்படம்‌ மற்றும்‌ வரைபடங்கள்‌. 
நன்மைகள்‌ 
உ வரையவும்‌ படிக்கவும்‌ மிகவும்‌ எளிது. 
உ வரைபடத்தின்‌ ஒரே வடிவம்‌ இது ஒரு துண்டூ காகிதத்தில்‌ 
அதிக எண்ணிக்கையிலான தரவைக்‌ குறிக்கும்‌. 
உ இதை செங்குத்தாகவும்‌ கிடைமட்டமாகவும்‌ வரையலாம்‌. 
உ இது ஒரு சிறந்த தோற்றத்தை அளிக்கிறது மற்றும்‌ 
ஒப்பிடுவதற்கு உதவுகிறது 
குறைபாடூகள்‌: 
உ இதன்‌ மூலம்‌ தரவின்‌ அதிக எண்ணிக்கையிலான அம்சங்களை 
வெளிப்படுத்த முடியாது. 
உ பார்கள்‌ தன்னிச்சையாக சரி செய்யப்படுகின்றன. 
விளக்கப்படங்களின்‌ வகைகள்‌ 
உ ஒரு பரிமாண விளக்கப்படங்கள்‌ 
உ இரு பரிமாண விளக்கப்படங்கள்‌ 
உ முப்பரிமாண விளக்கப்படங்கள்‌ 
உ உருவப்படங்கள்‌ மற்றும்‌ கார்ட்டோகிராம்கள்‌ 
1.7.1 ஒரு பரிமாண விளக்கப்படங்கள்‌ 
இவை பொதுவாகப்‌ பயன்படுத்தப்படும்‌ விளக்கப்படங்கள்‌. 


வழக்கமாக கிடைமட்ட அல்லது செங்குத்து கோடுகள்‌ அல்லது ஒவ்வொரு 


வகையுடனும்‌ தொடர்புடைய அவதானிப்புகளின்‌ அளவிற்கு விகிதாசாரமாக 
அவற்றின்‌ நீளங்களைக்‌ கொண்ட பார்கள்‌ இந்த விளக்கப்படத்தை 
உருவாக்குகின்றன. 


பார்‌ விளக்கப்படங்கள்‌ பல்வேறு வகைகளில்‌ உள்ளன 
எளிய பட்டை விளக்கப்படங்கள்‌ 
பிரிக்கப்பட்ட பட்டி விளக்கப்படங்கள்‌ 


சதவீத பட்டி விளக்கப்படங்கள்‌ 


0°0௦ 0.0 


பல பட்டி விளக்கப்படங்கள்‌ 
௦ விலகல்‌ பட்டி விளக்கப்படங்கள்‌ 

எளிய பட்டி விளக்கப்படங்கள்‌ 

ஒரே அகலத்துடன்‌ கிடைமட்ட அல்லது செங்குத்து பார்கள்‌ 
(முழுமையாக நிழலாடிய செவ்வகங்கள்‌), ஒரே கிடைமட்ட அல்லது 
செங்குத்து கோட்டில்‌ அவற்றின்‌ தளங்களுடன்‌ சம இடைவெளிகளுடன்‌ 
வரையப்பட்டிருக்கும்‌ மற்றும்‌ அவதானிப்புகளின்‌ அளவுகளுக்கு விகிதாசார 
நீளங்கள்‌ ஒரு பட்டை விளக்கப்படத்தை உருவாக்குகின்றன. 


உதாரணமாக:- 


17 


அடிப்படை புள்ளியியல்‌ 


குறிப்பு 


Self-Instructional Material 


அடிப்படை புள்ளியியல்‌ 


குறிப்பு 


Self-Instructional Material 


55 ஆண்டுகளாக ஒரு வங்கியின்‌ லாபத்தைக்‌ குறிக்க எளிய பார்‌ 


விளக்கப்படத்தை வரையவும்‌. 


வருடங்கள்‌ 1989 1990 1991 1992 1993 
லாபம்‌ (மில்லியன்‌) 10 12 18 25 48 


5 ஆண்டுகளாக வங்கியின்‌ லாபத்தைக்‌ காட்டும்‌ எளிய பார்‌ விளக்கப்படம்‌: 


Simple Bar Chart 
ம்ப 
& 40 
= 
தட 
வை ] 
த Fr mi 
ட்‌ 
்‌ 10 
ப 
19 | 1990 | 1 1992 | 
Years 
பிரிக்கப்பட்ட பட்டை விளக்கப்படங்கள்‌ அல்லது கூறு பட்டி 
விளக்கப்படங்கள்‌ 


பல்வேறு வகைகளுடன்‌ தொடர்புடைய அவதானிப்புகள்‌ வெவ்வேறு 
கூறுகளைக்‌  கொண்டிருக்கும்போது இந்த வகை விளக்கப்படங்கள்‌ 
பயன்படுத்தப்படுகிறது மற்றும்‌ கூறு பாகங்களின்‌ ஒப்பீடு முக்கியமானது 
என்று உணரப்படுகிறது. இங்கே ஒரு எளிய பட்டை விளக்கப்படம்‌ முதலில்‌ 
கூறுகளின்‌ நீளத்திற்கு விகிதாச்சாரத்துடன்‌ வரையப்பட்டூள்ளது, பின்னர்‌ 
அது துணைப்‌ பகுதிகளுக்கு விகிதாசார விகிதத்தில்‌ நீளமாகப்‌ 
பிரிக்கப்பட்டுள்ளது மற்றும்‌ ஒவ்வொரு பகுதிக்கும்‌ வெவ்வேறு நிறம்‌ 
அல்லது நிழல்‌ கொடுக்கப்படுகிறது 
உதாரணமாக: 


பின்வரும்‌ தரவுகளுக்கு ஒரு கூறு பட்டை விளக்கப்படத்தை 


வரையவும்‌ 
ஆண்டு விற்பனை (ரூ.) மொத்த லாபம்‌ (ரூ.) நிகர லாபம்‌ (ரூ.) 
20001 100 30 10 
2002 120 40 15 
2003 130 45 25 
2004 150 100 25 


m Net Profit (Rs.) 


= | ௫ | m Gross Profit (Rs.) 


Year 2001 2002 2003 2004  mSales (Rs.) 


சதவீத பட்டி விளக்கப்படங்கள்‌ 
இதில்‌, கூறு பாகங்கள்‌ மொத்தத்தின்‌ சதவீதங்களாக 
வெளிப்படுத்தப்படுகின்றன மற்றும்‌ அனைத்து பட்டிகளுக்கும்‌ சம நீளம்‌ 


கொண்ட ஒரு கூறு பட்டை விளக்கப்படங்கள்‌ வரையப்படுகிறது 


18 


சில நேரங்களில்‌ வெவ்வேறு பண்புகளின்‌ தொகுதிகள்‌ அர்த்தமுள்ள 
ஒப்பீடுகளை செய்வதற்கு பெரிதும்‌ வேறுபட்டிருக்கும்போது, பண்புக்கூறுகள்‌ 
சதவீதங்களாகக்‌ குறைக்கப்படுகின்றன. அவ்வாறான நிலையில்‌ ஒவ்வொரு 


பண்புக்கும்‌ அதன்‌ அதிகபட்ச அளவாக 100 இருக்கும்‌. இந்த வகையான 


கூறு பட்டை விளக்கப்படம்‌ சதவீதம்‌ பட்டி வரைபடம்‌ என 
அழைக்கப்படுகிறது. 
சதவீதம்‌ = (உண்மையான மதிப்பு / உண்மையான மதிப்பின்‌ 


மொத்தம்‌) % 100 
உதாரணமாக:- 
பின்வரும்‌ தரவுகளுக்கு சதவீத பட்டி வரைபடத்தை வரையவும்‌ 
சதவீதம்‌ = (உண்மையான மதிப்பு / உண்மையான மதிப்பின்‌ 
மொத்தம்‌) % 100 என்ற சூத்திரத்தைப்‌ பயன்படுத்தி, மேலே உள்ள 
அட்டவணை மாற்றப்படுகிறது 


ஆண்டு | விற்பனை (ரூ.) | மொத்த லாபம்‌ (ரூ.) | நிகர லாபம்‌ (ரூ.) 
2001 71.43 21.43 7.14 
2002 68.57 22.86 8.57 
2003 65 22.5 12.5 
2004 66.67 22.22 11.11 


200 4 


ரானை எ ரா ன 


m Net Profit (Rs.) 


தடி A Pe ல்‌. m Gross Profit 
2 6” NON 
“SPP (Rs.) 


விலகல்‌ பட்டி விளக்கப்படங்கள்‌ 

இந்த விளக்கப்படங்கள்‌ வழக்கமாக நிகர லாபம்‌, செலுத்த 
வேண்டிய இருப்பு, பற்றாக்குறை அல்லது அதிகப்படியான போன்ற நிகர 
அளவைக்‌ குறிக்கப்‌ பயன்படுகிறது, ஏனெனில்‌ அவதானிப்புகள்‌ நேர்மறை 
அல்லது எதிர்மறையாக இருக்கலாம்‌, அடிப்படைக்‌ கோடு வழக்கமாக 
காகிதத்தின்‌ நடுவில்‌ கிடைமட்டமாக வரையப்படுகிறது மற்றும்‌ நேர்மறை 
மதிப்புகள்‌ பட்டிகளால்‌ குறிக்கப்படுகின்றன விகிதாசார  நீளத்தின்‌, 
கிடைமட்ட கோட்டிந்கு மேலே வரையப்பட்ட மற்றும்‌ கிடைமட்ட 
கோட்டிற்குக்‌ கீழே வரையப்பட்ட விகிதாசார நீளத்தின்‌ பட்டிகளால்‌ 
எதிர்மறை மதிப்புகள்‌. 
உதாரணமாக: 
பின்வரும்‌ பட்டியை பொருத்தமான பட்டி வரைபடத்தில்‌ குறிப்பிடவும்‌ 


19 


அடிப்படை புள்ளியியல்‌ 


குறிப்பு 


Self-Instructional Material 


அடிப்படை புள்ளியியல்‌ 


குறிப்பு 


Self-Instructional Material 


ஆண்டு | விற்பனை (0000 இல்‌ ரூ) லாபம்‌ / இழப்பு (£ 0000 இல்‌ ரூ) 
2001 24 10 
2002 35 -3 
2003 45 7 
2004 59 -5 


Car. = Category 


இ ட । 
2.3] 
-34 
52 


Cat. 01 Cat. 02 Cat. 03 Cat. 04 Cat. 05 


14.7.2 இரு பரிமாண விளக்கப்படங்கள்‌ 

இரு பரிமாண விளக்கப்படங்களில்‌, விளக்கப்படங்களின்‌ பகுதிகள்‌ 
அளவைக்‌ குறிக்கப்‌ பயன்படூத்தப்படுகின்றன. அவதானிப்புகளுக்கு 
விகிதாசார பரப்பளவு கொண்ட செவ்வகங்கள்‌, சதுரங்கள்‌ மற்றும்‌ 
வட்டங்கள்‌ ஒவ்வொரு வகையையும்‌ குறிக்கப்‌ பயன்படூத்தப்படுகின்றன. 
இவற்றில்‌, வட்டங்கள்‌ பொதுவாகப்‌ பயன்படுத்தப்படூுகின்றன. இத்தகைய 
வரைபடங்கள்‌ வட்ட-வரைபடங்கள்‌ என்று அழைக்கப்படுகின்றன. 
அவதானிப்பின்‌ அளவிற்கு விகிதாசார பகுதிகளுடன்‌ வரையப்பட்ட 
வட்டங்கள்‌ வட்ட-வரைபடத்தை உருவாக்குகின்றன. 
வட்ட விளக்கப்படங்கள்‌: 

இரு பரிமாண வரைபடத்தைத்‌ தயாரிப்பதந்கான மற்றொரு வழி 
வட்டங்களின்‌ வடிவத்தில்‌ உள்ளது. அத்தகைய வரைபடங்களில்‌, மொத்த 
மற்றும்‌ கூறு பாகங்கள்‌ அல்லது பிரிவுகள்‌ இரண்டையும்‌ காட்டலாம்‌. ஒரு 
வட்டத்தின்‌ பரப்பளவு அதன்‌ ஆரம்‌ சதுரத்திற்கு விகிதாசாரமாகும்‌. 
ஒப்பீடுகள்‌ செய்யும்‌ போது, வட்ட வரைபடங்கள்‌ ஒரு சதவீத 


அடிப்படையில்‌ பயன்படுத்தப்பட வேண்டும்‌, ஆனால்‌ ஒரு முழுமையான 
அடிப்படையில்‌ அல்ல. 

ப ஒரு வட்ட வரைபடத்தை உருவாக்குவதில்‌ முதல்‌ படி தரவைத்‌ 
தயாரிப்பது, இதனால்‌ பல்வேறு கூறுகளின்‌ மதிப்புகள்‌ வட்டத்தில்‌ 
தொடர்புடைய டிகிரிகளாக மாற்றப்படும்‌. 

உ இரண்டாவது திசையானது திசைகாட்டி மூலம்‌ பொருத்தமான 
அளவிலான வட்டத்தை வரைய வேண்டும்‌. ஆரம்‌ அளவு கிடைக்கக்கூடிய 
இடத்தைப்‌ பொறுத்தது மற்றும்‌ மொத்த அதிர்வெண்ணின்‌ சதுர மூலத்திற்கு 
விகிதாசாரமாகும்‌. 


20 


உ மூன்றாவது படி வட்டத்தில்‌ புள்ளிகளை அளவிடுவது மற்றும்‌ 
ஒவ்வொரு துறையின்‌ அளவையும்‌ ஒரு நீரிழிவு உதவியுடன்‌ குறிக்கிறது. 
ஒரு வட்டத்தில்‌ 360 டிகிரி இருப்பதால்‌, .25 இன்‌ ஒப்பீட்டு அதிர்வெண்‌ 
கொண்ட ஒரு வர்க்கம்‌ .25 (360) - 90 டிகிரி வட்டத்தை நுகரும்‌. 


உதாரணமாக:- 


இந்தியாவின்‌ நான்கு தென்‌ மாநிலங்களில்‌ பயிரிடக்கூடிய நிலங்களின்‌ 
பகுதிகள்‌ கொடுக்கப்பட்டூுள்ளன. பின்வரும்‌ தரவுகளுக்கு வட்ட 


வரைபடத்தை உருவாக்கவும்‌. 


நிலை சாகுபடி பகுதி (ஹெக்டேரில்‌) 
ஆந்திரா 663 

கர்நாடக 448 

கேரளா 290 

தமிழ்நாடு 556 

மொத்தம்‌ 1957 


சூத்திரத்தைப்‌ பயன்படுத்தி, 

கோணம்‌=(உண்மையான மதிப்பு / உண்மையான மதிப்பின்‌ மொத்தம்‌) % 360° 
(அல்லது) 

கோணம்‌ - சதவீதம்‌ / 100 % 360 £ 

அட்டவணை மதிப்பு ஆகிறது 


மாநிலம்‌ சாகுபடி பகுதி 
ஆந்திரா 121.96 
கர்நாடகா 82.41 
கேரளா 53.35 
தமிழ்நாடு 102.28 


Cultivable area 


m State 


m Andhra 
Pradesh 


1.7.3 முப்பரிமாண விளக்கப்படங்கள்‌ 
கனங்கள்‌, சிலிண்டர்கள்‌, தொகுதிகள்‌ போன்றவை அவதானிப்பின்‌ 
அளவுகளுக்கு விகிதாசார அளவுகளுடன்‌ இந்த வழக்கில்‌ அவற்றைக்‌ 


குறிக்க வரையப்படுகின்றன. 


உருவப்படங்கள்‌ மற்றும்‌ கார்ட்டோகிராம்கள்‌ 
புவியியல்‌ அடிப்படையில்‌ அளவு தகவல்களை வழங்க 


கார்ட்டோகிராம்கள்‌ பயன்படூத்தப்படுகின்றன. அதே வருடத்தில்‌ நிழலாடிய 


21 


அடிப்படை புள்ளியியல்‌ 


குறிப்பு 


Self-Instructional Material 


அடிப்படை புள்ளியியல்‌ 


குறிப்பு 


Self-Instructional Material 


அதே வருடாந்திர மழையைப்‌ பெறும்‌ பிராந்தியங்களைக்‌ கொண்ட ஒரு 
நாட்டின்‌ வரைபடம்‌ ஒரு வரைபடமாகும்‌. இந்த வழக்கின்‌ அளவு வருடாந்திர 
மழைப்பொழிவு மற்றும்‌ ஒவ்வொரு வகை நிழலுக்கும்‌ ஒத்த மழையை 
வழங்கும்‌ ஒரு கால்‌ குறிப்பால்‌ அதைக்‌ குறிக்கலாம்‌. 
உதாரணமாக:- 

ஒரு சூப்பர்‌ மார்க்கெட்டில்‌ சேமித்து வைக்கப்பட்டிருக்கும்‌ 
ஆப்பிள்களின்‌ எண்ணிக்கையை உருவப்படங்கள்‌ காட்டுகிறது 


உருவப்படங்கள்‌ கார்ட்டோகிராம்கள்‌ 


Varities of Apples in a food store 


Red Delicious (| ஒ 16a} 

Golden Delicious [09] [2] 6, 
Red Rome 1] (Ca! (9) ம] 

இட்ட (99 | 
Jonathan ட டூ ட ட 


(இ 10 apples ௩. = 5 apples 


INDIAN OCEAN பவா © 2017 ww ருகமகளியனட com 


உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்கவும்‌ - 1 

1. மூல தரவு என்றால்‌ என்ன? 

2. ஒரு உதாரணத்தைப்‌ பயன்படுத்தி பண்புகளையும்‌ மாறிகளையும்‌ 
விளக்குங்கள்‌ 

3. வட்ட விளக்கப்படத்தில்‌ கோணத்தைக்‌ கண்டுபிடிக்க 
பயன்படுத்தப்படும்‌ சூத்திரம்‌ என்ன? 

4. துணைப்பிரிவு பட்டை வரைபடம்‌ என்றால்‌ என்ன? 

5. இரு பரிமாண வரைபடங்கள்‌ எதற்காகப்‌ பயன்படுத்தப்படூகின்றன ? 


ஒரு வரைபடத்தின்‌ 2 தகுதிகளைக்‌ குறிப்பிடுங்கள்‌. 


1.8 வரைபடங்கள்‌ 


வரைபடம்‌ என்பது புள்ளிவிவர தரவின்‌ விளக்கக்காட்சியின்‌ காட்சி 
வடிவம்‌. உருவ அட்டவணையை விட ஒரு வரைபடம்‌ மிகவும்‌ 
கவர்ச்சியானது. ஒரு சாதாரண மனிதர்‌ கூட வரைபடத்திலிருந்து தரவின்‌ 
செய்தியைப்‌ புரிந்து கொள்ள முடியும்‌. ஒரு வரைபடத்தின்‌ உதவியுடன்‌ 
இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட நிகழ்வுகளுக்கு இடையில்‌ ஓப்பீடுகள்‌ 


மிக எளிதாக செய்யப்படலாம்‌. வரைபடங்களின்‌ மிக முக்கியமான 


வகைகள்‌ 
ஓ பட்டை வரைபடம்‌ 
உ அதிர்வெண்‌ பலகோணம்‌ 


22 


° அதிர்வெண்‌ வளைவு 
ஓ கூர்முனை வளைவு 
1.8.1 பட்டை வரைபடம்‌ 

பட்டை வரைபடம்‌ என்பது ஒரு பட்டி விளக்கப்படம்‌ அல்லது 
வரைபடமாகும்‌, இது பகுப்பாய்வு செய்யப்படும்‌ மாறியின்‌ ஒவ்வொரு 
மதிப்பின்‌ நிகழ்வின்‌ அதிர்வெண்ணைக்‌ காட்டுகிறது. ஹிஸ்டோகிராமில்‌, 
தரவு தொடர்ச்சியான செவ்வகங்களாக திட்டமிடப்பட்டூள்ளது. வகுப்புகள்‌ 
சமமான அகலமாக இருந்தால்‌, வகுப்புகள்‌ சம அகலம்‌ மற்றும்‌ 
அதிர்வெண்‌ அடர்த்தி (6) “)ர-அச்சில்‌* இருந்தால்‌ “-அச்சில்‌” மற்றும்‌ “ \)- 
அச்சில்‌” அதிர்வெண்கள்‌ காட்டப்படுகின்றன. . ஒவ்வொரு செவ்வகத்தின்‌ 
உயரமும்‌ வர்க்க இடைவெளியின்‌ அதிர்வெண்‌ அல்லது அதிர்வெண்‌ 
அடர்த்தியைக்‌ குறிக்கிறது. ஒவ்வொரு செவ்வகமும்‌ தொடர்ச்சியான 
படத்தைக்‌ கொடுக்கும்‌ வகையில்‌ மற்றொன்றுடன்‌ உருவாகின்றன. 
அத்தகைய வரைபடம்‌ படிக்கட்டு அல்லது தொகுதி வரைபடம்‌ என்றும்‌ 
அழைக்கப்படுகிறது. இருப்பினும்‌, திறந்தநிலை வகுப்புகளுடன்‌ 
விநியோகிப்பதந்கான ஒரு வரைபடத்தை நாங்கள்‌ உருவாக்க முடியாது. 


உதாரணமாக:- 

திரு. லாரி ஒரு பிரபல மருத்துவர்‌ 8 ஆம்‌ வகுப்பு படிக்கும்‌ 
மாணவர்களின்‌ உயரம்‌ குறித்து ஆய்வு நடத்தி வருகிறார்‌. அவர்‌ 15 
மாணவர்களின்‌ மாதிரியை சேகரித்துள்ளார்‌, ஆனால்‌ அவர்கள்‌ எங்கிருந்து 
அதிகபட்ச வகை என்பதை அறிய விரும்புகிறார்‌. 


Sr No Height (in cms) 


௮௮ 145 


தீர்வு: 

விளக்கப்படத்தில்‌ கீழே காணப்படுவது போல்‌ 6 வெவ்வேறு 
அதிர்வெண்களுடன்‌ 6 பின்களைப்‌ பயன்படுத்தி ஒரு வரைபடத்தை 
உருவாக்கியுள்ளோம்‌. லு அச்சில்‌, அந்த குறிப்பிட்ட பிரிவில்‌ வரும்‌ 
மாணவர்களின்‌ சராசரி எண்ணிக்கை இது. எக்ஸ்‌-அச்சில்‌ நாம்‌ உயரத்தின்‌ 
வரம்வட்டக்‌ கொண்டுள்ளோம்‌, எடுத்துக்காட்டாக, 1 வது பின்‌ வரம்பு 138 
செ.மீ முதல்‌ 140 செ.மீ வரை இருக்கும்‌. அட்டவணையில்‌ இருந்து அந்த 
வகைக்கு எண்ணிக்கை 1 என்பதையும்‌, கீழே உள்ள வரைபடத்தில்‌ 


காணப்படூவதையும்‌ நாம்‌ கவனிக்க முடியும்‌. 


23 


அடிப்படை புள்ளியியல்‌ 


குறிப்பு 


Self-Instructional Material 


அடிப்படை புள்ளியியல்‌ 


குறிப்பு 


Self-Instructional Material 


Chart Title 


ஆ 4 4 
3.5 
3 
2.5 
> 2 2 
1.5 
1 Xk 1 ம 
0 


[138, 140] [140, 142] [142, 144] [144, 146] [146, 148] [148, 150] [150, 152] 


8 ஆம்‌ வகுப்புக்கு சராசரியாக மாணவர்களின்‌ உயரங்கள்‌ 142 
செ.மீ முதல்‌ 146 செ.மீ வரை இருப்பதை இங்கே காணலாம்‌. மேலும்‌, 
சராசரியின்‌ ஒரு பக்கமும்‌ சராசரியின்‌ மறுபக்கத்தில்‌ விழுகிறது என்பதை 
இது கவனிக்க முடியும்‌, இது சாதாரண விநியோகத்தின்‌ அறிகுறியாகும்‌. 
1.8.2 அதிர்வெண்‌ பலகோணம்‌ 

செவ்வகங்களின்‌ மேல்‌ கிடைமட்ட பக்கங்களின்‌ நடுப்பகுதிகளை 
ஒரு வரைபடத்தில்‌ குறித்து அவற்றை ஒரு நேர்‌ கோட்டில்‌ இணைத்தால்‌, 
அவ்வாறு உருவாகும்‌ உருவம்‌ அதிர்வெண்‌ பலகோணம்‌ என்று 
அழைக்கப்படுகிறது. ஒரு வர்க்க இடைவெளியில்‌ அதிர்வெண்கள்‌ வகுப்பு 
முழுவதும்‌ சமமாக விநியோகிக்கப்படுகின்றன என்ற அனுமானத்தின்‌ கீழ்‌ 
இது செய்யப்படுகிறது. பலகோணத்தின்‌ பரப்பளவு ஹிஸ்டோகிராமின்‌ 
பரப்பிற்கு சமம்‌, ஏனென்றால்‌ வெளியில்‌ விடப்பட்ட பகுதி அதில்‌ 
சேர்க்கப்பட்டுள்ள பகுதிக்கு சமம்‌. அதிர்வெண்‌ பலகோணத்தை 
வரைவதற்கான மற்றொரு முறை, % அச்சில்‌ நடுப்பகுதிகளையும்‌, Y 
அச்சில்‌ அதிர்வெண்‌ அடர்த்தி (1/௦) ஐ வரையவும்‌ ஆகும்‌. அதிர்வெண்‌ 
பலகோணத்தைப்‌ பெற புள்ளிகளை நேர்‌ கோட்டில்‌ சேரவும்‌. 
உதாரணமாக:- 

400 மாணவர்களைக்‌ கொண்ட ஒரு குழுவில்‌, மாணவர்களின்‌ 
உயரம்‌ பின்வரும்‌ அட்டவணையில்‌ கொடுக்கப்பட்டூுள்ளது. அதிர்வெண்‌ 
பலகோணம்‌ மூலம்‌ அதைக்‌ குறிக்கவும்‌. 


Height (in cm) Number of Students(Frequency) 


140 - 150 74 


150- 160 


160-170 
170-180 
ப த ப | 


தீர்வு: 
கொடுக்கப்பட்ட தரவிலிருந்து ஒரு வரைபடத்தை உருவாக்க 
பின்வரும்‌ வழிமுறைகள்‌ பின்பற்றப்பட வேண்டும்‌: 
உ உயரங்கள்‌ கிடைமட்ட அச்சுகளில்‌ காட்டப்பட்டூள்ளபடி 


பொருத்தமான அளவில்‌ குறிப்பிடப்படுகின்றன. 


24 


மாணவர்களின்‌ எண்ணிக்கை செங்குத்து அச்சுகளில்‌ 
காட்டப்பட்டூுள்ளபடி பொருத்தமான அளவில்‌ குறிப்பிடப்படுகிறது. 

இப்போது வர்க்க அளவிற்கு சமமான அகலங்களின்‌ செவ்வக 
பார்கள்‌ மற்றும்‌ வர்க்க இடைவெளியின்‌ அதிரவெண்ணுடன்‌ தொடர்புடைய 
பட்டிகளின்‌ நீளம்‌ வரையப்படுகிறது. 

கொடுக்கப்பட்ட தரவை ABCDEF அதிர்வெண்‌ பலகோண வடிவில்‌ 
வரைபடமாகக்‌ குறிக்கிறது: 


Number of Students 


பட்டை வரைபடங்களை வரையாமல்‌ அதிர்வெண்‌ 
பலகோணங்களையும்‌ சுயாதீனமாக வரையலாம்‌. இதற்காக, வகுப்பு 
மதிப்பெண்கள்‌ எனப்படும்‌ வர்க்க இடைவெளிகளின்‌ நடுப்பகுதிகள்‌ 
புள்ளிகளைத்‌ திட்டமிட பயன்படுத்தப்படுகின்றன. 


Upper Limit + Lower Limit 
2 


Class Mark = 


1.8.3 அதிர்வெண்‌ வளைவு 

ஒரு வரைபடத்தின்‌ செவ்வகங்களின்‌ மேல்‌ எல்லைகளின்‌ நடூத்தர 
புள்ளி ஒரு மென்மையான நேரடியான வளைவு மூலம்‌ சரிசெய்யப்பட்டால்‌, 
அந்த வரைபடம்‌ அதிர்வெண்‌ வளைவு என்று அழைக்கப்படுகிறது. வளைவு 
அடிப்படைக்‌ கோட்டில்‌ தொடங்கி முடிவடைய வேண்டும்‌. 
உதாரணமாக:- 


பின்வரும்‌ தரவுக்கு அதிர்வெண்‌ வளைவை வரையவும்‌ 


விதை மகசூல்‌ (கிராம்‌) எண்‌ தாவரங்கள்‌ 
2.5-3.5 4 
3.5-4.5 6 
4.5-5.5 10 
5.5-6.5 26 
6.5-7.5 24 
7.5-8.5 15 
8.5-9.5 10 
9.5-10.5 5 
தீர்வு: 


25 


அடிப்படை புள்ளியியல்‌ 


குறிப்பு 


Self-Instructional Material 


அடிப்படை புள்ளியியல்‌ 


குறிப்பு 


Self-Instructional Material 


Frequency curve 


த 
3 
ட்ட 
= 


1.8.4 கூர்முனை வளைவு 

ஓட்டுமொத்த அதிர்வெண்‌ ஒவ்வொரு வகுப்பின்‌ ஒட்டுமொத்த 
அதிர்வெண்ணையும்‌ தருகிறது. ஓட்டுமொத்த அதிர்வெண்களைத்‌ 
திட்டமிடுவதன்‌ மூலம்‌ பெறப்பட்ட வளைவு அட்டவணை ஒரு ஒட்டுமொத்த 
அதிர்வெண்‌ வளைவு அல்லது ஒரு க்ர்முனை வளைவு என்று 
அழைக்கப்படுகிறது. 

இரண்டு வகையான கூர்முனை வளைவு உள்ளன: அதாவது 

1. “கூர்முனை வளைவு 1 விடக்‌ குறைவானது” 

2. கூர்முனை வளைவு 1 விட அதிகமானது. 

கூர்முனை வளைவு முறையை விட குறைவாக, வகுப்புகளின்‌ மேல்‌ 
வரம்புகளுடன்‌ தொடங்கி அதிர்வெண்களைச்‌ சேர்ப்போம்‌. இந்த 
அதிர்வெண்கள்‌ திட்டமிடப்படும்போது, உயரும்‌ வளைவைப்‌ பெறுகிறோம்‌. 
ஆகின்‌ முறையை விட, வகுப்புகளின்‌ குறைந்த வரம்புகளிலிருந்து 
தொடங்குகிறோம்‌, மொத்த அதிர்வெண்களிலிருந்து ஒவ்வொரு வகுப்பினதும்‌ 
அதிர்வெண்ணைக்‌ கழிக்கிறோம்‌. இந்த அதிர்வெண்கள்‌ 
திட்டமிடப்படும்போது குறைந்து வரும்‌ வளைவைப்‌ பெறுகிறோம்‌. 
உதாரணமாக:- 

கீழே கொடுக்கப்பட்டுள்ள தரவுகளுக்கு, ஒட்டுமொத்த அதிர்வெண்‌ 
அட்டவணையை விடக்‌ குறைவாக கட்டமைத்து அதன்‌ கூர்முனை 


வளைவைக்‌ குறிக்கவும்‌. 


மதிப்பெண்கள்‌ 10-10 [10-20 | 20-30 [30-40 10-50 [50-60 %0-70 [70-80 1 80-90 | 90-100 
அதிர்வெண்‌ 3 5 6 7 8 9 10 12 6 4 
தீர்வு: 
மதிப்பெண்கள்‌ | அதிர்வெண்‌ | ஒட்டுமொத்த அதிரவெண்ணை விட குறைவாக 
0-10 3 3 
10-20 5 8 
20-30 6 14 
30-40 7 21 
40-50 8 29 
50-60 9 38 
60-70 10 48 
70-80 12 60 


26 


60-90 6 66 
90-100 4 70 
அப்சிஸ்ஸாவைக்‌ கொண்ட புள்ளிகளை மேல்‌ வரம்புகளாகத்‌ 


திட்டமிடுங்கள்‌ மற்றும்‌ ஒட்டுமொத்த அதிர்வெண்கள்‌ (10, 3), (20, 8), (30, 
14), (40, 21), 


(50, 29), (60,38), (70, 48), (80, 60), (90, 66), (100, 70) 


மற்றும்‌ மென்மையான வளைவின்‌ மூலம்‌ புள்ளிகளில்‌ சேருங்கள்‌. 


உதாரணமாக:-கீழே 


An Ogive 
கிய 
> 
75 70 
ழ்‌ 72 oT 
ல சச _- 
1 ௦0... 
ர ல ட்‌. 
ஹக்க 
பட ௪ 
ம்‌ ட்‌ 1 
— அது. அ 
ம] 28” 
ரூ. 42 ட்‌ 
டட இட? 7 
22. 
5 20] 2 
௨2 254 21 
= 20 ன. 
ஸ்‌ 14 
= 251 ன 
” 10 ௮ 
ச்ச 5 ட 
ம ௭ 
னை | T T 
o 10 20 30 0 5௦ 6o 70 கிய: 920 100 
Marks 


கொடூக்கப்பட்டுள்ள தரவுகளுக்கு, ஒட்டுமொத்த 


அதிர்வெண்‌ அட்டவணையை விட அதிகமானவற்றை உருவாக்கி, அதன்‌ 


கூர்முனை வளைவைக்‌ குறிக்கவும்‌. 
மதிப்பெண்கள்‌ 0-5 [5-10 [10-15 15-20 [20-25 | 25-30 | 30-35 | 35-40 | 40-45 | 45-50 
அதிரவெண 2 [5 17 8 10 [il 14 19 15 13 
தீர்வு: 
மதிப்பெண்கள்‌ அதிரவெண | ஒட்டுமொத்த அதிரவெண்ணை விட அதிகம்‌ 

0-5 3 95 

5-10 5 95 -3=92 

10 -15 7 92-5=87 

15-20 8 87-7=80 

20 - 25 10 80-8=72 

25-30 11 72-10-௦2 

30-35 14 62-11-51 

35- 40 19 51-14-37 

40 - 45 15 37-19=18 

45 - 50 13 18-15=3 


வரைபடத்தில்‌, புள்ளிகள்‌ (0, 95), (5, 92), (10, 87), (15, 80), (20, 72), 


(25, 62), 


(30, 51), 


( 35, 37, 


(40, 18), (45, 3) மற்றும்‌ மென்மையான 


வளைவின்‌ மூலம்‌ புள்ளிகளில்‌ சேருங்கள்‌. 


27 


அடிப்படை புள்ளியியல்‌ 


குறிப்பு 


Self-Instructional Material 


An Ogive 


அடிப்படை புள்ளியியல்‌ ட்‌ க 
ட்‌ அணி 
ல 2. ~ 
குறிப்பு ட்‌ ட்‌ ஞி 3 
00 5 10 15 யூ ட 25 30 35 40 45 
உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்கவும்‌ - 2 
7. பின்வரும்‌ அறிக்கை உண்மையா பொய்யா என்பதைக்‌ குறிப்பிடவும்‌ 
கூர்முனை வளைவு முறைக்குக்‌ குறைவாக, வகுப்புகளின்‌ மேல்‌ 
வரம்புகளுடன்‌ தொடங்கி அதிர்வெண்களைச்‌ சேர்ப்போம்‌. 
உசெவ்வகங்களின்‌ மேல்‌ கிடைமட்ட பக்கங்களின்‌ நடுப்பகுதிகளை 
ஒரு வரைபடத்தில்‌ குறி வைத்து அவற்றை ஒரு நேர்‌ கோட்டில்‌ 
இணைத்தால்‌, அவ்வாறு உருவாகும்‌ உருவம்‌ அதிர்வெண்‌ 
வளைவு என்று அழைக்கப்படுகிறது. 
உவரைபடத்திலிருந்து தரவின்‌ செய்தியை ஒரு சாதாரண மனிதனால்‌ 
புரிந்து கொள்ள முடியாது. 
பட்டை வரைபடங்களை வரையாமல்‌ அதிர்வெண்‌ 
பலகோணங்களையும்‌ சுயாதீனமாக வரையலாம்‌ 
உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்கவும்‌ 3 
6. மறைமுக வாய்வழி விசாரணை என்றால்‌ என்ன? 
7. கேள்வித்தாள்‌ முறையின்‌ இரண்டு தகுதிகளைக்‌ குறிப்பிடவும்‌ 
8. வெளியிடப்பட்ட ஆதாரங்களின்‌ சில எடுத்துக்காட்டுகளைக்‌ 
கொடுங்கள்‌ 
9. கூறு பட்டை வரைபடம்‌ என்றால்‌ என்ன? 
10. இடஞ்சார்ந்த வகைப்பாடு என்றால்‌ என்ன? 
1.9 சுருக்கம்‌ 
உ “புள்ளியியல்‌” என்ற சொல்‌ பன்மை அர்த்தத்தில்‌ 
பயன்படுத்தப்படுகிறது என்பது எண்ணியல்‌ தரவுகளின்‌ தொகுப்பைக்‌ 
குறிக்கிறது மற்றும்‌ ஒற்றை அர்த்தத்தில்‌ புள்ளிவிவரங்களை 
சேகரித்தல்‌, வகைப்படுத்துதல்‌ மற்றும்‌ பயன்படுத்துதல்‌ 
உ பயனுள்ள முடிவுகளுக்கான தொடக்க, உற்பத்தி மற்றும்‌ 
Self-Instructional Material சந்தைப்படுத்தல்‌ போன்ற வணிக நடவடிக்கைகளின்‌ பல்வேறு 
பகுதிகளுக்கு புள்ளியியலைப்‌ பயன்படுத்தலாம்‌. 


28 


உ தரவு என்பது எங்களுக்கு ஒரு தகவலை வழங்குவதன்‌ மூலம்‌ சில 
சிக்கல்களைப்‌ புரிந்துகொள்ள உதவும்‌ ஒரு கருவியாகும்‌. இதை 
முதன்மை மற்றும்‌ இரண்டாம்நிலை தரவுகளாக மேலும்‌ பிரிக்கலாம்‌. 

உ நேரடி தனிப்பட்ட விசாரணை, மறைமுக வாய்வழி விசாரணை, 
கேள்வித்தாள்‌ முறைகள்‌ முதன்மை தரவுகளை சேகரிக்கும்‌ சில 
முறைகள்‌. சர்வதேச அமைப்புகளின்‌ வெளியீடுகள்‌, ஆராய்ச்சி 


நிறுவனங்கள்‌ இரண்டாம்‌ நிலை தரவுகளை சேகரிக்கும்‌ முறைகள்‌. 


தரவை மூன்று வழிகளில்‌ வழங்கலாம்‌. அவை உரை அல்லது 
விளக்க விளக்கக்காட்சி,அட்டவணை விளக்கக்காட்சி, வரைபட 


விளக்கக்காட்சி. 


1.10 முக்கிய சொற்கள்‌ 


புள்ளிவிவரங்கள்‌, தரவு, முதன்மைத்‌ தரவு, இரண்டாம்நிலை தரவு, 
நேரடி தனிப்பட்ட நேர்காணல்‌, மறைமுக வாய்வழி விசாரணை, 
கேள்வித்தாள்‌, தரமான, அளவு, தற்காலிக, இடஞ்சார்ந்த, பார்‌ வரைபடம்‌, 
பை வரைபடம்‌, ஹிஸ்டோகிராம்‌, அதிர்வெண்‌ பலகோணம்‌, அதிர்வெண்‌ 


வளைவு, கூர்முனை வளைவு, எண்கணித வரி வரைபடம்‌. 


1.11 உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்க பதில்கள்‌ 


1. “புள்ளியியல்‌” என்ற சொல்‌ பன்மை அர்த்தத்தில்‌ பயன்படுத்தப்படுகிறது 
என்பது எண்ணியல்‌ தரவுகளின்‌ தொகுப்பைக்‌ குறிக்கிறது, மேலும்‌ ஒற்றை 
அர்த்தத்தில்‌ புள்ளிவிவரங்களை சேகரித்தல்‌, வகைப்படுத்துதல்‌ மற்றும்‌ 
பயன்படுத்துதல்‌ 

2. பேராசிரியர்‌ ஹோரேஸ்‌ செக்ரிஸ்ட்டின்‌ கூற்றுப்படி, ”இது காரணங்களின்‌ 
பெருக்கத்தால்‌ குறிக்கப்பட்ட பாதிப்புகளின்‌ எண்ணிக்கையாகும்‌, எண்ணியல்‌ 
ரீதியாக வெளிப்படுத்தப்படுகிறது, கணக்கிடப்படுகிறது அல்லது நியாயமான 
துல்லியமான தரத்தின்படி மதிப்பிடப்படுகிறது, முன்னரே தீர்மானிக்கப்பட்ட 
நோக்கத்திற்காக முறையான முறையில்‌ இணைக்கப்பட்டு வைக்கப்படுகிறது 
ஒருவருக்கொருவர்‌ உறவு 

3. தரவை ஒப்பிடுவதற்கு தரவின்‌ வகைப்பாடு மற்றும்‌ அட்டவணைப்படுத்தல்‌ 
பயன்படுத்தப்படுகிறது. வரைபடம்‌, மனச்சோர்வு சிதறலின்‌ அளவு, தொடர்பு 
போன்ற பல்வேறு புள்ளிவிவர கருவிகள்‌ ஒப்பிடுவதற்கு எங்களுக்கு பெரிய 
வாய்ப்பை அளிக்கிறது. 

4. மருத்துவ பரிசோதனைகள்‌ மற்றும்‌ விசாரணைகளை ஆராய்ச்சி மற்றும்‌ 
பகுப்பாய்வு செய்ய புள்ளிவிவரங்கள்‌ உதவுகின்றன. ஒரு குறிப்பிட்ட 
சிகிச்சை அல்லது மருந்து செயல்படுகிறதா, அது எவ்வளவு பயனுள்ளதாக 
இருக்கும்‌ என்பதை அடையாளம்‌ காண பயோஸ்டேடிக்‌ 
ஆராய்ச்சியாளர்களுக்கு உதவுகிறது. 

5. இரண்டாம்நிலை தரவு என்பது அவரது ஆராய்ச்சியின்‌ நோக்கத்திற்காக 


ஏற்கனவே சேகரிக்கப்பட்ட மற்றும்‌ செயலாக்கப்பட்ட தரவு. 


29 


அடிப்படை புள்ளியியல்‌ 


குறிப்பு 


Self-Instructional Material 


அடிப்படை புள்ளியியல்‌ 


குறிப்பு 


Self-Instructional Material 


6. மறைமுக வாய்வழி விசாரணை என்பது புலனாய்வாளர்‌ மூலத்திற்கு 
நெருக்கமான ஒருவரை விசாரிக்கும்‌ போது. அசல்‌ நபரின்‌ தயக்கம்‌ 
காரணமாக இது செய்யப்படுகிறது. 

7. (0 இந்த முறை மலிவானது 

(11) இந்த செயல்முறைக்கு செலவிடப்படும்‌ நேரம்‌ மிகவும்‌ குறைவு. 

8. UNO, WTO மற்றும்‌ WHO போன்ற சர்வதேச அமைப்புகளின்‌ 
வெளியீடுகள்‌, ஜளுஜ, NCERT, ICAR போன்ற ஆராய்ச்சி நிறுவனங்களின்‌ 
வெளியீடுகள்‌ மற்றும்‌ அரசு வெளியீடுகள்‌. 


9. ஒரு குறிப்பிட்ட வகுப்பின்‌ வெவ்வேறு கூறுகளை ஓப்பிட்டூப்‌ பார்க்க 
துணை வரைபடங்கள்‌ துணை வரைபடங்கள்‌ என்றும்‌ அழைக்கப்படுகின்றன. 
10. தரவு வகைப்பாடு நகரம்‌, நகரம்‌, மாவட்டம்‌, மாநிலம்‌, நாடு போன்ற 


இடங்களை அடிப்படையாகக்‌ கொண்டால்‌ இடஞ்சார்ந்த வகைப்பாடு ஆகும்‌. 


1.12 கேள்விகள்‌ மற்றும்‌ பயிற்சி 


குறுகிய விடை கேள்விகள்‌ 
1. தேதி வகைகளைப்‌ பற்றி சிறு குறிப்புகளை எழுதுங்கள்‌ 
2.நேரடி தனிப்பட்ட நேர்காணலின்‌ தகுதிகள்‌ மற்றும்‌ 
குறைபாடுகளை பட்டியலிடூக 
3. கேள்வித்தாளை வடிவமைக்கும்போது பின்பற்றப்படும்‌ 
பொதுவான கொள்கைகள்‌ யாவை? 
4. தரவின்‌ அட்டவணை விளக்கக்காட்சியின்‌ வகைப்பாடு பற்றி 
எழுதுங்கள்‌. 
5. பார்‌ வரைபடம்‌ என்றால்‌ என்ன? அதன்‌ வகைகள்‌ என்ன? 
நீண்ட விடை கேள்விகள்‌ 
1.  புள்ளிவிவரங்களின்‌ முக்கியத்துவத்தையும்‌ நோக்கத்தையும்‌ 
பகுப்பாய்வு செய்யுங்கள்‌ 
2. முதன்மை தரவுகளில்‌ பயன்படூத்தப்படும்‌ தரவு சேகரிப்பு 
நுட்பங்களைப்‌ பற்றி விரிவாக விளக்குங்கள்‌. 
3. புள்ளிவிவரங்களின்‌ செயல்பாடுகள்‌ மற்றும்‌ வரம்புகள்‌ பற்றி 
விவாதிக்கவும்‌. 
4. தரவை வழங்குவதற்கு பயன்படுத்தப்படும்‌ பல்வேறு வேறு 


முறைகளை விளக்குங்கள்‌. 


1.13 மேலும்‌ படிக்க 


1. Gupta, S. P. : Statistical Methods, Sultan chand and Sons, New 
Delhi. 

2. Hooda, R. P.: Statistics for Business and Economics, Macmillan, 
New Delhi. 

3. Hein, L. W. Quantitative Approach to Managerial Decisions, 


Prentice Hall, NJ. 
30 


Levin, Richard I. and David 5. Rubin: Statistics for Management, 
Prentice Hall, New Delhi. 

Lawrance B. Moore: Statistics for Business & Economics, Harper 
Collins, NY. 

Watsman Terry J. and Keith Parramor: Quantitative Methods in 


Finance International, Thompson Business Press, London. 


31 


அடிப்படை புள்ளியியல்‌ 


குறிப்பு 


Self-Instructional Material 


மையப்‌ போக்கு அளவைகள்‌ 


குறிப்பு 


Self-Instructional Material 


அலகு 2- மையப்‌ போக்கு அளவைகள்‌ 


அமைப்பு 


2.0 அறிமுகம்‌ 
2.1 நோக்கங்கள்‌ 
2.2 மையப்‌ போக்கு அளவைகள்‌ 
2.3 சராசரி 
2.3.1 ஒரு பரிமாண விளக்கப்படங்கள்‌ 
2.3.2 இரு பரிமாண விளக்கப்படங்கள்‌ 
2.3.3 முப்பரிமாண விளக்கப்படங்கள்‌ 
2.3.4 உருவப்படங்கள்‌ மற்றும்‌ கார்ட்டோகிராம்கள்‌ 
2.4 வரைபடங்கள்‌ 
2.4.1 பட்டை வரைபடம்‌ 
2.4.2 அதிர்வெண்‌ பலகோணம்‌ 
2.4.3 அதிர்வெண்‌ வளைவு 
2.4.4 க்ர்முனை வளைவு 
2.5 சிதறல்‌ அளவைகள்‌ 
2.5.1 ஒரு நல்ல அளவின்‌ பண்புகள்‌ 
2.5.2 சிதறல்‌ அளவீடுகளின்‌ பண்புகள்‌ 
2.5.3 சிதறல்‌ அளவீடுகளின்‌ வகைப்பாடு 
2.6 வீச்சு 
2.7 கால்மான விலக்கம்‌ 
2.8 சராசரி விலக்கம்‌ 
2.9 திட்டவிலக்கம்‌ 
2.9.1 திட்டவிலக்க கணக்கீடு 


2.10 மாறுபாட்டுக்கெழு 


2.11சுருக்கம்‌ 
2.12 முக்கிய சொற்கள்‌ 
2.13 உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்க பதில்கள்‌ 


2.14 கேள்விகள்‌ மற்றும்‌ உடற்பயிற்சி 
2.15 மேலும்‌ படிக்க 


2.0 அறிமுகம்‌ 


கொடுக்கப்பட்ட தரவின்‌ மைய மதிப்பை சித்தரிக்கும்‌ தரவைச்‌ 
சுருக்கமாகக்‌ கூறும்‌ புள்ளிவிவரக்‌ கருவி மையப்‌ போக்கின்‌ நடவடிக்கைகள்‌. இந்த 
நடவடிக்கைகள்‌ பெரும்பாலான மதிப்புகள்‌ எங்கு விழுகின்றன என்பதை 
அடையாளம்‌ காண எங்களுக்கு உதவுகின்றன. மையப்‌ போக்கின்‌ பொதுவாகப்‌ 


32 


பயன்படுத்தப்படூம்‌ மூன்று நடவடிக்கைகள்‌ சராசரி, சராசரி மற்றும்‌ பயன்முறை. 
இந்த அலகு நீங்கள்‌ அவற்றைப்‌ பற்றி விரிவாக அறிந்து கொள்வீர்கள்‌, மேலும்‌ 
வேறு சில பகிர்வு மதிப்புகளைப்‌ பற்றியும்‌ அறிந்து கொள்வீர்கள்‌. 


2.1 நோக்கங்கள்‌ 


இந்த அலகு இருந்து நீங்கள்‌ 
உ மையப்‌ போக்கு அளவைகள்‌ பற்றி அறியலாம்‌. 
உ சராசரி, இடைநிலை மற்றும்‌ முகடுயை கணக்கிடுவதந்கான பல்வேறு 
முறைகள்‌ பற்றி அறிந்து கொள்ளலாம்‌. 


உ பகிர்வு மதிப்புகளைப்‌ பற்றி தெரிந்து கொள்ளலாம்‌. 


2.2 மையப்‌ போக்கு அளவைகள்‌ 


கொடுக்கப்பட்ட தரவுகளின்‌ தொகுப்பில்‌ பணிபுரியும்‌ போது, அந்த 
தொகுப்பில்‌ உள்ள அனைத்து மதிப்புகளையும்‌ நினைவில்‌ வைத்துக்‌ கொள்ள 
முடியாது. ஆனால்‌ எங்களுக்கு வழங்கப்பட்ட தரவின்‌ அனுமானம்‌ எங்களுக்குத்‌ 
தேவை. இந்த சிக்கல்‌ சராசரி, இடைநிலை மற்றும்‌ முகடூகளால்‌ தீர்க்கப்படூுகிறது. 
இவை மையப்‌ போக்கு அளவீடுகள்‌ என அழைக்கப்படுகின்றன, அவை தரவின்‌ 
அனைத்து மதிப்புகளையும்‌ குறிக்கின்றன. இதன்‌ விளைவாக, அனைத்து 
மதிப்புகளின்‌ மதிப்பீட்டையும்‌ மதிப்பீட்டையும்‌ வரைய அவை நமக்கு 
உதவுகின்றன. அவை புள்ளிவிவர சராசரி என்றும்‌ அழைக்கப்படுகின்றன. 
அவற்றின்‌ எளிய செயல்பாடு ஒரு குறிப்பிட்ட தரவுகளின்‌ தொகுப்பில்‌ உள்ள 
அனைத்து மதிப்புகளையும்‌ கணித ரீதியாக  பிரதிநிதித்துவப்படுத்துவதாகும்‌. 
எனவே, இந்த பிரதிநிதித்துவம்‌ அனைத்து மதிப்புகளின்‌ பொதுவான போக்கு 


மற்றும்‌ சாய்வைக்‌ காட்டுகிறது. 


சராசரி அனைத்து தனிப்பட்ட தரவையும்‌ பிரதிநிதித்துவப்படுத்தும்‌ எளிய 
வழியை வழங்குகிறது. தரவுகளின்‌ வெவ்வேறு குழுக்களின்‌ ஓப்பீட்டிலும்‌ இது 
உதவுகிறது. இது தவிர, பொருளாதார அடிப்படையில்‌ ஒரு பொருளாதாரம்‌ ஒரு 
திசையை நோக்கி செல்லும்‌ திசையை குறிக்கும்‌. எனவே, கொள்கைகளை 
வகுப்பதற்கும்‌ சிறந்த பொருளாதாரத்திற்கான சீரதிருத்தத்தைக்‌ 
கொண்டுவருவதற்கும்‌ இது எளிதாகப்‌ பயன்படுத்தப்படலாம்‌. 


2.3 சராசரி 


2..3.1 கூட்டுச்‌ சராசரி அல்லது சராசரி (Arithmetic Mean) 
தொடர்‌ எண்களின்‌ எண்கணித சராசரி என்பது தொடரின்‌ மொத்த 
அவதானிப்புகளின்‌ எண்ணிக்கையால்‌ வகுக்கப்பட்டுள்ள அனைத்து 
அவதானிப்புகளின்‌ கூட்டுத்தொகையாகும்‌. 
உதாரணமாக:வெவ்வேறு உயரங்களுடன்‌ இரண்டு சகோதரர்கள்‌ உள்ளனர்‌. 
தம்பியின்‌ உயரம்‌ 138 செ.மீ மற்றும்‌ மூத்த சகோதரரின்‌ உயரம்‌ 154 செ.மீ. 
33 


மையப்‌ போக்கு அளவைகள்‌ 


குறிப்பு 


Self-Instructional Material 


மையப்‌ போக்கு அளவைகள்‌ 


குறிப்பு 


Self-Instructional Material 


இரண்டு சகோதரரின்‌ சராசரி உயரம்‌ மொத்த உயரம்‌ இரண்டு சம பாகங்களாக 
பிரிக்கப்பட்டூள்ளது, 
(138 + 154) * 2 = 292 = 2 = 146 செ.மீ. 

எனவே 146 செ.மீ என்பது சகோதரர்களின்‌ சராசரி உயரம்‌. இங்கே 154 5 146 > 
138. சராசரி மதிப்பு குறைந்தபட்ச மதிப்புக்கும்‌ அதிகபட்ச மதிப்புக்கும்‌ இடையில்‌ 
உள்ளது. 

இவ்வாறு 1,2, ..., ௬ என்பது ப அவதானிப்புகளின்‌ மதிப்புகளைக்‌ 
குறிக்கும்‌ என்றால்‌, அவதானிப்புகளுக்கான கூட்டுச்‌ சராசரி (A.KM.): (நேரடி 
முறை) 


எண்கணித சராசரியைக்‌ கணக்கிடுவதற்கு இரண்டு முறைகள்‌ உள்ளன: (1) 
நேரடி முறை (1) குறுக்கு வெட்டு முறை. 

நேரடி முறை: 

உதாரணமாக: 

17,1 9, 22, 25, 15, 40, 21 ஆகிய 7 வெவ்வேறு நாட்களில்‌ இருந்து கல்லூரி 
நூலகத்தில்‌ வெளியிடப்பட்ட புத்தகங்களின்‌ எண்ணிக்கையை பின்வரும்‌ தரவு 
குறிக்கிறது. 

தீர்வு: 


ப 1 n 
ம ஈர 
= 


x =20+39+22 +25 +45 +40 +54 = 245 =35 
7 7 


எனவே புத்தகங்களின்‌ எண்ணிக்கையின்‌ சராசரி 35 ஆகும்‌ 

மறைமுக முறை: 

இந்த முறையில்‌ தனிப்பட்ட மதிப்புகளிலிருந்து விலகல்களை (ம 
கணக்கிடுவதற்கான அடிப்படையாக கருதப்படும்‌ சராசரி அல்லது தன்னிச்சையான 


மதிப்பு (A) பயன்படுத்தப்படுகிறது. ப; ௫ 1 - A என்றால்‌, 


உதாரணமாக: 
5 பாடங்களில்‌ ஒரு மாணவரின்‌ மதிப்பெண்கள்‌ 95, 78, 88, 72,99. அவரது 
மதிப்பெண்களின்‌ சராசரியைக்‌ கண்டறியவும்‌. 


A= 88 என்று கருதப்படும்‌ சராசரியை எடுத்துக்‌ கொள்வோம்‌ 


Xi d= Xi 88 
a ர்‌, 
78 10 


34 


தீர்வு: 


-8842-8845.5- 93.5 
சராசரி மதிப்பெண்களின்‌ எண்கணித சராசரி 93.5 ஆகும்‌ 
தனித்தனி தொகுக்கப்பட்ட தரவு 


12 X25 ...5 0 என்பது தொடர்புடைய அதிர்வெண்களான 112 122... 2 ஐ உடன்‌ 


தனித்துவமான மதிப்புகள்‌ என்றால்‌. 


தனித்துவமான தொகுக்கப்பட்ட தரவுகளுக்கான சராசரி (நேரடி முறை என 
வரையறுக்கப்படுகிறது 


குறுக்கு வெட்டு முறையில்‌ சூத்திரம்‌ இவ்வாறு மாற்றப்பட்டூள்ளது 


> id; 


x =A+ where dj; =xi-A 


உதாரணமாக: 


பின்வரும்‌ அதிர்வெண்‌ விநியோகத்தின்‌ அடிப்படையில்‌, எண்கணித சராசரியைக்‌ 


கணக்கிடுங்கள்‌ 
மதிப்பெண்கள்‌ 64 63 (62 (61 (60 59 
மாணவர்களின்‌ எண்ணிக்கை 8 18 112 19 (7 6 
தீர்வு: 
Xi ர்‌ fix; dj=x;—A (A=62) fid; 
64 8 512 2 16 
63 18 1134 1 18 
62 12 744 0 0 
61 9 549 -1 -9 
60 7 420 -2 -14 
59 6 354 -3 -18 
60 3713 -7 


35 


மையப்‌ போக்கு அளவைகள்‌ 


குறிப்பு 


Self-Instructional Material 


மையப்‌ போக்கு அளவைகள்‌ 


குறிப்பு 


Self-Instructional Material 


நேரடி முறை 


Xx = N 


x=3713 / 60 =61.88 


குறுக்கு வெட்டு முறை 


2) 7ம்‌ 
x = A+ 
இங்கே A= 62 
%-62- 7 =01.88 


60 
மதிப்பெண்‌ சராசரி 61.88 
தொடர்ச்சியான தொகுக்கப்பட்ட தரவுகளின்‌ சராசரி: 


நேரடி முறை 
2 fn 
x=, x, isthe midpoint of the class interval 


குறுக்கு வெட்டு முறை 


எங்கே A - எந்த தன்னிச்சையான மதிப்பு 

௦ - வகுப்பு இடைவெளியின்‌ அகலம்‌ 

௩ம்‌ - வர்க்க இடைவெளியின்‌ நடுப்பகுதி 

உதாரணமாக: 

அட்டவணையில்‌ கொடுக்கப்பட்ட தக்காளியின்‌ விளைச்சலின்‌ அதிர்வெண்‌ 


விநியோகத்திற்கு ஒரு சதித்திட்டத்தின்‌ சராசரி மககூலைக்‌ கணக்கிடுங்கள்‌. 


மகசூல்‌ (கிலோவில்‌) 64-84 84-104 104-124 124-144 


அடுக்குகளின்‌ எண்ணிக்கை 3 5 7 20 


மககூல்‌( 1 Kg) அடுக்குகளின்‌ எண்ணிக்கை (1;) | Mid x; fix; ld=(x-A)/c | fid; 


64 - 84 3 74 222 | -1 -3 


84 - 104 5 94 470 |0 0 


36 


104-124 7 114 798 |1 1 
மையப்‌ போக்கு அளவைகள்‌ 
124-144 20 134 2680 (2 40 
3 8170 44 
நேரடி முறை: 
ன 2 jx குறிப்பு 
xX = N 


x=4170 / 35 = 119.143 
குறுக்கு வெட்டு முறை 


x =94 +44 xc =119.143 

33 

2.3.2 நிறையிட்ட கூட்டுச்‌ சராசரி 
எளிய சராசரியைக்‌ கணக்கிடுவதற்கு, விநியோகத்தில்‌ உள்ள அனைத்து 
மதிப்புகள்‌ அல்லது பொருட்களின்‌ அளவுகள்‌ சமமான முக்கியத்துவத்தைக்‌ 
கொண்டூள்ளன. ஆனால்‌ நடைமுறை வாழ்க்கையில்‌ இது அவ்வாறு 
இருக்கக்கூடாது, சில உருப்படிகள்‌ மற்றவர்களை விட முக்கியமானவை என்றால்‌, 
ஒரு எளிய சராசரி கணக்கிடப்படூவது விநியோகத்தின்‌ பிரதிநிதி அல்ல. பல்வேறு 


பொருட்களுக்கு சரியான நிறை வழங்கப்பட வேண்டும்‌. 


எடூத்துக்காட்டாக, ஒரு மாணவர்‌ ஒரு பாடத்திட்டத்தில்‌ தங்கள்‌ சதவீத 
தரத்தைக்‌ கணக்கிடூவதற்காக ஒரு எடையைப்‌ பயன்படுத்தலாம்‌, இதில்‌ மாணவர்‌ 
பாடநெறியில்‌ உள்ள அனைத்து மதிப்பீட்டு பொருட்களின்‌ எடையும்‌ (௭.கா.: பணி, 
தேர்வுகள்‌, திட்டங்கள்‌ போன்றவை) அந்தந்த தரத்தால்‌ பெருக்கப்படூவார்‌. 
ஒவ்வொரு வகைகளிலும்‌ பெறப்பட்டது 


நிறையிட்ட கூட்டுச்சராசரியானது, மதிப்புகள்‌ அதன்‌ எடைகளால்‌ 
பெருக்கப்பட்டு, பெருக்கி வரும்‌ கூடுதலை எடைகளின்‌ மொத்த கூடூதலால்‌ 


வகுத்து கிடைப்பது ஆகும்‌. 
%1, x2... 11 என்ற மதிப்புகளுக்கு கொடுக்கப்படும்‌ நிறைகள்‌ முறையே 
wl, 2... ஈ॥ எனில்‌ அம்மதிப்புகளின்‌ நிறையிட்ட கூட்டூச்சராசரி, 


கடகட ர்‌ சகர க _ DH 


“OO WE முட மடிய பர 


உதாரணமாக: 


If-Instructional Material 
ஒரு மாணவர்‌ முறையே கணித, புள்ளிவிவரம்‌, இயற்பியல்‌, வேதியியல்‌ DT A 


மற்றும்‌ உயிரியலில்‌ 40,50,60,80, மற்றும்‌ 45 மதிப்பெண்களைப்‌ பெற்றார்‌. மேலே 


37 


மையப்‌ போக்கு அளவைகள்‌ 


குறிப்பு 


Self-Instructional Material 


குறிப்பிடப்பட்ட பாடங்களுக்கு முறையே 5,2,4,3, மற்றும்‌ 1 எடைகளைக்‌ கருதி, 
ஒரு பாடத்திற்கு நிறையிட்ட கூட்டுச்சராசரியைக்‌ கண்டறியவும்‌. 


தீர்வு: 

கூறுகள்‌ மதிப்பெண்கள்‌ (36) Wi Wi Xj 
கணிதம்‌ 40 5 200 
புள்ளியியல்‌ 50 100 
இயர்பியல்‌ 60 4 240 
வேதியியல்‌ 80 3 240 
உயிரியல்‌ 45 1 45 
மொத்தம்‌ 15 825 


நிறையிட்ட சராசரி: 


டை > WiKi 
x= Vw 


= 825/15 =55 marks / subject 
ஒருங்கிணைந்த சராசரி: 


எண்கணித சராசரிகளிலும்‌, இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட 
தொடர்புடைய குழுக்களில்‌ உள்ள பொருட்களின்‌ எண்ணிக்கையும்‌ 
அறியப்பட்டால்‌, முழுக்‌ குழுவின்‌ ஒருங்கிணைந்த அல்லது கலப்பு 
சராசரியைப்‌ பெறலாம்‌ 


Ht 2 


த நர்ரு 
ஒருங்கிணைந்த எண்கணித சராசரியின்‌ நன்மை என்னவென்றால்‌, அசல்‌ தரவுக்குத்‌ 
திரும்பிச்‌ செல்லாமல்‌ ஒருங்கிணைந்த தரவின்‌ எல்லா சராசரிகளையும்‌ நாம்‌ 
தீர்மானிக்க முடியும்‌. 
உதாரணமாக: 
22 உருப்படிகளின்‌ மாதிரி அளவு 15 சராசரி மற்றும்‌ 18 உருப்படிகளின்‌ மற்றொரு 
மாதிரி அளவு 20 சராசரியைக்‌ கொண்டிருந்தால்‌. ஒருங்கிணைந்த மாதிரியின்‌ 
சராசரியைக்‌ கண்டுபிடிக்கவா? 


தீர்வு: 


_ பபர்‌ 77222 


“22 n +n 


=22Xx15+18x20 


22+ 18 
= 330 +360 =690 = 172.5 
40 40 


AM இன்‌ சிறப்புகள்‌ 
38 


1. இதை எளிதாக கணக்கிட முடியும்‌, மேலும்‌ புரிந்து கொள்ளவும்‌ 
எளிதானது. 
2. ஏற்ற இறக்கத்தைக்‌ குறைக்கலாம்‌ 
3. இது இடைநிலை மற்றும்‌ முகடூ போன்ற புள்ளிவிவர மதிப்பீட்டிற்கு 
மேலும்‌ பயன்படுத்தப்படலாம்‌. 
4. இந்த முறை கடுமையாக வரையறுக்கப்பட்டூள்ளது, எனவே ஒப்பிட்டுப்‌ 
பயன்படுத்தலாம்‌ 
AM இன்‌ குறைபாடுகள்‌ 
1. இதை ஒரு வரைபடத்தில்‌ திட்டமிட முடியாது. 
2. இது தரமான தரவுகளில்‌ பொருந்தாது. 
3. வகுப்பு இடைவெளிகளில்‌ திறந்த முனைகள்‌ இருந்தால்‌ யுஆ ஐ 
கணக்கிட முடியாது. 
4. இது தீவிர அவதானிப்புகளால்‌ அதிகம்‌ பாதிக்கப்படுகிறது. 
2.3.2 பெருக்குச்சராசரி (Geometric Mean) 
ஒரு பெருக்குச்சராசரி என்பது ஒரு சராசரி, இது அவற்றின்‌ மதிப்புகளின்‌ 
உற்பத்தியைப்‌ பயன்படுத்துவதன்‌ மூலம்‌ எண்களின்‌ தொகுப்பின்‌ மையப்‌ 
போக்கைக்‌ காட்டுகிறது. 
இரண்டு எண்களின்‌ பெருக்குச்சராசரி, % என்று சொல்லுங்கள்‌, மற்றும்‌ y 
என்பது அவர்களின்‌ தயாரிப்பு ௩%3 இன்‌ சதுர மூலமாகும்‌. மூன்று எண்களுக்கு, 
இது அவர்களின்‌ தயாரிப்புகளின்‌ கன மூலமாக இருக்கும்‌, அதாவது, (% y 2) 12. 
அவதானிப்புகளைக்‌ கொண்ட ஒரு தொடரின்‌ வடிவியல்‌ சராசரி என்பது 
மதிப்புகளின்‌ உற்பத்தியின்‌ வது வேர்‌ ஆகும்‌. %12 52% ...... 1) என்றால்‌ 


அவதானிப்புகள்‌. 


(ப்‌. நர. 3/௮ அ 


1 
- 
= (2X9) 


log போனி. = log lx. அ ப அரி 
= {log x + log ௯ 4... log x, 
Fr 
அ log 
_ க 
=: Fr 
ட்ப 
2 log 
்‌ 1 
னி. = Amtilog 
உதாரணமாக: 


ஆண்டுக்கு 100 கிலோவிற்கு வெங்காயத்தின்‌ விலை 180, 250, 490, 1400 


மற்றும்‌ 1050 இன்‌ பின்வரும்‌ வளர்ச்சியின்‌ பெருக்குச்சராசரியைக்‌ கணக்கிடுங்கள்‌ 


X 180 250 490 1400 | 1050 Total 


log x | 2.2553 | 2.3979 | 2.6902 | 3.1461 | 3.0212 13.5107 


தீர்வு: 


39 


மையப்‌ போக்கு அளவைகள்‌ 


குறிப்பு 


Self-Instructional Material 


மையப்‌ போக்கு அளவைகள்‌ 


குறிப்பு 


Self-Instructional Material 


ர 
219230 


G.M. = Antilog 4 


n 


= Antilog 13.5107 
5 


= Antilog 2.7021 = 503.6 
வெங்காய வீதத்தின்‌ பெருக்குச்சராசரி 503.6 ஆகும்‌ 


உதாரணமாக: 


மாணவர்களின்‌ மதிப்பெண்களின்‌ பின்வரும்‌ விநியோகத்திற்கான 


பெருக்குச்சராசரியைக்‌ கண்டறியவும்‌: 


Marks 0-30 30-50 50-60 80 - 100 

No . of students 20 30 40 10 
தீர்வு: 

Marks | No of students f | Mid points x f log x 

0-30 20 15 20 (log 15) = 20(1.1761) = 23.5218 
30-50 30 40 30 (log 40) = 30 (1.6020)= 48.0168 
50-60 40 65 40 (log 65) = 20(1.8129)= 72.5165 
80 - 100 10 90 10 (log 90)= 20(1.9542) = 19.5424 

Total 100 163.6425 

logs 


G.M. = Antilog =— 


= Antilog 163.6425 
100 


= Antilog 1.6364 = 503.6 
வெங்காய வீதத்தின்‌ பெருக்குச்சராசரி 43.29 ஆகும்‌ 


பெருக்குச்சராசரியின்‌ நன்மைகள்‌: 
1. இது கண்டிப்பாக வரையறுக்கப்பட்டூள்ளது 
2. இது அனைத்து பொருட்களையும்‌ அடிப்படையாகக்‌ கொண்டது. 
3. சராசரி விகிதம்‌, விகிதங்கள்‌ மற்றும்‌ சதவீதங்களுக்கு இது மிகவும்‌ 
பொருத்தமானது 
4. இது மேலும்‌ கணித சிகிச்சைக்கு திறன்‌ கொண்டது. 
5. AM போலன்றி, தீவிர மதிப்புகள்‌ இருப்பதால்‌ இது அதிகம்‌ 
பாதிக்கப்படுவதில்லை 
பெருக்குச்சராசரியின்‌ குறைபாடுகள்‌: 
1. மதிப்புகள்‌ எதிரமறையாக இருக்கும்போது அல்லது அவதானிப்புகள்‌ 
ஏதேனும்‌ பூஜ்ஜியமாக இருக்கும்போது இதைப்‌ பயன்படுத்த முடியாது 
40 


2. குறிப்பாக உருப்படிகள்‌ மிகப்‌ பெரியதாக இருக்கும்போது அல்லது 
அதிர்வெண்‌ விநியோகம்‌ இருக்கும்போது கணக்கிடுவது கடினம்‌ 

3. இது மாற்றத்தின்‌ விகிதத்தின்‌ சொத்தை வெளிப்படூத்துகிறது, ஆனால்‌ 
எண்கணித சராசரியில்‌ உள்ள மாற்றத்தின்‌ முழுமையான வேறுபாடூ 


அல்ல 


4, GM தொடரின்‌ உண்மையான மதிப்பாக இருக்கக்கூடாது 
2.3.3 இசைச்சராசரி (Harmonic Mean) 
ஒரு மாறியின்‌ மதிப்புகளின்‌ தலைகீழிகளின்‌ சராசரியின்‌ தலைகீழ்‌ அதன்‌ 
இசைச்சராசரி எனப்படூம்‌.. % என்ற மாறியின்‌ 1 மதிப்புகள்‌ 1, %2........ & எனில்‌ 
விகிதங்களின்‌ சராசரியில்‌ ஒரு இசைச்சராசரி பயன்படுத்தப்படுகிறது. 
விகிதங்களின்‌ மிகவும்‌ பொதுவான எடுத்துக்காட்டுகள்‌ வேகம்‌ மற்றும்‌ நேரம்‌, 
பொருள்‌ மற்றும்‌ பொருள்‌, வேலை மற்றும்‌ நேரம்‌ ஆகியவற்றின்‌ அலகு. N 
மாறியின்‌ இசைச்சராசரி (H.M.) 
எச்‌.எம்‌ தொகுக்கப்படாத தரவுகளுக்கு 


n 


H.M.= £2) 
ர்‌ *; 
I=} 
உதாரணமாக: 
13.5, 14.5, 14.8, 15.2 மற்றும்‌ 16.1 எண்களின்‌ இசைச்சராசரியைக்‌ கணக்கிடுங்கள்‌ 
தீர்வு: 
இசைச்சராசரி கீழே கணக்கிடப்படுகிறது: 


X 1/x 
13.2 0.0758 
14.2 0.0704 
14.8 0.0676 
15.2 0.0658 
16.1 0.0621 
Total 0.3417 
ட n 
H.M. = 24) 
= 3 1463 
0.3417 


H.M தனித்தனி தொகுக்கப்பட்ட தரவு: 
அதிர்வெண்‌ விநியோகத்திற்கு 


HM 
> f(z) 
i=l 1 


41 


மையப்‌ போக்கு அளவைகள்‌ 


குறிப்பு 


Self-Instructional Material 


மையப்‌ போக்கு அளவைகள்‌ 


குறிப்பு 


Self-Instructional Material 


உதாரணமாக: 


ஒரு குறிப்பிட்ட கல்லூரியின்‌ முதல்‌ ஆண்டு மாணவர்களின்‌ அதிர்வெண்‌ 


விநியோகம்‌, இசைச்சராசரியைக்‌ கணக்கிடூங்கள்‌ 


Age (years) 17 | 18 (19 20 |21 
Number of students (2 5 (13 7 3 
தீர்வு: 
Age ( years) x | Number of students f| f/x 
17 2 0.1176 
18 2 0.2778 
19 13 0.6842 
20 7 0.3500 
21 3 0.1429 
Total 30 1.5725 
N 


H.M. = அவின்கையை 


24 ரி 


= 30/ 1.5725 = 19.0779 5 19 years 
H.M இன்‌ சிறப்புகள்‌: 


1. இது கண்டிப்பாக வரையறுக்கப்பட்டூள்ளது 
2. இது அனைத்து அவதானிப்புகளிலும்‌ வரையறுக்கப்படுகிறது. 
3. மேலும்‌ இயற்கணித செயல்களுக்கு இது ஏற்றது 
4 சிறிய அவதானிப்புகளுக்கு அதிக எடையும்‌ பெரிய 
அவதானிப்புகளுக்கு குறைந்த எடையும்‌ கொடுக்க விரும்பும்போது இது 
மிகவும்‌ பொருத்தமான சராசரி. 
H.M இன்‌ குறைபாடுகள்‌: 
1. இது எளிதில்‌ புரியவில்லை. 
2. கணக்கிடுவது கடினம்‌. 
3. இது ஒரு சுருக்கமான உருவம்‌ மட்டுமே மற்றும்‌ தொடரின்‌ செயலாக 


இருக்கக்கூடாது. 


உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்கவும்‌ - 1 

1) மையப்‌ போக்கின்‌ 3 நடவடிக்கைகள்‌ என்ன? 

2) நேரடி முறையின்‌ கீழ்‌ எண்கணித சராசரிக்கான சூத்திரம்‌ என்ன? 
3) பெருக்குச்சராசரியின்‌ 2 தகுதிகளைக்‌ குறிப்பிடுங்கள்‌ 


4) இசைச்சராசரி என்றால்‌ என்ன? 


2.4 மீடியன்‌ 


உங்கள்‌ வகுப்பறையில்‌ உள்ள மாணவர்களின்‌ எண்ணிக்கை, உங்கள்‌ பெற்றோர்‌ 


சம்பாதிக்கும்‌ பணம்‌, உங்கள்‌ நகரத்தின்‌ வெப்பநிலை அனைத்தும்‌ முக்கியமான 


42 


எண்கள்‌. ஆனால்‌ உங்கள்‌ பள்ளியில்‌ உள்ள மாணவர்களின்‌ எண்ணிக்கை 
அல்லது உங்கள்‌ முழு நகரத்தின்‌ குடிமகன்‌ சம்பாதித்த தொகை பற்றிய 
தகவல்களை எவ்வாறு பெறுவது? 


இடைநிலை என்பது மாறியின்‌ மதிப்பு, இது குழுவை இரண்டு சம பாகங்களாக 
பிரிக்கிறது, ஒரு பகுதி அனைத்து மதிப்புகளையும்‌ உள்ளடக்கியது, மற்றொன்று 
எல்லா மதிப்புகளையும்‌ சராசரியை விட குறைவாக உள்ளது. 

தொகுக்கப்படாத தரவு 

கொடுக்கப்பட்ட மதிப்புகளை ஏறுவரிசை அல்லது இறங்கு வரிசையில்‌ ஏற்பாடு 


செய்யுங்கள்‌. 
மதிப்பின்‌ எண்ணிக்கை ஒற்றைப்படை என்றால்‌, சராசரி என்பது நடுத்தர மதிப்பு. 


எடூத்துக்காட்டாக, நம்மிடம்‌ 12, 15, 21, 27, 35 மதிப்புகள்‌ இருந்தால்‌. எண்கள்‌ 


ஒற்றைப்படை, பின்னர்‌ சராசரியை 21 புள்ளியாக எடுத்துக்‌ கொள்ளுங்கள்‌. 


(r+) 


ஒற்றைப்படை என்றால்‌ சராசரி 5 - வது சொல்‌ 
மதிப்புகளின்‌ எண்ணிக்கை சமமாக இருந்தால்‌, சராசரி என்பது நடுத்தர இரண்டு 
மதிப்புகளின்‌ சராசரி. 


உதாரணமாக நம்மிடம்‌ 12, 15, 21, 27, 35, 40 இருந்தால்‌. எண்கள்‌ கூட 
எண்களின்‌ சராசரியை எடூத்துக்கொள்கின்றன, 

(rn) +1) 
சராசரி = சராசரி க டம வது சொற்கள்‌ 


எனவே மேலே உள்ள எடுத்துக்காட்டில்‌, 21 மற்றும்‌ 27 இன்‌ சராசரியை எடுத்து 
அதை 2 ஆல்‌ வகுத்தால்‌ அது உங்களுக்கு 24 தரும்‌. 


உதாரணமாக: 

ஒரு சிறிய நிறுவனத்தில்‌ பணிபுரியும்‌ 8 ஊழியர்களின்‌ சம்பளம்‌ கீழே 
பட்டியலிடப்பட்டூள்ளது. சராசரி சம்பளம்‌ என்ன? 

40,000 29,000 35.500 31,000 43,000 30,000 27,000 32,000 

தீர்வு: 

தரவை ஏறுவரிசையில்‌ ஒழுங்கமைக்கவும்‌ 

27,000 29,000 30,000 31,000 32,000 35.500 40,000 43,000 

தரவுத்‌ தொகுப்பில்‌ இன்னும்‌ பல உருப்படிகள்‌ இருப்பதால்‌, இரண்டு நடுத்தர 
எண்களின்‌ சராசரியை எடுத்துக்கொண்டு சராசரியைக்‌ கணக்கிடுகிறோம்‌. 

(ு)2* ட்‌ ௬௬1)" ன்பு கர்ட்‌ வீர்‌ மிர 


3 3 3 
2 2 2 


Mean ( 


31,000 + 32,000 63,000 
க க 31,500 


ஆ 


சராசரி சம்பளம்‌ 31,500 


எடுத்துக்காட்டு: 13 
43 


மையப்‌ போக்கு அளவைகள்‌ 


குறிப்பு 


Self-Instructional Material 


மையப்‌ போக்கு அளவைகள்‌ 


குறிப்பு 


Self-Instructional Material 


ஒரு விளையாட்டில்‌ பின்வரும்‌ புள்ளிகளின்‌ சராசரியைக்‌ கண்டறியவும்‌: 15, 14, 10, 
8, 12, 8, 16 
தீர்வு: 
முதலில்‌ மதிப்புகளை ஏறும்‌ வரிசையில்‌ 8, 8, 10, 12, 14, 15, 16 இல்‌ ஏற்பாடு 
செய்யுங்கள்‌ 
புள்ளி மதிப்புகளின்‌ எண்ணிக்கை 7, ஒற்றைப்படை எண்‌. எனவே, சராசரி என்பது 
நடுத்தர நிலையில்‌ உள்ள மதிப்பு. 
Median = ( n+1)"” term 

2 

= (7+1)" term = 4" 
2 


சராசரி 12 ஆகும்‌ 
தொகுக்கப்பட்ட தரவு: 


தொகுக்கப்பட்ட விநியோகத்தில்‌, மதிப்புகள்‌ அதிர்வெண்களுடன்‌ 
தொடர்புடையவை. தொகுத்தல்‌ ஒரு தனி அதிர்வெண்‌ விநியோகம்‌ அல்லது 
தொடர்ச்சியான அதிரவெண்‌ விநியோகம்‌ வடிவத்தில்‌ இருக்கலாம்‌. விநியோகம்‌ 
எதுவாக இருந்தாலும்‌, ஒட்டுமொத்த அதிரவெண்களின்‌ மொத்த பொருட்களின்‌ 


எண்ணிக்கையை கணக்கிட வேண்டும்‌. 


ஓட்டுமொத்த அதிர்வெண்‌: (௦1) 


ஒவ்வொரு வகுப்பினதும்‌ ஒட்டுமொத்த அதிர்வெண்‌ என்பது வகுப்பின்‌ அதிர்வெண்‌ 
மற்றும்‌ பரவலான வகுப்புகளின்‌ அதிர்வெண்களின்‌ கூட்டுத்தொகை ஆகும்‌, 
அதாவது  அதிர்வெண்களை அடுத்தடுத்து சேர்ப்பது, இதனால்‌ கடைசி 
ஓட்டுமொத்த அதிர்வெண்‌ மொத்த பொருட்களின்‌ எண்ணிக்கையை அளிக்கிறது. 


அளவு குழுவாக மதிப்பிடப்பட்ட தனித்தனி  மதிப்புகளின்‌ தொகுப்பைப்‌ 
(௬127 
பின்தொடரும்போது, கண்டூபிடிப்பதற்கு சூத்திரம்‌ வது உருப்படியைப்‌ 


பயன்படூத்துகிறோம்‌ 


சராசரி. முதலில்‌ நாம்‌ ஒரு ஒட்டுமொத்த அதிர்வெண்‌ விநியோகத்தை 
உருவாக்குகிறோம்‌, மற்றும்‌ சராசரி என்பது அந்த மதிப்பு 


[21 ; க்‌ ப்‌ ; அழு ௮ல்‌ 
ட - ) வது உருப்படி இருக்கும்‌ ஒட்டுமொத்த அதிர்வெண்ணுடன்‌ ஒத்துள்ளது. 


எடுத்துக்காட்டு: 14 


வெவ்வேறு கிளைகளில்‌ உள்ள மாணவர்களின்‌ எண்ணிக்கையைப்‌ பொறுத்து 
பின்வரும்‌ அதிர்வெண்‌ விநியோகம்‌ வகைப்படுத்தப்பட்டூள்ளது. ஒரு கிளைக்கு 


இலைகளின்‌ சராசரி எண்ணிக்கையைக்‌ கணக்கிடூீங்கள்‌. 


மாணவர்கள்‌ இல்லை 1 2 3 4 5 6 7 


44 


கிளைகளின்‌ எண்ணிக்கை 2 11 15 20 | 25 | 18 (10 
தீர்வு: 
No of Students No of Branches Cumulative Frequency 
Xx ர்‌ cf 
1 2 2 
A ll 13 
3 15 28 
4 20 48 
a த ர்க 
6 18 91 
7 10 101 
Total 101 


Median = size of (N + 1)” item 
2 
= size of ( 101 + 1)” item 
2 


= 51 வது உருப்படி 
சராசரி - 5 ஏனெனில்‌ 51 வது உருப்படி 5 உடன்‌ ஒத்துள்ளது 


தொடர்ச்சியான தொகுக்கப்பட்ட தரவுகளுக்கான சராசரி 
வழக்கில்‌, வர்க்க இடைவெளி போன்றவற்றைக்‌ கொண்ட அதிர்வெண்‌ 
அட்டவணையின்‌ வடிவத்தில்‌ தரவு வழங்கப்படுகிறது, பின்னர்‌ தொடர்ச்சியான 
தொகுக்கப்பட்ட தரவுகளில்‌ சராசரியைக்‌ கணக்கிட பின்வரும்‌ சூத்திரம்‌ 
பயன்படூத்தப்படுகிறது 

1 ணில்‌ 


Median = [+— 7 ஆல 


எங்கே 1- சராசரி வகுப்பின்‌ கீழ்‌ வரம்பு 

11 - சராசரிக்கு முந்தைய ஒட்டுமொத்த அதிரவெண்‌ 
C= சராசரி வகுப்பின்‌ அகலம்‌ 

f= சராசரி வகுப்பில்‌ அதிர்வெண்‌ 

N= மொத்த அதிர்வெண்‌ 

உதாரணமாக: 


45 


மையப்‌ போக்கு அளவைகள்‌ 


குறிப்பு 


Self-Instructional Material 


மையப்‌ போக்கு அளவைகள்‌ 


குறிப்பு 


Self-Instructional Material 


பின்வரும்‌ தரவிலிருந்து சராசரியைக்‌ கணக்கிடுங்கள்‌ 


வகுப்புஇடைவெளி 9-4 | 5-9 10-14 15-19 20-24 | 25-29 | 30-34 35-39 


அதிர்வெண a 8 10 12 7 6 3 2 
தீர்வு: 
Class interval | Frequency | True class interval | Cumulative frequency 
ர்‌ cf 
0-4 > 0.5 - 4.5 > 
5-9 8 4.5 - 9.5 13 
10-14 10 9.5 - 14.5 23 
15-19 12 14.5 - 19.5 0௧ 
20-24 7 19.5 - 24.5 42 
25-29 6 24.5 - 29.5 48 
30-34 3 29.5 - 34.5 51 
35-39 2 34.5 - 39.5 
த 
N=53=26.5 
2 2 


இங்கே ஓட்டுமொத்த அதிரவெண்‌ 26.5 ஜ விட அதிகமாகவோ அல்லது 
சமமாகவோ 14.5 ஆகும்‌ 


ர 
ஆர 


Median = 1+— 7 XC 
| கரிக்க 
11/2 - 26.5 
11 -23 
ந்‌. S12 
-14.54(26.5-23%5 = 14.5 + 1.46 = 15.96 
12 


சராசரி நன்மைகள்‌: 


1. மீடியன்‌ தீவிர மதிப்புகளால்‌ பாதிக்கப்படூவதில்லை, ஏனெனில்‌ அது ஒரு 
நிலை சராசரி. 

2. திறந்த இறுதி இடைவெளிகளுடன்‌ விநியோகிக்கப்பட்டால்‌ சராசரி கணக்கிட 
முடியும்‌. 

3. தரவு முழுமையடையாவிட்டாலும்‌ மீடியன்‌ அமைந்திருக்கும்‌. 

4. திறன்‌, நேர்மை போன்ற தரமான காரணிகளுக்காக கூட மீடியன்‌ 
அமைந்திருக்கும்‌. 

46 


மீடியனின்‌ குறைபாடூகள்‌: 


1. தொடரில்‌ ஒரு சிறிய மாற்றம்‌ சராசரி மதிப்பில்‌ கடுமையான மாற்றத்தைக்‌ 
கொண்டு வரக்கூடும்‌ 

2. உருப்படிகளின்‌ எண்ணிக்கை அல்லது தொடர்ச்சியான தொடர்களில்‌, 
சராசரி என்பது தொடரின்‌ எந்த மதிப்பையும்‌ தவிர வேறு மதிப்பிடப்பட்ட 
மதிப்பு. 

3. சராசரி விலகலில்‌ அதன்‌ பயன்பாட்டைத்‌ தவிர மேலும்‌ கணித 


சிகிச்சைக்கு பொருத்தமானதல்ல. 

4. அனைத்து அவதானிப்புகளையும்‌ கணக்கில்‌ எடூத்துக்கொள்ளவில்லை. 
முறை 
பயன்முறை என்பது அடிக்கடி நிகழும்‌ மதிப்புகள்‌ அல்லது மதிப்பெண்கள்‌. 
மீண்டும்‌ மீண்டும்‌ மதிப்புகள்‌ நிறைய இருக்கும்போது பயன்முறை பயனுள்ளதாக 
இருக்கும்‌. பயன்முறை, ஒரு முறை அல்லது பல முறைகள்‌ இருக்க முடியாது. 


மார்க்கெட்டிங்‌ ஆய்வுகளில்‌ அதன்‌ முக்கியத்துவம்‌ மிகச்‌ சிறந்தது, அங்கு ஒரு 
மேலாளர்‌ அளவைப்‌ பற்றி அறிந்து கொள்வதில்‌ ஆர்வம்‌ காட்டூகிறார்‌, இது 
பொருட்களின்‌ அதிக செறிவுகளைக்‌ கொண்டுள்ளது. எடுத்துக்காட்டாக, ஒரு 
ஆர்டர்‌ ..பாட்‌ ஷுக்கள்‌ அல்லது ஆயத்த ஆடைகளை வைப்பதில்‌ மாதிரி அளவு 
உதவுகிறது, ஏனெனில்‌ அளவுகள்‌ மற்றும்‌ பிற அளவுகள்‌ பொதுவான தேவையில்‌ 


உள்ளன. 


தொகுக்கப்படாத தரவு: 


தொகுக்கப்படாத மதிப்புகள்‌ அல்லது தொடர்ச்சியான தனிப்பட்ட கண்காணிப்பு 


பயன்முறையில்‌ பெரும்பாலும்‌ வெறும்‌ ஆய்வு மூலம்‌ காணப்படுகிறது 


உதாரணமாக: 

பின்வரும்‌ மதிப்புகளின்‌ பட்டியலுக்கான பயன்முறையைக்‌ கண்டறியவும்‌: 
13,18,13,14,13,16,14,21,13 

தீர்வு: 

பயன்முறையானது மற்ற எல்லாவற்றையும்‌ விட அடிக்கடி மீண்டும்‌ மீண்டும்‌ 
செய்யப்படும்‌ எண்‌ 

எனவே பயன்முறை - 13 

சில சந்தர்ப்பங்களில்‌ பயன்முறை இல்லாமல்‌ இருக்கலாம்‌, சில சந்தர்ப்பங்களில்‌ 
ஒன்றுக்கு மேற்பட்ட பயன்முறைகள்‌ இருக்கலாம்‌. 

உதாரணமாக: 

திருமதி ரோஸி தனது வகுப்பில்‌ உள்ள மாணவர்களுக்கு தலா எத்தனை 
உடன்பிறப்புகள்‌ உள்ளனர்‌ என்று கேட்டார்‌. 

தரவின்‌ பயன்முறையைக்‌ கண்டறியவும்‌: 0,0,0,1,1,1,1,2,2,2,2,3,3,4 

தீர்வு: 

முறைகள்‌ 1 மற்றும்‌ 2 உடன்பிறப்புகள்‌ 


தொகுக்கப்பட்ட தரவு 


47 


மையப்‌ போக்கு அளவைகள்‌ 


குறிப்பு 


Self-Instructional Material 


மையப்‌ போக்கு அளவைகள்‌ 


குறிப்பு 


Self-Instructional Material 


தனித்துவமான விநியோகத்திற்கு & , ன்‌ மிக உயர்ந்த 
அதிர்வெண்‌ மற்றும்‌ அதனுடன்‌ தொடர்புடைய மதிப்பு பயன்முறையாகும்‌. 


தொடர்ச்சியான விநியோகம்‌: 


Mode 24 க ப) x h 
271 fo— fe 


எங்கே 

ட என்பது மோடல்‌ வகுப்பின்‌ கீழ்‌ வகுப்பு வரம்பு 

11 என்பது மாதிரி வகுப்பின்‌ அதிர்வெண்‌ 

10 என்பது அதிரவெண்‌ அட்டவணையில்‌ மோடல்‌ வகுப்பிற்கு முந்தைய வகுப்பின்‌ 
அதிர்வெண்‌ ஆகும்‌ 


12 என்பது அதிர்வெண்‌ அட்டவணையில்‌ மோடல்‌ வகுப்பிற்குப்‌ பின்‌ வரும்‌ 


வகுப்பின்‌ அதிர்வெண்‌ ஆகும்‌ 
h என்பது மாதிரி வகுப்பின்‌ வர்க்க இடைவெளி 


உதாரணம்‌: 18 


பின்வருவனவற்றைக்‌ கணக்கிடுங்கள்‌: 


C-I(0- | 50- 100- 150- | 200- 250- 300- | 350- | 400 & 
50 | 100 | 150 200 250 300 350 400 above 

f 5 14 40 91 450 87 60 38 15 

தீர்வு: 

மிக உயர்ந்த அதிர்வெண்‌ 450 மற்றும்‌ 200 - 250 இல்‌ வர்க்க இடைவெளி, இது 


மாதிரி வர்க்கமாகும்‌ 


இங்கே 1 = 200, f1 = 150,f0 =091,f2=87,h=50 


Mode த கு.) x h 
2fi— fo— fe 


= 200 + 150-91 x50 
2x150=91—87 


= 2450 = 200 + 24.18 = 224.18 
122 


எடுத்துக்காட்டு: 19 
48 


மாதிரி வகுப்பு மற்றும்‌ கீழே அமைக்கப்பட்ட தரவின்‌ உண்மையான 


பயன்முறையைக்‌ கண்டறியவும்‌ 


எண்‌ 1-3 | 4-6 | 7-9 | 10-12 | 13-15 | 16-18 | 19-21 | 22-24 | 25-27 | 29-30 
அதிரவெண | 7 6 4 2 2 8 1 2 3 
தீர்வு: 


மாதிரி வகுப்பு ஸ்ரீ 10 - 12 


Mode = L.A (ze) xh 
2fi — fo-— fe 


Here L = 10, fj =9,fo=4,=2,h=3 
=10+. 9-4 x3 


2x9-2-4 
=10+ 5 x3 =10+1.25 =11.25 
12 
Mode = 11.25 


பயன்முறையின்‌ சிறப்புகள்‌: 
உ கணக்கிட எளிதானது மற்றும்‌ சில சந்தர்ப்பங்களில்‌ இது வெறும்‌ 
பரிசோதனையாக அமைந்திருக்கும்‌. 
உ பயன்முறை தீவிர மதிப்புகளால்‌ பாதிக்கப்படுவதில்லை 
உ திறந்தநிலை வகுப்புகளுக்கு இதைக்‌ கணக்கிடலாம்‌ 
உ இது வழக்கமாக தொடரின்‌ ஒரு முக்கியமான பகுதியின்‌ உண்மையான மதிப்பு 
உ சில சூழ்நிலைகளில்‌ இது தரவின்‌ சிறந்த பிரதிநிதி 
பயன்முறையின்‌ குறைபாடுகள்‌: 
உ இது எல்லா அவதானிப்பையும்‌ அடிப்படையாகக்‌ கொண்டது அல்ல 
௪ இது மேலும்‌ கணித சிகிச்சைக்கு திறன்‌ இல்லை 
உ பயன்முறை தவறாக வரையறுக்கப்பட்டூள்ளது பொதுவாக சில 
சந்தர்ப்பங்களில்‌ பயன்முறையைக்‌ கண்டுபிடிக்க முடியாது. 
உ சராசரியுடன்‌ ஒப்பிடுகையில்‌, ஏற்ற இறக்கங்களை  மாதிரிப்படுத்துவதன்‌ 
மூலம்‌ பயன்முறை பெருமளவில்‌ பாதிக்கப்படுகிறது 
உ பொருட்களின்‌ முக்கியத்துவத்தை கருத்தில்‌ கொள்ள வேண்டிய 
சந்தர்ப்பங்களில்‌ இது பொருத்தமற்றது. 


2.5 பகிர்வு நடவடிக்கைகள்‌ 


3.6.1 QUARTILES 
காலாண்டுகள்‌ விநியோகத்தை நான்கு பகுதிகளாகப்‌ பிரிக்கின்றன. Q1, 02 மற்றும்‌ 
03 ஆல்‌ குறிக்கப்பட்ட மூன்று காலாண்டுகள்‌ உள்ளன, அதிர்வெண்‌ 


விநியோகத்தை நான்கு சம பாகங்களாக பிரிக்கிறது 

அதாவது 25 சதவீத தரவு 01 க்குக்‌ கீழும்‌, 50 சதவீத தரவு 02 க்குக்‌ கீழும்‌, 

75 சதவீதம்‌ 03 க்குக்‌ கீழேயும்‌ இருக்கும்‌. இங்கே 02 மீடியன்‌ என்று 
49 


மையப்‌ போக்கு அளவைகள்‌ 


குறிப்பு 


Self-Instructional Material 


மையப்‌ போக்கு அளவைகள்‌ 


குறிப்பு 


Self-Instructional Material 


அழைக்கப்படுகிறது. காலாண்டுகள்‌ சராசரியாக கிட்டத்தட்ட அதே வழியில்‌ 
பெறப்படுகின்றன. 
தொகுக்கப்படாத தரவு: 


தரவு தொகுப்பு ௩ உருப்படிகளைக்‌ கொண்டிருந்தால்‌ மற்றும்‌ ஏறுவரிசையில்‌ 


அமைக்கப்பட்டால்‌ 
'n+1 'n+1 hn (கர்ந. 
0. - | - 4 1 | item, Q,= | - 3 ்‌ | item and Q,=3 (ணா | } | item 
தீர்வு: 


Ql=(n+1)"item =(10+1)thitem = (2.75)” item 
4 4 


= 2 item + (3) (3° item - 2" item) 
4 
=8+(3)(10-8) =8+1.5 
4 
Q1=9.5 


Q3=3(n+1)"item =(10+1)thitem = 3 x(2.75)” item 
4 4 
= (8.25)" item 
= 2" item + (1) (9 item - 8” item) 
4 
= 35 4+ (1) (40-35) =354+ 1.25 
4 


Q3 = 36.25 
தொடர்‌ தொடர்‌: 


தொடர்ச்சியான தொடரின்‌ விஷயத்தில்‌, ஒட்டுமொத்த அதிர்வெண்ணைக்‌ 
கண்டுபிடித்து, பின்னர்‌ இடைக்கணிப்பு சத்திரத்தைப்‌ பயன்படுத்தவும்‌. 


உ ஒட்டுமொத்த அதிரவெண்களைக்‌ கண்டறியவும்‌ 

உ N=N/4 கண்டறியவும்‌ 

உ 01] வகுப்பு என்பது N / 4 ஐ விட அதிகமான ஓட்டுமொத்த 
அதிர்வெண்ணின்‌ மதிப்புடன்‌ தொடர்புடைய வர்க்க இடைவெளி 

உ 3 வகுப்பு என்பது 3 N / 4 ஐ விட அதிகமான ஓட்டுமொத்த 


அதிர்வெண்ணின்‌ மதிப்புடன்‌ தொடர்புடைய வர்க்க இடைவெளி 


50 


N 


ர்‌ 


4 | 


த | and Q த i 


3(2)- M3 


க Ci 


N=3f= அனைத்து அதிர்வெண்‌ மதிப்புகளின்‌ மொத்தம்‌ 


11 - முதல்‌ காலாண்டு வகுப்பின்‌ குறைந்த வரம்பு 


11 - முதல்‌ காலாண்டு வகுப்பின்‌ அதிர்வெண்‌ 


௦1 - முதல்‌ காலாண்டு வகுப்பின்‌ அகலம்‌ 


111 - முதல்‌ காலாண்டு வகுப்பிற்கு முந்தைய ஒட்டுமொத்த அதிர்வெண்‌ 


13=3 வது காலாண்டு வகுப்பின்‌ குறைந்த வரம்பு 


£3 =3 வது காலாண்டு வகுப்பின்‌ அதிர்வெண்‌ 


13 = 3 வது காலாண்டு வகுப்பிற்கு முந்தைய ஒட்டுமொத்த அதிர்வெண்‌ 


௦3- மூன்றாவது காலாண்டு வகுப்பின்‌ அகலம்‌ 


உதாரணமாக: 


மாணவர்களின்‌ குழு அவர்களின்‌ உள்ளகங்களில்‌ பெற்ற மதிப்பெண்கள்‌. 


வர்க்கம்‌ 10-20 20-30 30 - 40 40 - 50 | 50-6 
அதிர்வெண 4 3 2 1 2 
தீர்வு: 
வகுப்பு அதிர்வெண்‌ ஒட்டுமொத்த அதிர்வெண்‌ 
10 - 20 4 4 
20 - 30 3 7 
30 - 40 2 பி 
40-50 1 10 
50 - 60 > 15 


N/4=15/4=3.75=10-12 இல்‌ உள்ளது 


10 - 20 குழுவில்‌ உள்ளது 


i+ ர்‌ 


N 
Tm 


x (| 


= 10+ (3.75-0) x10 =10+9.38 = 19.38 


3IN/4=3x15/4 = 11.25 
எனவே 3, 50 - 


Q 


4 


04 


=50+(11.25-10) x10 


இது 50 - 60 இல்‌ உள்ளது 


60 குழுவில்‌ உள்ளது 


3 
N mz 


x (3 


a 


=50+2.5=52.5 


51 


மையப்‌ போக்கு அளவைகள்‌ 


குறிப்பு 


Self-Instructional Material 


மையப்‌ போக்கு அளவைகள்‌ 


குறிப்பு 


Self-Instructional Material 


2.6.1 தீர்மானங்கள்‌ 
மொத்த மதிப்பீடுகளின்‌ எண்ணிக்கையை 10 சம பாகங்களாக பிரிக்கும்‌ மதிப்புகள்‌ 
இவை. அவை டி 1, டி 2, டி 3,டி4,டி 5,டி 6,டி 7,டி 8,டி 9 மற்றும்‌ டி 10. 
தொகுக்கப்படாத தரவு: 
உதாரணமாக: 
தரவுக்கு டி 7 ஐ கணக்கிடுங்கள்‌: 5, 24, 36, 12, 20 மற்றும்‌ 8. 
தீர்வு: 
கொடுக்கப்பட்ட தரவை ஏறுவரிசையில்‌ 5,8,12,20,24,36 இல்‌ ஏற்பாடு செய்தல்‌ 
D5=(5 6-1) ) " observation = (5 (6+1) ) " observation 
10 10 

= ( 3.5)” observation 

= 3" item +14 (47 item - 3" item) 

=12+12(20-12)=12+4 

= 16 
தொகுக்கப்பட்ட தரவு: 


உதாரணமாக: 


கொடுக்கப்பட்ட தரவுக்கு டி 1 மற்றும்‌ டி 7 ஐக்‌ கணக்கிடூங்கள்‌ 


வகுப்பு ல 10-20 [நு ட = க இன்‌ 
இடைவெளி 
அதிர்வெண (5 7 12 16 10 8 4 
தீர்வு: 
வகுப்பு | இடைவெளி அதிர்வெண | ஓட்டுமொத்த அதிர்வெண 
0-10 5 5 
10-20 7 12 
20-30 12 24 
30-40 16 40 
40-50 10 50 
50-60 8 58 
60-70 4 62 
D4 = (4N/ 10)” item = (4x 62/10)" item = (24.8)" item 


This lies in the interval 30 — 40 


D4 =l+(4N/10=—m) xc 
52 


f 
=30+ (24.824) x10 = 30 +(0.8)x10 


16 16 
= 30 + 0.5 = 30.5 
D; =(7N/ 10)" item =(7x62 /10)” item = (43.4)” item 


This lies in the interval 40 — 50 


D4, =l+(7N/10-m)xc 


ர்‌ 
= 40 + (43.4-40)x10 =30+(3.4)x10 
10 10 
= 40 +3.4= 43.4 


2.5.1 PERCENTILE 


சதவிகித மதிப்புகள்‌ விநியோகத்தை 100 பகுதிகளாக பிரிக்கின்றன, 
ஒவ்வொன்றும்‌ 1 சதவிகித வழக்குகளைக்‌ கொண்டுள்ளது. சதவீதம்‌ (Pk) என்பது 
மொத்த கண்காணிப்பு எண்ணிக்கையில்‌ சரியாக %% வரை இருக்கும்‌ மாறியின்‌ 
மதிப்பு 


உறவு 

Pss= Ql 

Ps0= சராசரி - 0 

7 3 வது காலாண்டு = 09 
தொகுக்கப்படாத தரவு: 
எடுத்துக்காட்டு: 24 


ஒரு தொழிற்சாலையில்‌ பணிபுரியும்‌ 8 நபர்களின்‌ மாத வருமானம்‌ (€ 1000 இல்‌. 
P 30 வருமான மதிப்பு 17, 21,14,36,10,25,15,29 ஐக்‌ கண்டறியவும்‌ 


தீர்வு: 


தரவை அதிகரிக்கும்‌ வரிசையில்‌ ஏற்பாடு செய்யுங்கள்‌: 10, 14, 15, 17, 21, 25, 
29, 36 


53 


மையப்‌ போக்கு அளவைகள்‌ 


குறிப்பு 


Self-Instructional Material 


n=8 


தடை லு Ps = (30 (n + 1) )” item 
குறிப்பு ல 
= (30 (8 + 1) )” item 
100 
=(30x9)"item = 2.7” item 
100 
= 2™ item +0.7( 3" items - 2" items) 
= 14+ 0.7 (15 -14) 
= 14+0.7 
P30 = 14.7 
தொகுக்கப்பட்ட தரவு: 
எடுத்துக்காட்டு: 25 
பின்வரும்‌ அதிர்வெண்‌ விநியோகத்திற்கு P53 ஐக்‌ கண்டறியவும்‌ 
வகுப்பு இடைவெளி | 0-5 | 5-10 15-20 | 20-25 | 25-30 | 30-35 | 35-40 
தீர்வு: 
வகுப்பு | இடைவெளி அதிர்வெண | ஒட்டுமொத்த அதிர்வெண்‌ 
0-5 5 ப்‌ 
5-10 8 13 
10-15 12 25 
15-20 16 41 
20-25 20 61 
25-30 10 | 
30-35 4 75 
35 - 40 3 78 
Total 78 
Ps; =L+(53N/10-m)xc 
Self-Instructional Material f 


= 20 + (41.34-41)x5 
54 


20 


= 20 + 0.335 = 20.335 


உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்கவும்‌ - 2 

5) சராசரி என்றால்‌ என்ன 

6) ஒட்டுமொத்த அதிர்வெண்‌ என்றால்‌ என்ன? 

7) தொகுக்கப்படாத தரவுகளின்‌ கீழ்‌ காலாண்டுகளை கணக்கிடூவதற்கான 
சூத்திரம்‌ என்ன? 

தை மொத்த அவதானிப்பின்‌ எண்ணிக்கையை 10 சம பாகங்களாக 


பிரிக்கும்‌ மதிப்புகளைக்‌ குறிக்கிறது. 


2.6 சிதறல்‌ அளவைகள்‌ 


சிதறல்‌ என்பது ஒரு விநியோகத்தை நீட்டிக்கவோஅல்லது கசக்கவோ 
முடியும்‌. பின்வரும்‌ உதாரணத்தின்‌ உதவியுடன்‌ மாறுபாட்டைநாம்‌ 


புரிந்துகொள்ளலாம்‌: 
தொடர்‌] தொடர்‌ 11 தொடர்‌ [11 
10 2 10 
10 8 12 
10 20 8 
}X -30 30 30 
மூன்று தொடர்களிலும்‌,கூட்டூச்‌ சராசரியின்‌ மதிப்பு 10. இந்த சராசரியின்‌ 


அடிப்படையில்‌, தொடர்‌ ஒரே மாதிரியானவைஎன்று நாம்‌ கூறலாம்‌. மூன்று 
தொடர்களின்‌ கலவையைநாம்‌ கவனமாகஆராய்ந்தால்‌,பின்வரும்‌ 
வேறுபாடுகளைக்‌ காணலாம்‌: 

1. 1 வது தொடரில்‌, மூன்றுஉருப்படிகள்‌ சமம்‌ ஆனால்‌ 2 வது 
மற்றும்‌ 3 வது தொடர்களில்‌, உருப்படிகள்‌ சமமற்றவைமற்றும்‌ 
எந்தகுறிப்பிட்டவரிசையையும்‌ பின்பற்றுவதில்லை. 

2. மற்றும்‌ 3 வதுதொடர்களுக்கு விலகல்‌, உருப்படி வாரியாக 
வேறுபட்டது. ஆனால்‌ எளிய சராசரிகளின்‌ மதிப்பைக்‌ கருத்தில்‌ கொண்டால்‌ 
இந்தவிலகல்கள்‌ அனைத்தையும்‌ அறியமுடியாது. 

3. இந்த மூன்றுதொடர்களிலும்‌, கூட்டுச்‌ சராசரியின்‌ மதிப்பு 10 ஆக 
இருக்கக்‌ கூடும்‌ ஆனால்‌ சராசரிமதிப்புஒருவருக்கொருவர்‌ வேறுபடலாம்‌. 
இதைபின்‌ வருமாறு புரிந்துகொள்ளலாம்‌. 

4. 


தொடர 1 தொடர [11 தொடர 111 
10 ந 8 


55 


மையப்‌ போக்கு அளவைகள்‌ 


குறிப்பு 


Self-Instructional Material 


மையப்‌ போக்கு அளவைகள்‌ 


குறிப்பு 


Self-Instructional Material 


10 இடைநிலை | 8 இடைநிலை 10 இடைநிலை 
10 20 1:2 
}X -30 30 30 


1 வதுதொடரில்‌ மீடியனின்‌ மதிப்பு 10, 2 வதுதொடரில்‌ = 8 மற்றும்‌ 3 


வதுதொடரில்‌ - 10 ஆகும்‌. எனவே, சராசரிமற்றும்‌ சராசரி மதிப்பு ஒரே 
மாதிரியாக இல்லை 

2.சுராசரி அப்படியே இருப்பதால்‌,பொருட்களின்‌ அளவின்‌ விநியோகத்தின்‌ 
தன்மையும்‌ அளவும்‌ மாறுபடலாம்‌. வேறு வார்த்தைகளில்‌ கூறுவதானால்‌, 


அதிர்வெண்‌ பகிர்வுகளின்‌ அமைப்பு அவற்றின்‌ வழிமுறைகள்‌ ஒரே 


மாதிரியாக இருந்தாலும்‌ வேறுபடலாம்‌. 
2.6.1 ஒருநல்லஅளவின்‌ பண்புகள்‌ 
ஒரு நல்லஅளவிலானசிதறலுக்குசிலமுன்‌ தேவைகள்‌ உள்ளன: 
1. புரிந்துகொள்வதுஎளிமையாக இருக்கவேண்டும்‌. 
2. கணக்கிடூவதுஎளிதாக இருக்கவேண்டும்‌. 
3. இதுகடுமையாகவரையறுக்கப்படவேண்டும்‌. 
4. இது விநியோகத்தின்‌ ஒவ்வொரு தனிமத்தின்‌ அடிப்படையிலும்‌ 
இருக்கவேண்டும்‌. 
5. இது மேலும்‌ இயற்கணி தசிகிச்சைக்கு திறன்‌ கொண்டதாக 
இருக்கவேண்டும்‌. 
2.6.2 சிதறல்‌ அளவீடுகளின்‌ பண்புகள்‌ 

உ சிதறலின்‌ ஒருஅளவைகடூமையாகவரையறுக்கவேண்டூம்‌ 

உ கணக்கிட்டூபுரிந்துகொள்வதுஎளிதாக இருக்கவேண்டும்‌ 

உ அவதானிப்புகளின்‌ ஏற்ற இறக்கங்களால்‌ அதிகம்‌ 

பாதிக்கப்படவில்லை 

உ அனைத்துஅவதானிப்புகளின்‌ அடிப்படையில்‌ 
2.6.3 சிதறல்‌ அளவீடுகளின்‌ வகைப்பாடு 
சிதறலின்‌ அளவுபின்வருமாறுவகைப்படுத்தப்பட்டூள்ளது: 
1. சிதறலின்‌ ஒரு முழுமையான நடவடிக்கை: 

இதுஅவதானிப்புகளின்‌ அளவீடுகளின்‌ அலகுகளைஉள்ளடக்கியது. 

எடூத்துக்காட்டாக,(1). ஊழியர்களின்‌ சம்பளத்தை சிதறடிப்பது ரூபாயில்‌ 
வெளிப்படூத்தப்படுகிறது, (2.) தொழிலாளர்களுக்குத்‌ தேவையானநேரத்தின்‌ 
மாறுபாடு மணி நேரங்களில்‌ வெளிப்படுத்தப்படுகிறது. வெவ்வேறு 
அளவிலான அளவீடுகளில்‌ வெளிப்படுத்தப்படும்‌ இரண்டு தரவுத்‌ 
தொகுப்புகளின்‌ மாறுபாட்டை ஓப்பிடுவதற்கு இத்தகைய நடவடிக்கைகள்‌ 
பொருத்தமானவை அல்ல. 


2. சிதறலின்‌ ஒப்பீட்டுநடவடிக்கை: 


56 


இதுஅளவீடுகளின்‌ அலகுகளிலிருந்து சுயாதீனமான எண்‌. தரவுஅளவீடுகள்‌ 
வெவ்வேறு அளவீட்டு அளவீடுகளில்‌ அளவிடப்படும்‌ 'போது இந்த 
நடவடிக்கை பயனுள்ளதாக இருக்கும்‌ 

உதாரணமாக, இந்தியாவிலும்‌ ஆபிரிக்காவிலும்‌ உள்ள பள்ளி 
குழந்தைகளின்‌ உடல்‌ பருமனை ஓப்பிட்டூப்‌ பார்க்க ஊட்டச்சத்து நிபுணர்‌ 
விரும்புகிறார்‌. இந்த இரு நாடுகளில்‌ உள்ள சில பள்ளிகளிலிருந்து தரவை 
சேகரிக்கிறார்‌. ஏடை பொதுவாக இந்தியாவில்‌ கிலோகிராம்‌ மற்றும்‌ 
ஆப்பிரிக்காவில்‌ பவுண்டுகள்‌ அளவிடப்படுகிறது. முழுமையான 
நடவடிக்கைகளைப்‌ பயன்படுத்த மாணவர்களின்‌ உடல்‌ பருமனை ஒப்பிட்டுப்‌ 
பார்த்தால்‌ அது அர்த்தமற்றதாக இருக்கும்‌. எனவே அவற்றை ஒப்பீட்டு 
நடவடிக்கைகளில்‌ ஒப்பிடுவது விவேகமானதாகும்‌. 


2.7 வீச்சு 


மூல தரவு: ஒருவீச்சு என்பது சிதறலின்‌ மிகவும்‌ பொதுவான மற்றும்‌ 
எளிதில்‌ புரிந்துகொள்ளக்‌ கூடிய நடவடிக்கையாகும்‌. தரவு தொகுப்பில்‌ 
மிகப்‌: பெரியமற்றும்‌ சிறிய மதிப்புகளுக்கு இடையிலான வேறுபாடு இது. 
வீச்ச(R)=L-S 


தொகுக்கப்பட்டதரவு: தரவு தொகுப்பில்‌ மதிப்புகளின்‌ தொகுக்கப்பட்ட 
அதிர்வெண்‌ விநியோகம்‌, வீச்சு என்பதுகடைசிவகுப்பு இடைவெளியின்‌ 
உயர்‌ வகுப்புவீச்சுக்கும்‌ முதல்‌ வகுப்பு இடைவெளியின்‌ கீழ்‌ 
வகுப்புவீச்சுக்கும்‌ உள்ளவித்தியாசமாகும்‌. 
வீச்சுகெழு: வீச்சின்‌ ஒப்பீட்டு அளவீடு வீச்சுகெழு என்றுஅழைக்கப்படுகிறது 
வீச்சுகெழு = (1-5) / (1/5) 
உதாரணமாக: 
வீச்சு மற்றும்‌ பின்வரும்‌ தரவுகளுக்கானவீச்சுகெழு ஆகியவற்றைக்‌ 
கண்டறியவும்‌ 49, 81, 36, 64, 121, 100. 
தீர்வு: 
1424 த இடு 

வீச்சு: 1-5 =121-36=85 

வீச்சுகெழு = (L-5) / (L+S) = 121-36 /121+36 

= 85 /157-0.5414 


உதாரணமாக: 
பின்வரும்‌ விவரங்களிலிருந்து வீச்சு மற்றும்‌ வீச்சுகெழு ஆகியவந்றைக்‌ 
கணக்கிடுங்கள்‌. 
Xx 10- 15 15-20 20-25 25 - 30 
அதிர்வெண்‌ | 4 10 16 8 


தீர்வு: 1,-30, 8- 10 
வீச்சு-1,-8-30-10-20 


57 


மையப்‌ போக்கு அளவைகள்‌ 


குறிப்பு 


Self-Instructional Material 


மையப்‌ போக்கு அளவைகள்‌ 


குறிப்பு 


Self-Instructional Material 


வீச்சுகெழு = (1-5) / (L45) = 30 - 10/30 + 10 

= 20/ 40= 0.5 

வீச்சின்‌ சிறப்புகள்‌ 

உ இது சிதறலின்‌ அளவீடுகளில்‌ எளிமையானது 

உ கணக்கிடஎளிதானது 

உ எளிதில்‌ புரியக்கூடியது 

உ தோற்றத்தின்‌ சுயாதீனமான மாற்றம்‌. 

வீச்சின்‌ குறைபாடுகள்‌ 

உ இது இரண்டூதீவிரஅவதானிப்புகளைஅடிப்படையாகக்‌ கொண்டது. 
எனவே,ஏற்ந இறக்கங்களால்‌ பாதிக்கப்படும்‌. 

உ ஒருவரம்புசிதறலின்‌ நம்பகமானநடவடிக்கைஅல்ல. 


உ மாற்றத்தைசார்ந்தது. 


2.8 கால்மானவிலக்கம்‌ 


கால்மானம்‌ விலக்கம்‌ ஒரு தரவை கால்மானங்களாக பிரிக்கின்றன. 

முதல்‌ கால்மானம்‌,(01) என்பது சிறிய எண்ணிற்கும்‌ தரவின்‌ சராசரிக்கும்‌ 
இடையிலானநடுத்தரஎண்‌. இரண்டாவது கால்மானம்‌, (02) தரவு தொகுப்பின்‌ 
சராசரி. மூன்றாவது கால்மானம்‌, (03) என்பது சராசரி மற்றும்‌ மிகப்பெரிய 
எண்ணுக்கு இடையிலான நடுத்தர எண்‌. கால்‌ மானவிலகல்‌ என்பது முதல்‌ 
மற்றும்‌ மூன்றாவது காலமானங்களுக்கு இடையிலான வித்தியாசத்தின்‌ பாதி 
ஆகும்‌. எனவே இது அரை இடைகால்மானவீச்சு என்றுஅழைக்கப்படுகிறது 
கால்மான விலக்கம்‌ அல்லது அரை இடைகால்மான வீச்சு 
0-%%(03-01) 
கால்மான விலக்கக்கெழு 
கால்மானவிலக்கக்கெழு- 03-01 /03-01 
கால்மானவிலகலின்‌ சிறப்புகள்‌ 

உ வரம்பின்‌ அனைத்து குறைபாடூகளும்‌ கால்மானங்களால்‌ 

சமாளிக்கப்படுகின்றன 

உ இது தரவின்‌ பாதியைப்‌ பயன்படுத்துகிறது 

உ தோற்றத்தின்‌ சுயாதீனமான மாற்றம்‌. 

உ திறந்த-இறுதிவகைப்பாட்டிற்கானசிதறலின்‌ சிறந்தநடவடிக்கை 
கால்மானவிலகலின்‌ குறைபாடுகள்‌ 

உ இது ஐம்பதுசதவீததரவைபுறக்கணிக்கிறது 

உ மாற்றத்தைசார்ந்தது 


உ சிதறலின்‌ நம்பகமானநடவடிக்கைஅல்ல 


உதாரணமாக: 


58 


25 ஏக்கரில்‌ கோதுமை உற்பத்திக்கான (கி.கி. கால்மானம்‌ 
விலக்கத்தைக்‌ கணக்கிடுங்கள்‌: மையோ லது அளவைக்‌ 
1120, 1240, 1320, 1040, 1080, 1200, 1440, 1360, 1680, 1730, 1785, 

1342, 1960, 1880, 1755, 1720, 1600, 1470, 1750 மந்றும்‌1885. 

தீர்வு: 


கவனிப்பைஅதிகரிக்கும்‌ வரிசையில்‌ ஏந்பாடுசெய்யுங்கள்‌: குறிப்பு 
1040, 1080, 1120, 1200, 1240, 1320, 1342, 1360, 1440, 1470, 1600, 
1680, 1720, 1730, 1750, 1755, 1785, 1880, 1885, 1960. 
Q1 = (॥+1)/4"* உறுப்பின்‌ மதிப்பு 
-(20-1)/4”* உறுப்பின்‌ மதிப்பு - (5.25)””” உறுப்பின்‌ மதிப்பு 
_ 5 5 உறுப்பின்‌ மதிப்பு 0.25 (6 ””” உறுப்பின்‌ மதிப்பு- 5 8 
உறுப்பின்‌ மதிப்பு) 
= 1240 + 0.25 (1320 - 1240) 
= 1240 +20 = 1260 
Q1 = 1260 
03 = 3(॥+1)/4 ௯” உறுப்பின்‌ மதிப்பு 
= 3(2041)/4"* உறுப்பின்‌ மதிப்பு- (15.75) ** உறுப்பின்‌ மதிப்பு 
௪ 15 “ உறுப்பின்‌ மதிப்பு* 0.75 ( 16 “”” உறுப்பின்‌ மதிப்பு-15 *** 
உறுப்பின்‌ மதிப்பு) 
= 1750 + 0.75 (1755-1750) 
= 1750+3.75 =1753.75 
Q3 = 1753.75 
Q.D=(Q3-Q1)/2 =(1753.75-—1260)/2 = 492.75/2 =246.875 
கால்மான விலக்கக்கெழு- (03-01) / (03-01) 
= (1753.75- 1260) / (1753.75 + 1260)= 0.164 
உங்கள்‌ முன்னேற்றத்தைசரிபார்க்கவும்‌ 
1. சிதறல்‌ என்றால்‌ என்ன? 
2. தொகுக்கப்பட்ட தரவுகளில்‌ வீச்சுயைக்‌ கண்டுபிடிப்பது எப்படி? 
3. கால்மான விலக்கக்கெழுவைக்‌ கண்டறியகுத்திரத்தைக்‌ குறிப்பிடுங்கள்‌. 
4. கால்மான விலகலின்‌ 2 சிறப்புகள்‌? 
2.9 சராசரி விலக்கம்‌ 
சராசரி விலக்கம்‌, இது ஒரு விநியோகத்தில்‌ உள்ள பொருட்களின்‌ Self-Instructional Material 


எண்ணிக்கையால்‌ வகுக்கப்பட்ட சராசரியிலிருந்து விலகல்களின்‌ தொகை 


என வரையறுக்கப்பட்ட சராசரி, இடைநிலை அல்லது முகடு ஆக 


59 


மையப்‌ போக்கு அளவைகள்‌ 


குறிப்பு 


Self-Instructional Material 


இருக்கலாம்‌. கோட்பாட்டளவில்‌ சராசரி என்பது தேர்வின்‌ சிறந்தசராசரி, 
ஏனெனில்‌ சராசரியிலிருந்து விலகல்களின்‌ தொகை குறைந்தபட்சம்‌. 
வழங்கப்பட்ட அறிகுறிகள்‌ புறக்கணிக்கப்படும்‌. இருப்பினும்‌, நடைமுறையில்‌, 
சராசரி விலகலைக்‌ கணக்கிடுவதற்கு கூட்டுச்‌ சராசரி என்பது பொதுவாகப்‌ 
பயன்படுத்தப்படும்‌ சராசரிமந்றும்‌ இது MD என்றகுறியீட்டால்‌ 
குறிக்கப்படுகிறது. 
சுராசரி விலகல்‌ மூன்று வகையான தொடர்களைக்‌ கொண்டது: 

*  தனிப்பட்டதரவுத்‌ தொடர்‌ 

*  தனித்ததரவுத்‌ தொடர்‌ 

* தொடர்ச்சியானதரவுத்‌ தொடர்‌ 
தனிப்பட்டதரவுத்‌ தொடர்‌: தனிப்பட்டதொடர்களுக்கு,சராசரி 
விலகலைபின்வரும்‌ சூத்திரத்தைப்‌ பயன்படுத்திகணக்கிடமுடியும்‌. 


a - 20 
நு 


இங்கு KMD = சராசரிவிலகல்‌. 

X = மாறிமதிப்புகள்‌ 

A = தேர்வுகளின்‌ சராசரி 

N = மதிப்புகளின்‌ எண்ணிக்கை 
சுராசரி விலக்ககெழு 

மையப்‌ போக்கின்‌ எந்தஅளவையும்‌ கணக்கிடும்‌ சராசரி விலகல்‌ 
ஒரு முழுமையான நடவடிக்கை. வெவ்வேறு தொடர்களிடையே மாறுபாட்டை 
ஒப்பிடுவதன்‌ நோக்கம்‌, ஒப்பீட்டு சராசரி விலகல்‌ தேவைப்படுகிறது. சுராசரி 
விலகலைக்‌ கணக்கிடூவதற்குப்‌ பயன்படுத்தப்படூும்‌ சராசரியால்‌ சராசரி 
விலகலைப்‌ பிரிப்பதன்‌ மூலம்‌ ஒப்பீட்டு சராசரி விலகல்‌ பெறப்படுகிறது 
சராசரிவிலக்ககெழுவை பயன்படுத்தி கணக்கிட முடியும்‌ 

MD 


சராசரிவிலக்ககெழு-- எத 


உதாரணமாக: 
பின்வரும்‌ தனிப்பட்ட தரவுகளுக்கான சராசர "விலகல்‌ மற்றும்‌ சராசரி 
விலக்ககெழு ஆகியவற்றைக்‌ கணக்கிடூக: 


பொருட்கள்‌ | 28 12 90 140 210 
தீர்வு: 
28+ 72+ 90+ 140+210 540 
5 5 

பொருள்‌ X விலகல்‌ [| 

28 80 

12 36 

90 18 


60 


140 32 


மையப்‌ போக்கு அளவைகள்‌ 


210 102 
>|D|= 268 
சுராசரி விலகல்‌ - 8 = Y]lx-Al==H= FE 53.6 
சுராசரி விலக்ககெழு-- — = ன்‌ = 0.4963 குறிப்பு 
தனித்த தரவுத்‌ தொடர்‌ 
தனித்துவமான தொடர்களுக்கு, சராசரி விலகலைப்‌ பயன்படுத்தி கணக்கிட 
முடியும்‌ 
ப படப்பட 
இங்கு 14 - மதிப்புகளின்‌ எண்ணிக்கை. 
1- அதிர்வெண்ணின்‌ வெவ்வேறு மதிப்புகள்‌ 1. 
% பொருட்களின்‌ வெவ்வேறு மதிப்புகள்‌. 
Me =இடைநிலை. 
சுராசரி விலக்ககெழு 
சுராசரி விலக்ககெழுவின்‌ பின்வரும்‌ சூத்திரத்தைப்‌ பயன்படுத்தி 
கணக்கிடமுடியும்‌. 
சுராசரி விலக்ககெழு-- = 
எடுத்துக்காட்ட: 
சராசரி விலகல்‌ மற்றும்‌ பின்வரும்‌ தனித்துவமான தரவுகளுக்குக்‌ 
கணக்கிடுங்கள்‌ 
பொருட்கள்‌ | 42 108 135 150 210 
அதிர்வெண்‌ | 6 15 3 3 9 
தீர்வு 
Xi அதிர்வெண்‌ 14 fx |x; - Me| fi [xi — Me| 
42 6 252 93 558 
108 15 1620 27 405 
13> 13 405 0 0 
150 (3 550 15 45 
210 9 1890 | 75 675 
N=36 > f; |x; = Me| = 1683 
சராசரி பம = பட. = டட = 3rd item = 135 
சுராசரி விலகல்‌ = SEH _ கல்‌ == = - 46.75 Self-Instructional Material 
சுராசரி விலக்ககெழு-- க = 0.3463 


61 


மையப்‌ போக்கு அளவைகள்‌ 


குறிப்பு 


Self-Instructional Material 


தொடர்ச்சியான தரவுத்‌ தொடர்‌ 
தொடர்ச்சியான தொடரில்‌ சராசரிவிலகலைக்‌ 


கணக்கிடும்‌ முறை 


தனித்துவமான தொடருக்கு சமம்‌. தொடர்ச்சியான தொடர்களில்‌ ,பல்வேறு 


வகுப்புகளின்‌ நடுப்பகுதியைக்‌ கண்டுபிடித்து, 


தேர்ந்தெடுக்கப்பட்ட 


சராசரியிலிருந்து இந்தபுள்ளிகளின்‌ விலகலை எடுத்துக்‌ கொள்ளுங்கள்‌ 


_ 3fik—Mel ஜரறு 
- N ணை 


MD 


N =மதிப்புகளின்‌ எண்ணிக்கை. 

f = அதிர்வெண்ணின்‌ வெவ்வேறுமதிப்புகள்‌ £. 
%- பொருட்களின்‌ வெவ்வேறுமதிப்புகள்‌. 

Me = இடைநிலை. 

சுராசரி விலக்ககெழு 


சுராசரி விலக்ககெழுவின்‌ பின்வரும்‌ சூத்திரத்தைப்‌ பயன்படுத்தி கணக்கிட 


முடியும்‌. 
MD 


சுராசரி விலக்ககெழு-- ட 


எடுத்துக்காட்டு: 


கொடுக்கப்பட்ட தரவிலிருந்து சராசரி விலகலைக்‌ கண்டறியவும்‌ 


வயது(ஆண்டுகளில்‌) | 0-10 | 10-20 | 20-30 | 30-40 | 40-50 | 50-60 | 60-70 | 70-80 
நபர்களின்‌ எண்ணிக்கை | 40 | 50 64 80 82 70 20 16 
தீர்வு 
Items Mid | Frequency fixi [ம்‌ - filxi- Items Mid | Frequency | fixi 
point | fi Me| Me| poin | fi 
xi txi 
0-10 5 40 200 31.47 | 1258.8 | 0-10 5 40 200 
10-20 | 15 50 750 21.47 | 1073.5 | 10-20 | 15 50 750 
20-30 | 25 64 1600 11.47 | 734.08 | 20-30 | 25 64 1600 
30-40 | 35 80 2800 1.47 117.6 | 30-40 | 35 80 2800 
40-50 | 45 82 3690 9.47 | 776.54 | 40-50 | 45 82 3690 
50-60 | 55 70 3850 19.47 | 1362.9 | 50-60 | 55 70 3850 
60-70 | 65 20 1300 29.47 | 589.4 | 60-70 | 65 20 1300 
70-80 | 75 16 1200 39.47 | 631.52 | 70-80 | 75 16 1200 
N=422 > fx; 2 fi [பு 
=15390 —Me| 
(6544.34 
உ நம 15350 
இடைநிலை - டம 36.47 
N 422 
flx-M fp 554434 
சுராசரிவிலகல்‌ = தரவ உம _ = 15.5079 
N N 422 
2 MD 15.5079 
சுராசரி விலக்ககெழு-- -- = 0.4252 


Me 36.87 


62 


சராசரி விலகலின்‌ சிறப்புகள்‌ 
உ புரிந்து கொள்வது எளிது மற்றும்‌ கணக்கிடுவது எளிது. தைல க பவ 
உ இது தரவின்‌ ஒவ்வொரு உ ருப்படியையும்‌ அடிப்படையாகக்‌ 
கொண்டது. 
உ நிலையான விலகலைக்‌ காட்டிலும்‌ தீவிர உருப்படிகளின்‌ 
மதிப்புகளால்‌ எம்‌.டி குறைவாக பாதிக்கப்படுகிறது. குறிப்பு 
சராசரி விலகலின்‌ குறைபாடுகள்‌: 
உ இந்த முறையின்‌ மிகப்பெரிய குறைபாடு என்னவென்றால்‌, 
பொருட்களின்‌ விலகல்களை எடுக்கும்போது இயந்கணித 
அறிகுறிகள்‌ புறக்கணிக்கப்படுகின்றன. 
உ இது மேலும்‌ இயந்கணித சிகிச்சைகள்‌ செய்ய இயலாது. 
உ நிலையான விலகலுடன்‌ ஒப்பிடும்போது இது மிகவும்‌ குறைவான 


பிரபலமானது. 


2.10 திட்டவிலக்கம்‌ (Standard Deviation) 


கார்ல்‌ பியர்சன்‌ 1893-ஆம்‌ ஆண்டு திட்ட விலக்கம்‌ என்ற 
கொள்கையை அறிமுகப்படுத்தினார்‌. சிதறல்‌ அளவைகளில்‌ இது மிகவும்‌ 
முக்கியத்துவம்‌ வாய்ந்தது. மேலும ' பல புள்ளியியல்‌ சூத்திரங்களில்‌ அதிக 
அளவில்‌ பயன்படூத்துவதுமாகும்‌. திட்ட விலக்கம்‌, விலக்க வர்க்க 
சராசரியின்‌ வர்க்க மூலம்‌ என்று அழைக்கப்படுகிறது. காரணம்‌ 
என்னவென்றால்‌ இது கூட்டுச்‌ சராசரியிலிருந்து பெறப்பட்ட வர்க்க 
விலக்கங்களின்‌ சராசரியின்‌ 80 வர்க்க மூலமாகும்‌. இது துல்லியமாக 
மதிப்பை அளிக்கிறது. திட்ட விலக்கத்தின்‌ வர்க்கம்மாறுபாடுூ 
என்றழைக்கப்படுகிறது. 

இது கூட்டுச்சராசரியிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கும்‌ மதிப்புகளுக்கு 
பெறப்படும்‌ விலக்கங்களின்‌ சராசரியின்‌ நேரிடை வர்க்க மூலம்‌ என்றும்‌ 
வரையறுக்கப்படுகிறது. திட்டவிலக்கம்‌ 6 (8128) என்ற கிரீக்‌ (Greek) 
எழுத்து மூலம்‌ குறிப்பிடப்படுகிறது. 


தொகுக்கப்படாத தரவு 
1 , 2 , ... 0 தொகுக்கப்படாத தரவு பின்னர்‌ ஒரு தனிப்பட்ட 
தொடரில்‌ நிலையான விலகலைக்‌ கணக்கிடூுவதந்கான இரண்டு முறைகள்‌ 
இருப்பதால்‌ நிலையான விலகல்‌ கணக்கிடப்படுகிறது 
உ உண்மையான சராசரி முறை 
உ ஊகசராசரி முறை 
உண்மையான சராசரி முறை 
ட்டிக்‌ ஜு" Self-Instructional Material 
எடுத்துக்காட்டு: 
63 


மையப்‌ போக்கு அளவைகள்‌ 


குறிப்பு 


Self-Instructional Material 


பின்வரும்‌ தரவுகளிலிருந்து திட்டவிலக்கத்தைக்‌ கணக்கிடூங்கள்‌ 28, 44, 18, 
30, 40, 34, 24, 22. 


தீர்வு 


உண்மையான சராசரியிலிருந்து திட்டவிலகல்கள்‌ 
(=| 
28 -2 4 
44 -14 196 
18 -12 144 


30 | 0 0 
40 | 10 100 
34 | 4 16 
24 | -6 36 
22 | 8 64 
240 560 
ஸ்கர்‌ 
8 
த = EL உ V70 = 8.3666 


ஊக சராசரி முறை 

கூட்டுச்சராசரி பகுதியளவு மதிப்பாக இருக்கும்‌ போது இந்த முறை 
பயன்படுத்தப்படுகிறது. பகுதியளவு மதிப்பிலிருந்து விலகல்களை 
எடுத்துக்கொள்வது மிகவும்‌ கடினமான மற்றும்‌ கடினமான பணியாக 
இருக்கும்‌. நேரத்தையும்‌ உழைப்பையும்‌ மிச்சப்படுத்த ஒரு குறுக்கு வெட்டு 
முறை பயன்படுத்தப்படுகிறது விலகல்கள்‌ கருதப்படும்‌ சராசரியிலிருந்து 


எடூக்கப்படுகின்றன. 
ம்‌ 5ம்‌” 
திட்டவிலக்கம்‌ ௦௫ [உ (௫) 


எடுத்துக்காட்டு: 
புள்ளிவிவரத்தில்‌ கல்லூரி மாணவர்கள்‌ பெற்ற மதிப்பெண்கள்‌. 


பின்வரும்‌ தரவைப்‌ பயன்படுத்தி திட்டவிலக்கத்தைக்‌ கணக்கிடுக. 


மாணவர்கள (1 [2 [3 4 [5 [6 (7 [8 [௦ (10 
மதிப்பெண்கள்‌ | 53 | 58 | 46 | 67 | 32170 | 35 [ 68 | 88 | 99 
தீர்வு 


கருதப்பட்ட சராசரியிலிருந்து விலகல்கள்‌ 


மாணவர்கள்‌ | மதிப்பெண்கள() | 0௫ X-A ( A=67) ம 


64 


1 53 -14 196 
58 -9 81 

3 75 8 64 

4 67 0 0 

5 32 -35 1225 
6 70 3 9 

1 35 -32 1024 
8 68 1 | 

9 88 21 441 
10 69 2 4 
n=10 2d - -55 30° = 3045 


3045 (52 பபப த ட ப 
= [_—-- [-) = Y304.5—30.25 = V274.25 
10 10 
= 16.5605 


2.10.1 திட்டவிலக்க கணக்கீடு 


தொடர்ச்சியற்ற தொகுதி: தொடர்ச்சியற்ற திட்டவிலகல்‌ 
தொகுதிகணக்கிடூவதற்கு மூன்று முறைகள்‌ உள்ளன. ஆவை 

அ) உண்மையான சராசரி முறை 

ஆ) (6 சராசரி முறை 

இ) படி - விலக்க முறை 


உண்மையான சராசரி முறை 
தொடரின்‌ கூட்டுச்‌ சராசரியை காண்க (%). கூட்டுச்‌ சராசரியிலிருந்து 
ஒவ்வொரு மதிப்பிற்கும்‌ விலக்கத்தை காண்க(% = % - &). விலக்கங்களின்‌ 


வர்க்கத்தை கண்டுபிடித்து அதன்‌ மொத்தத்தையும்‌ காண்‌ ரீக“. 
ட்ட ப்‌ த்‌... அத. 
மொத்தம்‌-_.- மதிப்புகளின்‌ எண்ணிக்கையால்‌ வகுக்கவும்‌. ன இன்‌ வர்க்க 


மூலம்‌ திட்ட விலக்கமாகும்‌. ஆகவே 


ரீம்‌? 
தர்‌ 


65 


மையப்‌ போக்கு அளவைகள்‌ 


குறிப்பு 


Self-Instructional Material 


மையப்‌ போக்கு அளவைகள்‌ 


குறிப்பு 


Self-Instructional Material 


உண்மையான சராசரி பின்னங்கள்‌ என்றால்‌, கணக்கீடு நிறைய 
நேரத்தையும்‌ உழைப்பையும்‌ எடுக்கும்‌ மேலும்‌ இந்த முறை 
நடைமுறையில்‌ அரிதாகவே பயன்படுத்தப்படுகிறது. 


ஊக சராசரி முறை 


இங்கே விலகல்‌ ஒரு உண்மையான சராசரியிலிருந்து அல்ல, 
ஆனால்‌ கருதப்பட்ட சராசரியிலிருந்து எடுக்கப்படுகிறது. கொடுக்கப்பட்ட 
மாறி மதிப்புகள்‌ சம இடைவெளியில்‌ இல்லாவிட்டால்‌, இந்த முறை 
பயன்படுத்தப்படுகிறது. 


ra 


ச= [உ (5) இக d=X-A, N=>f 


எடுத்துக்காட்டு: 
பின்வரும்‌ தரவிலிருந்து நிலையான விலகலைக்‌ கணக்கிடுங்கள்‌: 
%(20122125131 3540 42145 
f [5 12 15:201/251141/1016 


தீர்வு 
கருதப்பட்ட சராசரியிலிருந்து விலகல்கள்‌ 


x [f d=X-A|d’ |fd 10” 
(A=31) 

[20[5 [1-11 1121 -55 605 
[22112 [9 [81 [-108 972 
25 15 -6 36 | -90 540 
31 | 20 0 0 [0 0 

35 25 4 16 [100 400 
40 | 14 9 81 | 126 1134 
42| 10 11 121 [110 1210 
45 6 14 196 | 84 504 

N= 107 xfd = 167 2102-5365 


fd? (fa 5365 167 
ச - | () rn (2) = 50.16 — 2.44 = 6.91 
f f 107 107 


படி - விலகல்‌ முறை: 
மாறி மதிப்புகள்‌ சம இடைவெளியில்‌ இருந்தால்‌, நாங்கள்‌ இந்த முறையை 
பின்பற்றுகிறோம்‌ 


66 


58? 22% எனி 
திட்டவிலக்கம்‌ ௦௫ 12 (55) x 
N N 


எடுத்துக்காட்ட: 
அட்டவணையில்‌ கொடுக்கப்பட்ட கணிதத்தில்‌ மதிப்பெண்களின்‌ அதிர்வெண்‌ 
விநியோகம்‌ 


மதிப்பெண்கள்‌(%) | 30 | 40 | 50 | 60 ! 70 | 80 | 90 
மாணவர்கள்‌ 6 11212011017 (3 (2 


தீர்வு 

மதிப்பெண்கள்‌(%) f d= (x-50)/ 10 fd fd” 
30 8 ந -16 32 
40 12 -1 12 12 
50 20 0 0 0 
60 10 1 10 10 
70 ப்‌ 2 14 28 
80 3 3 9 27 
90 2 4 8 32 

N= 62 21-13 | xfd° = 141 


= ௮ 
த த ன கர்ப்‌” கர்ப்‌ ட்‌ 
திட்டவிலக்கம்‌ ௪- 1---- () XC 
N N 


141 13% 
ட. (5) X10= 14934X10= 14.934 
62 62 


2.11 மாறுபாட்டூுக்கெழு 


மாறுபாட்டுக்கெழு (C.V) என்பதுசராசரியைச்‌ சுற்றியுள்ளதரவுத்‌ 
தொடரில்‌ தரவுபுள்ளிகளின்‌ சிதறலின்‌ புள்ளிவிவரஅளவீடுஆகும்‌. 
மாறுபாட்டுக்கெழு சராசரிக்கானநிலையானவிலகலின்‌ விகிதத்தைக்‌ 
குறிக்கிறது,மேலும்‌ இது ஒருதரவுத்‌ தொடரிலிருந்துமற்றொன்றுக்குமாறுபடும்‌ 
அளவைடப்பிடுவதற்கானபயனுள்ளபுள்ளிவிவரமாகும்‌, இதன்‌ பொருள்‌ 
ஒருவருக்கொருவர்‌ கடூுமையாகவேறுபட்டிருந்தாலும்‌ கூட. 
மாறுபாட்டுக்கெழு -( திட்டவிளக்கம/சராசரி)* 100. 


மாறுபாட்டுக்கெழு - (5) ௩100 


மாறுபாட்டூக்கெழு (6.7) என்பது ஒப்பீட்டு மாறுபாட்டின்‌ அளவீடு ஆகும்‌. 
இது நிலையான விலகலின்‌ சராசரி (சராசரி) விகிதமாகும்‌. 
எடூத்துக்காட்டாக,“ நிலையான விலகல்‌ சராசரியின்‌ 15% ஒரு 6.37. 


67 


மையப்‌ போக்கு அளவைகள்‌ 


குறிப்பு 


Self-Instructional Material 


மையப்‌ போக்கு அளவைகள்‌ 


குறிப்பு 


Self-Instructional Material 


வெவ்வேறு நடவடிக்கைகள்‌ அல்லது மதிப்புகளைக்‌ கொண்ட இரண்டு 
வெவ்வேறு கணக்கெடுப்புகள்‌ அல்லது சோதனைகளின்‌ முடிவுகளை ஒப்பிட 
விரும்பினால்‌ C.V குறிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்‌. 
எடுத்துக்காட்டாக,வெவ்வேறு மதிப்பெண்‌ வழிமுறைகளைக்‌ கொண்ட 
இரண்டு சோதனைகளின்‌ முடிவுகளை நீங்கள்‌ ஒப்பிடுகிறீர்கள்‌ என்றால்‌. 
மாதிரி A க்கு 12% CV மற்றும்‌ மாதிரி B க்கு 25%CV இருந்தால்‌,மாதிரி 
B க்கு௮தன்‌ மாறுபாட்டூடன்‌ ஒப்பிடும்‌ போது அதிக மாறுபாடு இருப்பதாக 
நீங்கள்‌ கூறுவீர்கள்‌. 

உதாரணமாக: 

ஒரே பகுதியில்‌ அமைந்துள்ள இரண்டு தொழிற்சாலைகளில்‌ சராசரி மாத 


ஊதியங்கள்‌ மற்றும்‌ நிலையான விலகல்‌ பின்வருமாறு: 


தொழிற்சாலை சராசரி திட்டவிளக்கம்‌ 
A 34.5 10 
B 28.5 9 


1. எந்ததொழிந்சாலை & அல்லது B மாதாந்திர ஊதியமாக 
பெரியதொகையை செலுத்துகிறது? 
2. எந்ததொழிற்சாலை A அல்லது B தனிப்பட்ட ஊதியத்தில்‌ அதிக 
மாறுபாட்டைக்‌ கொண்டுள்ளது? 
தீர்வு: 
கொடுக்கப்பட்ட 
nj=876;:Xx1=34.5;01=10 
n> = 1024;:Xx2=28.5;0,=9 
தொழிற்சாலை & செலுத்தும்‌ மொத்த ஊதியம்‌ - 34.5 % 876 - £30,222 
தொழிற்சாலை B செலுத்திய மொத்த ஊதியம - 28.5 X 1024 = ₹29,184 
எனவே தொழிற்சாலை A பெரிய தொகையை மாதஊதிய மாக 
செலுத்துகிறது 
தொழிற்சாலை A மற்றும்‌ B இன்‌ மாதஊதிய விநியோகத்தின்‌ 


மாறுபாட்டுக்கெழு 
மாறுபாட்டுக்கெழு(4) ௪ (௫) ௬100 = ௩% 100 = 28.99 
மாறுபாட்டுக்கெழு(2) - (௫) ௬100 = X100=31.55 


தொழிற்சாலை B தனிப்பட்ட ஊதியங்களில்‌ அதிகமாறுபாட்டைக்‌ 
கொண்டுள்ளது, ஏனெனில்‌ C.V தொழிற்சாலை B இன்‌ சி.வி. 
தொழிற்சாலை க. 


உதாரணமாக: 


68 


இரண்டு நகரங்களில்‌ ஐந்துஆண்டுகளில்‌ காரின்‌ 
விலைகீழேகொடுக்கப்பட்டுள்ளது: 
நகரத்தில்‌ விலை.& நகரத்தில்‌ விலைB 
20,00000 10,00000 
22,00000 20,00000 
19,00000 18,00000 
23,00000 12,00000 
16,00000 15,00000 
எந்தநகரத்தில்‌ அதிகநிலையானவிலைகள்‌ உள்ளன?. 
தீர்வு: 
நகரம்‌ A நகரம்‌ B 
Price X | Deviation | dx Price Y | Deviation dy. 
(in lakhs) |x =20 (in lakhs) |y=15 
dx dx 
20 0 0 10 -5 ந 
22 2 4 20 5 25 
19 -1 1 18 ட்‌ A 
23 3 9 12 -3 9 
16 -4 16 15 0 0 
xx=100 |xdx=0 |xdx=30 |xy=75 |xdy=0 |xdy’ =68 
நகரம்‌ A: ௬=2x/n =100/5=20 
Eon x—x)° _ [நக dx த 
2 = = 2.45 
மாறுபாட்டுக்கெழு(%) = )x 100 = == X 100 = 12.25% 
நகரம்‌ B:x=2x/n=75/5=15 
dy 68 
ன [9 7) - [a பு ச. அத்து 
மாறுபாட்டுக்கெழு(Y) = )x 100 == Xx 100 = 24.60% 


சிட்டி A ஐ விடசிட்டி $ ஐ விடநிலையானவிலைகள்‌ இருந்தன,ஏனெனில்‌ 


த 


ட்டி யு இல்மாறுபாட்டுக்கெழு குறைவாகஉள்ளது. 


உங்கள்‌ முன்னேற்றத்தைசரிபார்க்கவும்‌ 


5. சராசரிவிலக்ககெழு என்ன? 


69 


மையப்‌ போக்கு அளவைகள்‌ 


குறிப்பு 


Self-Instructional Material 


6. திட்டவிலக்கம்‌ என்றால்‌ என்ன? 


மையப்‌ போக்கு அளவைகள்‌ 


2.12 சுருக்கம்‌ 
குறிப்பு பி 


உ மேலே கொடுக்கப்பட்ட தரவுகளின்‌ தொகுப்பில்‌ பணிபுரியும்‌ போது, 
அந்த தொகுப்பில்‌ உள்ள அனைத்து மதிப்புகளையும்‌ நினைவில்‌ 
வைத்துக்‌ கொள்ள முடியாது. ஆனால்‌ எங்களுக்கு வழங்கப்பட்ட 
தரவின்‌ அனுமானம்‌ எங்களுக்குத்‌ தேவை. இந்த சிக்கல்‌ சராசரி 
சராசரி மற்றும்‌ பயன்முறையால்‌ தீர்க்கப்படுகிறது. . 

உ எண்கணித சராசரி 


மறைமுக முறை 


3 ய்‌ 


தது 1-1 
X பு னு 


தனித்தனி தொகுக்கப்பட்ட தரவு 
1) நேரடி முறை 


2) குறுகிய முறை 


தொடர்ச்சியான தொகுக்கப்பட்ட தரவு 


x 


॥ 
து, 


1) நேரடி முறை 


2) குறுக்கு வெட்டு முறை 


எடையுள்ள சராசரி சராசரி 


Self-Instructional Material 


9701 * nx 


ஒருங்கிணைந்த சராசரி X12 யவ ப மையப்‌ போக்கு அளவைகள்‌ 
வடிவியல்‌ சராசரி 
n 
2 logs 
G.M. = Antilog =— குறிப்பு 
ஹார்மோனிக்‌ சராசரி 
HM.=_— 
243 
1) தொகுக்கப்பட்ட தரவு ப 
H.M.=- 


2) தொகுக்கப்படாத தரவு அ 


உ சராசரி 
1) தொகுக்கப்படாத தரவு 
(+1) ஒற்றைப்படை என்றால்‌ வது சொல்‌ 
2 
Median = Mean( n” and (n+1)" terms if n is even 
2 A 
2) தொகுக்கப்பட்ட தரவு 


ர 
ம்‌ 


—m 
Median = [+ 2 XC 


ய முறை 
1) தொகுக்கப்படாத தரவு - 


பயன்முறையானது மற்ற எல்லாவற்றையும்‌ விட அடிக்கடி மீண்டும்‌ மீண்டும்‌ 
செய்யப்படும்‌ எண்‌ 


2) தொகுக்கப்பட்ட தரவு - 


Mode 2 (த x h 
2j 1 J 0 — Jz Self-Instructional Material 

QUARTILE 

1) தொகுக்கப்படாத தரவு 


71 


மையப்‌ போக்கு அளவைகள்‌ 


தக இப (டு மீர்‌ +1 இ! 
0, - | _ 4 1 | item, Q,= | ்‌்‌ 3 ்‌ | item and Q,=3 | A 8] ்‌ | item 
குறிப்பு 2) தொகுக்கப்பட்ட தரவு 

(N 

ட்ட 3(T)-m; 
Qh XG md =r XG 

A 23 
டெசில்ஸ்‌ 


மொத்த மதிப்பீடுகளின்‌ எண்ணிக்கையை 10 சம பாகங்களாக 
பிரிக்கும்‌ மதிப்புகள்‌ இவை. அவை டி 1, டி 2, டி 3,டி4,டி 5,டி6டி 
டி 8,டி 9 மற்றும்‌ டி 10. 
சதமானம்‌ 
சதவிகித மதிப்புகள்‌ விநியோகத்தை 100 பகுதிகளாக பிரிக்கின்றன, 
ஒவ்வொன்றும்‌ 1 சதவிகித வழக்குகளைக்‌ கொண்டுள்ளது. சதவீதம்‌ (PK) 
என்பது மொத்த கண்காணிப்பு எண்ணிக்கையில்‌ சரியாக &% வரை 


இருக்கும்‌ மாறியின்‌ மதிப்பு 


2.13 முக்கிய சொற்கள்‌ 


சராசரி, எண்கணித சராசரி, வடிவியல்‌ சராசரி, ஹார்மோனிக்‌ சராசரி, 


பயன்முறை, சராசரி, காலாண்டு, சதவீதம்‌, தசமங்கள்‌. 


2.14 உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்க பதில்கள்‌ 


1) மையப்‌ போக்கின்‌ பொதுவாகப்‌ பயன்படுத்தப்படும்‌ மூன்று 
நடவடிக்கைகள்‌ சராசரி, சராசரி மற்றும்‌ முறை. 
2) 


3) இது கண்டிப்பாக வரையறுக்கப்பட்டூுள்ளது 
இது அனைத்து பொருட்களையும்‌ அடிப்படையாகக்‌ கொண்டது 


4) அவதானிப்புகளின்‌ தொகுப்பின்‌ ஹார்மோனிக்‌ சராசரி என்பது 
கொடுக்கப்பட்ட மதிப்புகளின்‌ பரஸ்பர எண்கணித சராசரியின்‌ பரஸ்பர என 


வரையறுக்கப்படுகிறது. ஓ1, ஒ2... ..ஹ என்றால்‌ ॥ அவதானிப்புகள்‌ 


5) சராசரி என்பது மாறியின்‌ மதிப்பு, இது குழுவை இரண்டூ சம 
பாகங்களாக பிரிக்கிறது, ஒரு பகுதி அனைத்து மதிப்புகளையும்‌ 


Self-Instructional Material உள்ளடக்கியது, மற்றொன்று எல்லா மதிப்புகளையும்‌ சராசரியை விட 


குறைவாக உள்ளது. 


72 


6) ஒவ்வொரு வகுப்பினதும்‌ ஒட்டுமொத்த அதிர்வெண்‌ என்பது வகுப்பின்‌ 
அதிர்வெண்‌ மற்றும்‌ பரவலான வகுப்புகளின்‌ அதிர்வெண்களின்‌ 
கூட்டுத்தொகை ஆகும்‌, அதாவது அதிர்வெண்களை அடுத்தடுத்து சேர்ப்பது, 
இதனால்‌ கடைசி ஒட்டுமொத்த அதிர்வெண்‌ மொத்த உருப்படிகளின்‌ 
எண்ணிக்கையை அளிக்கிறது. 

7 ்‌ | item, Q,= | ச இ item and Q,=3 | 


பி்‌ 
1 | item 


7) 


8) தசமங்கள்‌ 


2.15 கேள்விகள்‌ மற்றும்‌ ' பயிற்சி 


குறுகிய பதில்கள்‌ 

1. மையப்‌ போக்கின்‌ நடவடிக்கைகளால்‌ நீங்கள்‌ என்ன 
புரிந்துகொள்கிறீர்கள்‌? 

2. இரண்டு எடுத்துக்காட்டுகளைக்‌ கொடூங்கள்‌ (1) 6.K. மற்றும்‌ H.M 
மிகவும்‌ பொருத்தமான சராசரிகளாக இருக்கும்‌. 

3. சராசரி வரையறுக்கவும்‌. அதன்‌ நன்மைகள்‌ மற்றும்‌ தீமைகள்‌ பற்றி 
சராசரியாக விவாதிக்கவும்‌. 

4. விடுதி மாணவர்களின்‌ மாதாந்திர செலவினங்களின்‌ பின்வரும்‌ தொடரின்‌ 
வடிவியல்‌ மற்றும்‌ இணக்கமான சராசரியைக்‌ கணக்கிடூங்கள்‌. 125, 130, 75, 
10, 45, 50,40,500,150. 


நீண்ட விடை கேள்விகள்‌ 


அதிர்வெண்‌ விநியோகத்தின்‌ சராசரி, குவார்டைல்‌, 7 வது டெசில்‌ மற்றும்‌ 
85 வது சதவிகிதத்தைக்‌ கண்டறியவும்‌ கீழே கொடுக்கப்பட்டூள்ளது: 


கணிதத்தில்‌ 0-10 | 10-20 | 50- | 30- | 40- 50-60 | 60-70 | 70 

குறிக்கவும 30 (40 | 50 க்கு 
மே 

மாணவர்களின்‌ 8 12 20 (32 (30 28 12 4 

எண்ணிக்கை 

2. பின்வரும்‌ தரவுகளிலிருந்து சராசரியைத்‌ தீர்மானித்தல்‌: 25, 20, 15, 45, 


18, 7, 10, 38, 12 


3. 100 மாணவர்கள்‌ கொண்ட ஒரு வகுப்பில்‌, 20 பேர்‌ தோல்வியுற்றனர்‌ 
மற்றும்‌ அவர்களின்‌ மதிப்பெண்கள்‌ சராசரி 5 ஆகும்‌. முழு வகுப்பினரும்‌ 
பெற்ற மொத்த மதிப்பெண்கள்‌ 562 ஆகும்‌. தேர்ச்சி பெற்றவர்களின்‌ சராசரி 


மதிப்பெண்களைக்‌ கண்டறியவும்‌. 


4. பின்வரும்‌ அதிர்வெண்‌ விநியோகத்திற்கு 153 ஐக்‌ கண்டறியவும்‌ 


73 


மையப்‌ போக்கு அளவைகள்‌ 


குறிப்பு 


Self-Instructional Material 


மையப்‌ போக்கு அளவைகள்‌ 


குறிப்பு 


Self-Instructional Material 


வகுப்பு இடைவெளி | 0-10 | 10-20 | 20-30 | 30-40 | 40-50 | 50-60 | 60-70 


அதிர்வெண்‌ 5 ர்‌ 12 16 10 8 4 


5. பின்வரும்‌ தரவின்‌ பயன்முறையைக்‌ கண்டறியவும்‌ 


வகுப்பு 10-20 20-30 30 - 40 | 40 - 50 | 50 - 60 
அதிர்வெண்‌ 4 3 2 l > 


2.16 மேலும்‌ படிக்க 
1. Levin, Richard I. and David S. Rubin: Statistics for Management, 
PrenticeHall, New Delhi. 
2. Watsman Terry J. and Keith Parramor: Quantitative Methods in 
Financelnternational, Thompson Business Press, London. 
3. Hooda, R. P.: Statistics for Business and Economics, Macmillan, 
New Delhi. 
4. Hein, L. W. Quantitative Approach to Managerial Decisions, 
Prentice Hall, NJ. 


74 


அலகு - 3நிகழ்தகவு 


அமைப்பு 

3.1 அறிமுகம்‌ 

3.3 நோக்கங்கள்‌ 

3.3 முக்கிய விதிமுறைகள்‌ 

3.4 நிகழ்தகவு வகைகள்‌ 

3.5 நிகழ்தகவின்‌ அடிப்படை உறவுகள்‌ 

3.6 நிகழ்தகவு கூட்டல்‌ தேற்றம்‌ 

3.7 நிகழ்தகவின்‌ பெருக்கல்‌ தேற்றம்‌ 

3.8 நிபந்தனை நிகழ்தகவு 

3.8.1 கூட்டல்‌ மற்றும்‌ பெருக்கல்‌ தேற்றத்தின்‌ ஒருங்கிணைந்த பயன்பாடு 
3.9 பேயெஸின்‌ தேற்றம்‌ மற்றும்‌ அதன்‌ பயன்பாடு 
3.10 சுருக்கம்‌ 

3.11 முக்கிய சொற்கள்‌ 

3.12 உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்க பதில்‌ 
3.13 கேள்விகள்‌ மற்றும்‌ உடற்பயிற்சி 


3.14 மேலும்‌ வாசிப்புகள்‌ 


3.0 அறிமுகம்‌ 


நமது அன்றாட வாழ்க்கையில்‌ “நிகழ்தகவு” அல்லது “வாய்ப்பு” என்பது 
பொதுவாகப்‌ பயன்படுத்தப்படும்‌ சொல்‌. சில நேரங்களில்‌, “அநேகமாக நாளை மழை 
பெய்யக்கூடும்‌” , “ஒருவேளை திரு. எக்ஸ்‌ இன்று தனது வகுப்பை எடுக்க 
வரலாம்‌” , “ஒருவேளை நீங்கள்‌ சொல்வது சரிதான்‌” என்று சொல்வோம்‌. இந்த 
விதிமுறைகள்‌, சாத்தியம்‌ மற்றும்‌ நிகழ்தகவு அனைத்தும்‌ ஒரே பொருளை 
வெளிப்படுத்துகின்றன. ஆனால்‌ புள்ளிவிவரங்களில்‌ நிகழ்தகவு லேமனின்‌ 
பார்வையில்‌ போலல்லாமல்‌ சில சிறப்பு அர்த்தங்களைக்‌ கொண்டுள்ளது. 

நிகழ்தகவு கோட்பாடு 17 ஆம்‌ நூற்றாண்டில்‌ உருவாக்கப்பட்டது. இது 
விளையாட்டுகளிலிருந்து தோன்றியது, நாணயங்களைத்‌ தூக்கி எறிவது, ஒரு பகடை 
வீசுவது, ஒரு பொதியிலிருந்து ஒரு அட்டையை வரைவது. 1954 ஆம்‌ ஆண்டில்‌ 
அன்டோயின்‌ கோர்ன்பாண்ட்‌ இந்த பகுதிக்கு ஒரு துவக்கத்தையும்‌ ஆர்வத்தையும்‌ 


எடுத்துக்‌ கொண்டார்‌. 


அவருக்குப்‌ பிறகு புள்ளிவிவரங்களில்‌ பல ஆசிரியர்கள்‌ முன்னாள்‌ கொடுத்த 
கருத்தை மறுவடிவமைக்க முயன்றனர்‌. "நிகழ்தகவு" என்பது புள்ளிவிவரங்களின்‌ 
அடிப்படை கருவிகளில்‌ ஒன்றாகும்‌. சில நேரங்களில்‌ புள்ளிவிவர பகுப்பாய்வு 
நிகழ்தகவு தேற்றம்‌ இல்லாமல்‌ முடங்கிப்போகிறது. "கொடுக்கப்பட்ட நிகழ்வின்‌ 


75 


நிகழ்தகவு 


குறிப்பு 


Self-Instructional Material 


நிகழ்தகவு 


குறிப்பு 


Self-Instructional Material 


நிகழ்தகவு, இதுபோன்ற நிகழ்வுகளின்‌ மத்தியில்‌ நிகழ்வின்‌ எதிர்பார்ப்பு அதிர்வெண்‌ 


என வரையறுக்கப்படுகிறது." (காரெட்‌). 


நிகழ்தகவு கோட்பாடு பூஜ்ஜியத்திற்கும்‌ ஒன்றுக்கும்‌ இடையிலான அளவு 
நடவடிக்கைகளின்‌ அடிப்படையில்‌ ஒரு சீரற்ற பரிசோதனையின்‌ விளைவாக 
வெவ்வேறு நிகழ்வுகள்‌ நிகழும்‌ சாத்தியம்‌ குறித்த ஒரு யோசனையைப்‌ 
பெறுவதற்கான வழிமுறையை வழங்குகிறது. சாத்தியமற்ற நிகழ்விற்கு நிகழ்தகவு 
பூஜ்ஜியமாகவும்‌, நிகழும்‌ நிகழ்விற்கு ஒன்று. 


3.2 நோக்கங்கள்‌ 


மாணவர்கள்‌ புரிந்து கொள்ள முடியும்‌ 
உ. நிகழ்தகவில்‌ முக்கியமான சொற்கள்‌ 
உ. நிபந்தனை நிகழ்தகவு, கூட்டல்‌ தேற்றம்‌ மற்றும்‌ பெருக்கல்‌ தேற்றத்தின்‌ 
கருத்து. 
உ. பேயின்‌ தேற்றம்‌ மற்றும்‌ அதன்‌ பயன்பாடுகள்‌. 


3.3 முக்கிய விதிமுறைகள்‌ 


1. நிகழ்தகவு அல்லது வாய்ப்பு 

நிகழ்தகவு அல்லது வாய்ப்பு என்பது அன்றாட வாழ்க்கையில்‌ 
பயன்படுத்தப்படும்‌ ஒரு பொதுவான சொல்‌. உதாரணமாக, ' இன்று மழை 
பெய்யக்கூடும்‌' என்று பொதுவாகக்‌ கூறுகிறோம்‌. இந்த அறிக்கை ஒரு 
குறிப்பிட்ட நிச்சயமற்ற தன்மையைக்‌ கொண்டுள்ளது. நிகழ்தகவு என்பது ஒரு 
குறிப்பிட்ட நிகழ்வு நிகழும்‌ வாய்ப்பின்‌ அளவு அளவீடு ஆகும்‌. 
2. பரிசோதனை 
ஒரு சோதனை என்பது நன்கு வரையறுக்கப்பட்ட விளைவுகளைத்‌ தரக்கூடிய 
ஒரு செயல்பாடாகும்‌ 
3. சீரற்ற பரிசோதனை 
ஒரு பரிசோதனையின்‌ சாத்தியமான அனைத்து விளைவுகளும்‌ தெரிந்தாலும்‌, 
சரியான வெளியீட்டை முன்கூட்டியே கணிக்க முடியாது என்றால்‌, அந்த 
சோதனை ஒரு சீரற்ற சோதனை என்று அழைக்கப்படுகிறது. 
எடுத்துக்காட்டு : நியாயமான நாணயத்தைத்‌ தாக்கி எறிதல்‌: நாம்‌ ஒரு 
நாணயத்தைத்‌ சுண்டு ம்‌ போது, இதன்‌ விளைவாக தலை (எச்‌) அல்லது வால்‌ 


(டி) இருக்கும்‌ 


4. சோதனை: 
ஒரு சீரற்ற பரிசோதனையின்‌ எந்தவொரு குறிப்பிட்ட செயல்திறனும்‌ 
சோதனை என்று அழைக்கப்படுகிறது 

76 


எடுத்துக்காட்டு: 4 நாணயங்களைத்‌ சுண்டுதல்‌, ஒரு பகடை உருட்டல்‌, ஒரு 
பையில்‌ இருந்து பந்தை எடுப்பது 
இதில்‌ 10 பந்துகள்‌ உள்ளன, அவற்றில்‌ 4 சிவப்பு மற்றும்‌ 6 நீலம்‌. 
5. நிகழ்வு கூறுவெளியின்‌ எந்த துணைக்குழுவும்‌ ஒரு நிகழ்வு. நிகழ்வுகள்‌ 
பொதுவாக த, £, 6, D போன்ற பெரிய எழுத்துக்களால்‌ குறிக்கப்படுகின்றன. 
எடுத்துக்காட்டுகள்‌: 
ஒரு நாணயம்‌ சுண்டும்‌ போது, தலை அல்லது வால்‌ கிடைப்பதன்‌ விளைவு ஒரு 
நிகழ்வு 
நிகழ்வுகளின்‌ வகைகள்‌: 
எளிய நிகழ்வுகள்‌: எளிய நிகழ்வுகளின்‌ விஷயத்தில்‌, ஒற்றை நிகழ்வுகள்‌ நிகழும்‌ 
நிகழ்தகவை எடுத்துக்கொள்கிறோம்‌. 
எடுத்துக்காட்டுகள்‌: ஒரு நாணயம்‌ சுண்டும்‌ போது தலை (எச்‌) பெறுவதற்கான 
நிகழ்தகவு 
கூட்டு நிகழ்வுகள்‌: 
கூட்டு நிகழ்வுகளின்‌ விஷயத்தில்‌ இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட 
நிகழ்வுகளின்‌ கூட்டு நிகழ்வின்‌ நிகழ்தகவை எடுத்துக்கொள்கிறோம்‌ 
எடுத்துக்காட்டுகள்‌: இரண்டு நாணயங்கள்‌ சுண்டும்‌ போது, முதல்‌ சுண்டுதலில்‌ ஒரு 
தலை (11) பெறுவதற்கும்‌ இரண்டாவது சுண்டுதலில்‌ ஒரு வால்‌ (1) பெறுவதற்கும்‌ 
நிகழ்தகவு 


6. கூறுவெளி 

கூறுவெளி என்பது ஒரு பரிசோதனையின்‌ அனைத்து விளைவுகளின்‌ 
தொகுப்பாகும்‌. இது 5 என்று குறிக்கப்படுகிறது. 

எடுத்துக்காட்டுகள்‌: ஒரு நாணயம்‌ சுண்டும்போது, 5 - 1H, 1) எங்கே HH = தலை 
மற்றும்‌ | க வால்‌ 

7. ஓன்றையொன்று விலக்கும்‌ நிகழ்வுகள்‌: 

இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட நிகழ்வுகளில்‌, ஒன்று நிகழ்வது மற்றொன்றின்‌ 
நிகழ்வைத்‌ தவிர்த்துவிட்டால்‌, ஒன்றையொன்று விலக்கும்‌ நிகழ்ச்சிகள்‌ என்று 
கூறப்படுகிறது 

எடுத்துக்காட்டு: ஒரு நாணயம்‌ சுண்டும்‌ போது, தலை அல்லது வால்‌ பெறுகிறோம்‌. 
தலை மற்றும்‌ வால்‌ ஒரே நேரத்தில்‌ வர முடியாது. எனவே தலை மற்றும்‌ வால்‌ 
நிகழ்வது ஒன்றையொன்று விலக்கும்‌ நிகழ்வுகள்‌. 


8. சரிசமவாய்ப்புள்ள நிகழ்வுகள்‌: 


77 


நிகழ்தகவு 


குறிப்பு 


Self-Instructional Material 


நிகழ்தகவு 


குறிப்பு 


Self-Instructional Material 


ஒரு குறிப்பிட்ட நிகழ்வுக்கு மற்றவற்றை விட முன்னுரிமை அளிக்கப்படாதபோது, 
அது சமமாக நிகழக்கூடிய நிகழ்வுகள்‌ என்று கூறப்படுகிறது 

எடுத்துக்காட்டு: ஒரு நாணயம்‌ தூக்கி எறியப்படும்போது, தலை (H) அல்லது வால்‌(1) 
சமமாக ஏற்பட வாய்ப்புள்ளது 

9. சார்பற்ற நிகழ்வுகள்‌ 

ஒரு நிகழ்வின்‌ நிகழ்வு அல்லது நிகழாத நிகழ்வு பிற நிகழ்வின்‌ நிகழ்வு அல்லது 
நிகழாததை பாதிக்காத போது. அது சார்பற்ற நிகழ்வு என்று கூறப்படுகிறது 
எடுத்துக்காட்டு: நான்‌. ஒரு நாணயம்‌ இரண்டு முறை சுண்டும்‌ போது, முதல்‌ 
சுண்டுதல்‌ வால்‌ (டி) பெறும்‌ நிகழ்வும்‌, இரண்டாவது சுண்டுதல்‌ வால்‌ (டி) பெறும்‌ 
நிகழ்வும்‌ சார்பற்ற நிகழ்வுகளாகும்‌. ஏனென்றால்‌, எந்த சுண்டுதலும்‌ வால்‌ (டி) 
பெறுவது மற்ற சுண்டுதல்‌ வால்‌ (டி) பெறுவதை பாதிக்காது. 

10. பூரணமான நிகழ்வுகள்‌: 

பூரணமான நிகழ்வு என்பது ஒரு பரிசோதனையின்‌ சாத்தியமான அனைத்து 
விளைவுகளின்‌ மொத்த எண்ணிக்கை. 

எடுத்துக்காட்டு: ஒரு நாணயம்‌ சுண்டும்‌ போது, நமக்கு தலை அல்லது வால்‌ 
கிடைக்கிறது. இது 2 பூரணமான நிகழ்வுகள்‌ 

11. சாதகமானநிகழ்வுகள்‌: 

ஒரு சோதனையில்‌ ஒரு நிகழ்வை நடத்துவதற்கு அவசியமான முடிவுகள்‌ சாதகமான 
நிகழ்வுகள்‌ என்று அழைக்கப்படுகின்றன. 

எடுத்துக்காட்டுகள்‌: இரண்டு பகடைகள்‌ வீசப்பட்டால்‌ ஒரு தொகை 5 ஐப்‌ 
பெறுவதற்கான சாதகமான நிகழ்வுகளின்‌ எண்ணிக்கை நான்கு, அதாவது, (1, 4), (2, 
3), 2, 2) மற்றும்‌ (4, 1). 


3.3 நிகழ்தகவு வகைகள்‌ 


1. கணித நிகழ்தகவு 
இந்த அணுகுமுறையின்படி, நிகழ்தகவு என்பது சாதகமான நிகழ்வுகளின்‌ மொத்த 
எண்ணிக்கையின்‌ சரிசமவாய்ப்புள்ள விகிதமாகும்‌. ஒரு நாணயத்தைத்‌ தூக்கி 
எறிவதில்‌ நாணயம்‌ கீழே வருவதற்கான நிகழ்தகவு 1, தலை மேலே வருவது 12 
மற்றும்‌ வால்‌ மேலே வருவது %.மூன்றாவது நிகழ்வு இல்லாததால்‌ ஒரு நிகழ்வின்‌ 
நிகழ்தகவு '0' (வெற்றி), மற்ற நிகழ்வு '0' (தோல்வி. 
ஓ 5 (சாதகமான நிகழ்வுகளின்‌ எண்ணிக்கை) / (சரிசமவாய்ப்புள்ள 
நிகழ்வுகளின்‌ மொத்த எண்ணிக்கை) 
ஒரு நிகழ்வு 8 வழிகளில்‌ நிகழலாம்‌ மற்றும்‌ ' வழிகளில்‌ நிகழத்‌ 
தவறிவிட்டால்‌, இவை சமமாக நிகழக்கூடும்‌ என்றால்‌, நிகழ்வின்‌ நிகழ்தகவு, ௮ / 


94௦ பி என்பது ஓ ஆல்‌ குறிக்கப்படுகிறது 


78 


இத்தகைய நிகழ்தகவுகள்‌ ஒற்றையாட்சி அல்லது தத்துவார்த்த அல்லது கணித 


நிகழ்தகவு 
நிகழ்தகவு என அழைக்கப்படுகின்றன. 
ஓ என்பது நிகழ்வின்‌ நிகழ்தகவு மற்றும்‌ 0 என்பது நடக்காத நிகழ்தகவு ஆகும்‌. 
[ b 
ன்‌ தா 
குறிப்பு 
மாம்‌ 
Hence p+q து 


Therefore p+q = 1 


நிகழ்தகவுகளை 12 அல்லது 0.5 அல்லது 50% எனக்‌ கூறலாம்‌ அல்லது விகிதம்‌, 
பின்னம்‌ அல்லது சதவீதம்‌ எனவும்‌ கூறலாம்‌. எடுத்துக்காட்டு: ஒரு 
நாணயத்தைத்‌ சுண்டுதல்‌ 
குறைகள்‌ 
உ இந்த வரையறை வாய்ப்பு விளையாட்டுகளுக்கு மட்டுமே 
விளக்குகிறது, ஆனால்‌ வாய்ப்பு விளையாட்டுகளைத்‌ தவிர வேறு 
சிரமங்களில்‌ விளக்கவில்லை. 
உ சீரற்ற பரிசோதனையின்‌ முடிவுகள்‌ சரிசமவாய்ப்புள்ள நிகழ்ச்சிகள்‌ 
சாத்தியமில்லாத போது, இந்த முறையைப்‌ பயன்படுத்த முடியாது. 
நிகழ்வுகள்‌ ஒன்றையொன்று விலக்கும்‌ போது மட்டுமே கணித நிகழ்தகவு 
பொருந்தும்‌. 
2. நிகழ்தகவின்‌ ஒப்பீட்டு அதிர்வெண்கோட்பாடு 
இந்த அணுகுமுறையில்‌, ஒரு நிகழ்வின்‌ நிகழ்தகவு கடந்த கால அனுபவத்தின்‌ 
அடிப்படையில்‌ அல்லது கடந்த கால வெற்றியின்‌ ஒப்பீட்டு அதிர்வெண்‌ 
அடிப்படையில்‌ தீர்மானிக்கப்படுகிறது. 
எடுத்துக்காட்டு: ஒரு இயந்திரம்‌ கடந்த காலத்தில்‌ 100 கட்டுரைகளைத்‌ 
தயாரித்தால்‌, 2 கட்டுரைகள்‌ குறைபாடுள்ளவை எனக்‌ கண்டறியப்பட்டது, 
பின்னர்‌ குறைபாடுள்ள கட்டுரைகளின்‌ நிகழ்தகவு 2/100 அல்லது 2% ஆகும்‌. 
கடந்த கால அனுபவத்தின்‌ அடிப்படையில்‌ பெறப்பட்ட ஒப்பீட்டு அதிர்வெண்‌ 
கணித நிகழ்தகவுக்கு மிக நெருக்கமாக வருவதைக்‌ காணலாம்‌ 
குறைகள்‌ 
° சோதனையின்‌ நிலைமைகள்‌ சோதனையின்‌ தொடர்ச்சியான 
எண்ணையில்‌ ஒரே மாதிரியாக இருக்காது. Self-Instructional Material 
OD ஒப்பீட்டு அதிர்வெண்‌ ௱ / ॥, எவ்வளவு பெரியதாக இருந்தாலும்‌ ஒரு 
தனித்துவமான மதிப்பை அடைய முடியாது. 


79 


நிகழ்தகவு 


குறிப்பு 


Self-Instructional Material 


ப்‌ வரையறுக்கப்பட்ட நிகழ்தகவு ஓ (4) ஒருபோதும்‌ நடைமுறையில்‌ பெற 
முடியாது. 14 ஐ போதுமானதாக மாற்றுவதன்‌ மூலம்‌ ஓ (4) இன்‌ நெருக்கமான 
மதிப்பீட்டில்‌ மட்டுமே முயற்சிக்க முடியும்‌ 

3. அகநிலை அணுகுமுறை: 

அகநிலை அணுகுமுறை நிகழ்தகவு அகநிலை கோட்பாடு என்றும்‌ 
அழைக்கப்படுகிறது. ஒரு நிகழ்வின்‌ நிகழ்தகவு அந்த குறிப்பிட்ட நிகழ்வின்‌ மீதான 
ஒருவரின்‌ நம்பிக்கையின்‌ அளவீடாகக்‌ கருதப்படுகிறது 

இந்த கோட்பாடு பொதுவாக வணிக முடிவெடுப்பதில்‌ பயன்படுத்தப்படுகிறது. 
முடிவெடுப்பவரின்‌ ஆளுமையை இந்த முடிவு பிரதிபலிக்கிறது. அனுபவத்தில்‌ 
மதிப்பில்‌ வேறுபாடுகள்‌ இருப்பதால்‌ நபர்கள்‌ வெவ்வேறு நிகழ்தகவு பணிக்கு 
வரலாம்‌. முடிவெடுப்பவரின்‌ ஆளுமை இறுதி முடிவில்‌ பிரதிபலிக்கிறது. இந்த 
கோட்பாட்டின்‌ கீழ்‌ முடிவானது கிடைக்கக்கூடிய தரவுகளின்‌ அடிப்படையில்‌ 
எடுக்கப்படுகிறது மற்றும்‌ பிற காரணிகளின்‌ விளைவுகள்‌ இயற்கையாகவே 
அகநிலை சார்ந்ததாக இருக்கலாம்‌. 

எடுத்துக்காட்டு: இந்த ஆண்டு பி. காம்‌ தேர்வில்‌ ஒரு மாணவர்‌ முதலிடம்‌ பெறுவார்‌. 
ஒரு அகநிலை இந்த நிகழ்வுக்கு பூஜ்ஜியத்திற்கும்‌ ஒன்றுக்கும்‌ இடையில்‌ ஒரு 
நிலையை ஒதுக்குகிறது. 

4. நிகழ்தகவு அணுகுமுறை! 

நிகழ்தகவு கணக்கீடுகள்‌ கோட்பாடுகளை அடிப்படையாகக்‌ கொண்டவை. 
நிகழ்தகவு அணுகுமுறை என்பது நிகழ்தகவுக்கான கிளாசிக்கல்‌ மற்றும்‌ அனுபவ 
வரையறைகளின்‌ கருத்தை உள்ளடக்கியது 

இந்த அணுகுமுறை வரையறுக்கப்பட்ட கூறுவெளிகளைக்‌ கருதுகிறது மற்றும்‌ 
பின்வரும்‌ மூன்று கோட்பாடுகளை அடிப்படையாகக்‌ கொண்டது: 

) நிகழ்வின்‌ நிகழ்தகவு 0 முதல்‌ 1 வரை இருக்கும்‌. நிகழ்வு நடக்க முடியாவிட்டால்‌ 
அதன்‌ நிகழ்தகவு '0' ஆக இருக்கும்‌, அது நிகழ வேண்டிய கட்டாயத்தில்‌ இருந்தால்‌ 
அதன்‌ நிகழ்தகவு '1' ஆகும்‌. 

1) முழு கூறுவெளி இடத்தின்‌ நிகழ்தகவு 1, அதாவது ஓ (5) - 1. 

ந) A மற்றும்‌ 8 ஆகியவை ஒன்றையொன்று விலக்கும்‌ நிகழ்வுகளாக இருந்தால்‌, A 
அல்லது 8 நிகழும்‌ நிகழ்தகவு ஓ (AUB) = p (A) + p (8) 

ம) A மற்றும்‌ 3 நிகழ்வுகள்‌ ஒன்றாக நிகழ்கின்றன என்றால்‌, 4A குறுக்குவெட்டு B 


இன்‌ நிகழ்தகவு நிகழ்தகவு. (A 8) - ஓ (A) . p(B) ஆல்‌ குறிக்கப்படும்‌ 


3.4 நிகழ்தகவின்‌ அடிப்படை உறவுகள்‌ 


அனைத்து மாதிரி புள்ளி நிகழ்தகவுகளையும்‌ அறியாமல்‌ ஒரு நிகழ்வின்‌ 


நிகழ்தகவைக்‌ கணக்கிட சில அடிப்படை நிகழ்தகவு உறவுகள்‌ உள்ளன. 


80 


ஒரு நிகழ்வின்‌ நிரப்புதல்‌: எந்தவொரு க 
இன்‌ நிரப்புதலும்‌ சமமானது (& அல்ல), 
அதாவது, & நிகழாத நிகழ்வு.நிகழ்வு & 
மற்றும்‌ அதன்‌ நிரப்புதல்‌ (& அல்ல) 


பரஸ்பரம்‌ மற்றும்‌ முழுமையானவை 


இரண்டு நிகழ்வுகளின்‌ ஒன்றியம்‌: & 
மற்றும்‌ B நிகழ்வுகளின்‌ ஒன்றியம்‌ என்பது 
A அல்லது B அல்லது இரண்டிலும்‌ உள்ள 
அனைத்து மாதிரி புள்ளிகளையும்‌ 


குறிக்கப்படுகிறது 


இரண்டு நிகழ்வுகளின்‌ குறுக்குவெட்டு: A 
மற்றும்‌ 8 நிகழ்வுகளின்‌ குறுக்குவெட்டு 
என்பது & மற்றும்‌ B இரண்டிலும்‌ உள்ள 
அனைத்து மாதிரி புள்ளிகளின்‌ 
தொகுப்பாகும்‌. இது கAி B ஆல்‌ 
குறிக்கப்படுகிறது 


1-8 


3.5 நிகழ்தகவின்கூட்டல்‌ தேற்றம்‌ 


௦ ஓன்றையொன்று விலக்கும்‌ 
நிகழ்வுகள்‌: பொதுவான எந்தவொரு 
கூறுகளும்‌ இல்லாவிட்டால்‌, இரண்டு 
தொகுப்புகள்‌ ஒன்றையொன்று விலக்கும்‌ 
(ஒத்திசைவு என்றும்‌ 
அழைக்கப்படுகின்றன); அவை ஒன்றாக 
உலகளாவிய தொகுப்பைக்‌ கொண்டிருக்க 


வேண்டியதில்லை. 


ஒரு சீரற்ற பரிசோதனையில்‌ நிகழ்வின்‌ நிகழ்தகவு மற்றும்‌ ஒரு 


பரிசோதனையின்‌ விளைவுகளின்‌ செயல்பாடாக நிகழ்தகவு இருப்பதை ரஷ்ய 


கணிதவியலாளர்‌ ஏ.என்‌. கோல்மோகோரோவ்‌ கவனித்தார்‌. ஒரு 


தனித்துவமான கூறுவெளி தொடர்புடைய ஒரு நிகழ்வின்‌ (A) நிகழ்தகவு £ (A) 


என்பது நிகழ்தகவின்‌ அச்சு அணுகுமுறையில்‌ விவாதிக்கப்பட்டபடி A இல்‌ 


உள்ள கூறு புள்ளிகளுக்கு 
கூட்டுத்தொகையாகும்‌ 


ஒதுக்கப்பட்ட நிகழ்தகவுகளின்‌ 


1. ஓன்றையொன்று விலக்கும்‌ நிகழ்வுகளுக்கானகூட்டல்‌ தேற்றம்‌ 


அறிக்கை: A மற்றும்‌ 8 இரண்டு ஒன்றையொன்று விலக்கும்‌ நிகழ்வுகளாக 


இருந்தால்‌, A அல்லது 8B நிகழும்‌ நிகழ்தகவு A மற்றும்‌ 8 இன்‌ தனிப்பட்ட 


நிகழ்தகவுகளின்‌ கூட்டுத்தொகையாகும்‌ 
81 


நிகழ்தகவு 


குறிப்பு 


Self-Instructional Material 


நிகழ்தகவு 


குறிப்பு 


Self-Instructional Material 


P(AU ந) = P(AorB)= P(A) + P(E) 
ஆதாரம்‌: N என்பது ஒரு சோதனையின்‌ பூரணமான நிகழ்வு மற்றும்‌ 
சரிசமவாய்ப்புள்ள நிகழ்வுகளாக இருக்கட்டும்‌. 1 மற்றும்‌ 2 ஆகியவை 


முறையே A மற்றும்‌ B நிகழ்வுகள்‌ நடப்பதற்கு சாதகமான நிகழ்வுகளின்‌ 
எண்ணிக்கையாக இருக்கட்டும்‌. பிறகு 


_ nla) _ my 
P(A) = n{s) நூ 
மற்றும்‌ 

ட ட 
P(E) = n{s) NN 


A மற்றும்‌ 8 நிகழ்வுகள்‌ஓன்றையொன்று விலக்கும்‌ நிகழ்வுகளாக இருப்பதால்‌, 
A அல்லது 8 க்கு சாதகமான மொத்த நிகழ்வுகளின்‌ எண்ணிக்கை அதாவது ॥ 
(AUB) = m1 + M2, பின்னர்‌ 

n(AUB) n(AUB) mj+t+m, my 


பவ ணன N N N 


Mm, 
+= P(A) +P(B) 


எடுத்துக்காட்டு]: 

52 அட்டைகளின்‌ தொகுப்பிலிருந்து ஒரு அட்டை சீரற்ற முறையில்‌ 
வரையப்படுகிறது. வரையப்பட்ட அட்டை ஒரு கிளப்‌ அல்லது வைரத்தின்‌ சீட்டு 
என்று நிகழ்தகவைக்‌ கண்டறியவும்‌. 
தீர்வு: 

A: கிளப்பின்‌ அட்டையை வரைவதற்கான நிகழ்வு மற்றும்‌ 


B: வைரத்தின்‌ சீட்டு வரைவதற்கான நிகழ்வு 


13 

P(A)=— 

கிளப்பின்‌ அட்டையை வரைவதற்கான நிகழ்தகவு ப 
1 
202) -- 
= 


வைரத்தின்‌ சீட்டு வரைவதற்கான நிகழ்தகவு 
நிகழ்வுகள்‌ பரஸ்பரம்‌ இருப்பதால்‌, வரையப்பட்ட அட்டை ஒரு கிளப்‌ 


அல்லது வைரத்தின்‌ சீட்டு என நிகழ்தகவு 
13 1 14 7 


P(AU B) =P(A)+P(B)=—+—=—=— 
2. ஓன்றையொன்று விலக்கும்‌ நிகழ்வு அல்லாத கூட்டல்‌ தேற்றம்‌ 
நிகழ்வுகள்‌ ஓன்றையொன்று விலக்கும்‌ நிகழ்வு இல்லாத போது மேலே 
விவாதிக்கப்பட்ட கூட்டல்‌ தேற்றம்‌ பொருந்தாது. எடுத்துக்காட்டாக, 52 
கார்டுகளின்‌ தொகுப்பிலிருந்து ஒரு அட்டை சீரற்ற முறையில்‌ வரையப்பட்டால்‌, 
ஒரு இஸ்பேட்‌ அல்லது கிங்‌ கார்டின்‌ நிகழ்தகவுகளைச்‌ சேர்ப்பதன்‌ மூலம்‌ அதைக்‌ 
கணக்கிட முடியாது. ஏனென்றால்‌ நிகழ்வுகள்‌ ஓன்றையொன்று விலக்கும்‌ 


நிகழ்வு இல்லை, ஏனெனில்‌ ஒரு அட்டை ஒரு இஸ்பேட்‌ மற்றும்‌ ஒரு ராஜா. 
82 


இவ்வாறு, நிகழ்வுகள்‌ ஒன்றையொன்று விலக்கும்‌ நிகழ்வு இல்லை; எனவே, 
கூட்டல்‌ தேற்றம்‌ இவ்வாறு மாற்றப்பட்டுள்ளது: 

அறிக்கை: A மற்றும்‌ 8 ஆகியவை ஓன்றையொன்று விலக்கும்‌ நிகழ்வுகள்‌ 
இல்லையென்றால்‌,நிகழ்வின்‌ நிகழ்தகவு A அல்லது 8 அல்லது இரண்டும்‌ நிகழும்‌ 
நிகழ்தகவு சமம்‌ அந்த நிகழ்வின்‌ நிகழ்தகவுக்கு A நிகழ்கிறது, கூட்டல்‌ நிகழ்வு 8 
நிகழும்‌ நிகழ்தகவு கழித்தல்‌ A மற்றும்‌ 8 இரண்டிற்கும்‌ பொதுவான நிகழ்வுகளின்‌ 
நிகழ்தகவு . வேறுவிதமாகக்‌ கூறினால்‌, அவற்றில்‌ குறைந்தபட்சம்‌ ஒன்று நிகழும்‌ 
நிகழ்தகவு வழங்கப்படுகிறது 

P(AU B) =P(AorB) = P(A) +P(B)— P(ANB) 

ஆதாரம்‌: ஒரு சீரற்ற சோதனை N கூறுபுள்ளிகளுடன்‌ ஒரு மாதிரி கூறுவெளி 5 இல்‌ 
விளைகிறது என்று வைத்துக்கொள்வோம்‌ (பூரணமான நிகழ்வுவழக்குகளின்‌| 
எண்ணிக்கை). பின்னர்‌ வரையறை மூலம்‌ 

n(AUB) n(AUB) 


P(AUB) = த 


॥ (AUB) என்பது நிகழ்வுக்கு (Aப8) சாதகமான நிகழ்வுகளின்‌ எண்ணிக்கை (கூறு 
புள்ளிகள்‌) 


மேலே உள்ள வரைபடத்திலிருந்து, நமக்குக்‌ கிடைக்கும்‌ 
n(A)— n(AnNB)|+n(AnNB)+[(n(B)—n(ANB 
உல _ 1௫ ( )]+n( ) + [n(B) — n( )] 
N 
_ n(A) +n(B)— n(ANB) 
N 
_n(A) i n(B) n(ANB) 
N N N 
= P(A) + P(B) — P(AnN B) 
எடுத்துக்காட்டு2 
52 அட்டைகளின்‌ தொகுப்பிலிருந்து ஒரு அட்டை சீரற்ற முறையில்‌ 
வரையப்படுகிறது. வரையப்பட்ட அட்டை ஒரு இஸ்பேட்‌ அல்லது ராஜா 
என்பதற்கான நிகழ்தகவைக்‌ கண்டறியவும்‌. 
தீர்வு: 


83 


நிகழ்தகவு 


குறிப்பு 


Self-Instructional Material 


நிகழ்தகவு 


குறிப்பு 


Self-Instructional Material 


A: இஸ்பேட்‌ அட்டை வரைவதற்கான நிகழ்வு மற்றும்‌ 


B: ராஜாவின்‌ அட்டை வரைவதற்கான நிகழ்வு 


(2-5 

இஸ்பேட்‌ அட்டை வரைவதற்கான நிகழ்தகவு ணு 
—- 

௨-4 


ராஜாவின்‌ அட்டை வரைவதற்கான நிகழ்தகவு 


ராஜாவின்‌ அட்டைகளில்‌ ஒன்று ஸ்பேட்‌ அட்டை என்பதால்‌, இந்த நிகழ்வுகள்‌ 


ஓன்றையொன்று விலக்கும்‌ நிகழ்வுகள்‌ இல்லை. ஸ்பேட்‌ அட்டையின்‌ ராஜாவை 
வரைவதற்கான நிகழ்தகவு 
P(ANB)=— 


எனவே, ஒரு ஸ்பேட்‌ அல்லது ராஜா அட்டை 5 நிகழ்தகவு 


1 16 4 
P(AU B) = P(A) +P(B) — P(ANB) = ரட்ட 52 13 


3.6 நிகழ்தகவின்பெருக்கல்தேற்றம்‌ 


பல சூழ்நிலைகளில்‌ இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட நிகழ்வுகள்‌ ஒரே நேரத்தில்‌ 
நிகழும்‌ நிகழ்தகவைக்‌ கண்டுபிடிக்க விரும்புகிறோம்‌. சில நேரங்களில்‌ ஒரு நிகழ்வு A 
நிகழ்ந்ததாகவும்‌, நிகழ்வு & பற்றிய தகவலைப்‌ பயன்படுத்தி , மற்றொரு நிகழ்வு B 
இன்‌ நிகழ்தகவைக்‌ கண்டறிய ப்படுகிறது. அத்தகைய நிகழ்தகவு நிபந்தனை 
நிகழ்தகவு என்று அழைக்கப்படுகிறது. 
ஒரு நிகழ்வின்‌ நிபந்தனை நிகழ்தகவு பற்றிய முக்கியமான கருத்தை இங்கு 
விவாதிப்போம்‌, இது நிகழ்தகவின்‌ பெருக்கல்‌ தேற்றத்தின்‌ கருத்தையும்‌, 
நிகழ்வுகளின்‌ சார்பற்றதையும்‌ புரிந்து கொள்ள உதவும்‌. 

1. சார்பற்ற நிகழ்வுகளுக்கானபெருக்கல்‌ தேற்றம்‌ 
அறிக்கை: 4 மற்றும்‌ 8 ஆகிய இரண்டு நிகழ்வுகள்‌ சுயாதீனமாக இருந்தால்‌, அவை 
இரண்டும்‌ நிகழும்‌ நிகழ்தகவு அவற்றின்‌ தனிப்பட்ட நிகழ்தகவுகளின்‌ பெருக்குத்‌ 
தொகைக்கு சமமாகும்‌. 
P (AB) = P (ANB) = A (A and B) = P(A). P(B) 
ஆதாரம்‌: A நிகழ்வு 1 சாதகமாக இருக்கும்‌ 1 வழிகளில்‌ நிகழலாம்‌ மற்றும்‌ £ 
நிகழ்வு&2 சாதகமாக இருக்கும்‌ 2 வழிகளில்‌ நிகழலாம்‌, நாம்‌ முதலில்‌ ஒவ்வொரு 
சாதகமான நிகழ்வையும்‌ இரண்டாவது வழக்கில்‌ ஒவ்வொரு சாதகமான 
நிகழ்வையும்‌ இணைக்கலாம்‌ . ஆக, சாதகமான வழக்குகளின்‌ மொத்த எண்ணிக்கை 
91% 82 ஆகும்‌. இதேபோல்‌, சாத்தியமான நிகழ்வுகளின்‌ மொத்த எண்ணிக்கை £1 % 
12 ஆகும்‌. வரையறையின்படி இரு சார்பற்ற நிகழ்வுகளும்‌ நிகழும்‌ நிகழ்தகவு 


P(ANB) = P(Aand B) = ன ட X= P(A)XP(B) 


84 


asP(A)= 2 & p(B)== 


§ ட்‌ நிகழ்தகவு 
இதேபோல்‌ நாம்‌ தேற்றத்தை மூன்று நிகழ்வுகளுக்கு நீட்டிக்க முடியும்‌ 
P (ANBNC) = P (A) . P (B/A) .P(C/A . B) 
குறிப்பு 
எடுத்துக்காட்டு3. 
52 அட்டைகளின்‌ தொகுப்பிலிருந்து, இரண்டு அட்டைகள்‌ ஒன்றன்‌ பின்‌ ஒன்றாக 
ஒன்றோடு ஒன்று மாற்றப்படும்‌. இரண்டு அட்டைகளும்‌ அரசர்கள்‌ என்பதற்கான 
நிகழ்தகவு என்ன? 
தீர்வு: 
ஒரு ராஜா P (A) = 4/52 வரைவதற்கான நிகழ்தகவு 
P (8) = 4/52 ஐ மாற்றிய பின்‌ மீண்டும்‌ ராஜாவை வரைவதற்கான நிகழ்தகவு 
இரண்டு நிகழ்வுகளும்‌ சார்பற்றவை என்பதால்‌, இரண்டு மன்னர்களை 
வரைவதற்கான நிகழ்தகவு: 
P(AandB)= P(ANB) = P(A)xPp(B)=—x—=— 
52 52 180 
2. சார்புடைய நிகழ்வுகளுக்கானநிகழ்தகவின்பெருக்கல்‌ தேற்றம்‌ 
அறிக்கை: 4 மற்றும்‌ 8 ஆகிய இரண்டு நிகழ்வுகள்‌ ஒரே நேரத்தில்‌ நிகழும்‌ நிகழ்தகவு 
பின்வருமாறு: 
P(An B) = P(A).P(BIA); P(A) #0 
P(BN A) = P(B).P(A[B); P(B) + 0 
P (8A) என்பது A நடந்தது என்ற நிபந்தனையின்‌ கீழ்‌ 8 நிகழும்‌ நிபந்தனை 
நிகழ்தகவு மற்றும்‌ ௪ (4 | 8) என்பது 8 நிகழ்ந்த நிபந்தனையின்‌ கீழ்‌ A நிகழும்‌ 
நிபந்தனை நிகழ்தகவு ஆகும்‌. 
சான்று: 
A மற்றும்‌ 8 கூறுவெளி 5 உடன்‌ தொடர்புடைய நிகழ்வுகள்‌ ஒரு சீரற்ற 
பரிசோதனையின்‌ பூரணமான எண்ணிக்கையிலான விளைவுகளுடன்‌ (கூறு 
புள்ளிகள்‌) N, அதாவது, ॥ (5) - N. பின்னர்‌ வரையறை மூலம்‌ 
P(AnB) = க Self-Instructional Material 


85 


நிகழ்தகவு 


குறிப்பு 


Self-Instructional Material 


நிபந்தனை நிகழ்வுக்கு 4 | 8 (அதாவது, 8 நிகழ்ந்த நிபந்தனையின்‌ கீழ்‌ & இன்‌ 
நிகழ்வு), சாதகமான முடிவுகள்‌ (கூறு புள்ளிகள்‌) B இன்‌ மாதிரி புள்ளிகளுக்கு 
வெளியே இருக்க வேண்டும்‌. 
n(AnB) 
P(A[B)=—— 
(AB) ==) 


n(BN A) 
PBA) =———— 
இதேபோல்‌, n(A) 


n(A) n(ANB) 
ம்‌ து n(S) வஸு. n(A) =P(A). P(B|A) 


n(B) (க) _ 
P(AN =X “னு - P(B).P(AIB) 


உதாரணமாக 

ஒரு பையில்‌ 5 வெள்ளை மற்றும்‌ 8 சிவப்பு பந்துகள்‌ உள்ளன. இரண்டு 
தொடர்ச்சியான நிகழ்வுகளில்‌ 3 பந்துகள்‌ எடுக்கப்பட்டன(௮) இரண்டாவது பந்து 
எடுக்கப்படுவதற்கு முன்பு பந்துகள்‌ மீண்டும்‌ வைக்கப்பட்டன மற்றும்‌ (ஆ) 
இரண்டாவது பந்து எடுக்கப்படுவதற்கு முன்பு பந்துகள்‌ மீண்டும்‌ 
வைக்கப்படவில்லை. ஒவ்வொரு நிகழ்விலும்‌ முதலில்‌ எடுக்கப்பட்டவை 3 
வெள்ளை மற்றும்‌ இரண்டாவது 3 சிவப்பு பந்துகளை கொடுக்கும்‌ நிகழ்தகவைக்‌ 
கண்டறியவும்‌. 

தீர்வு 

(அ) பந்துகள்‌ மீண்டும்‌ வைக்கப்பட்ட நிகழ்வு. 

பையில்‌ மொத்த பந்துகள்‌ - 8+ 5 =13 

மொத்தம்‌ 13 பந்துகள்‌ 3 பந்துகள்‌ “6; வழிகளில்‌ எடுக்கப்பட்டன 

5 வெள்ளை பந்துகளில்‌ 3 பந்துகள்‌ “65 வழிகளில்‌ எடுக்கப்பட்டன 


P(3W) - ன்‌ = 3 


3 வெள்ளை பந்துகளின்‌ நிகழ்தகவு = 
முதல்‌ பந்து எடுத்த பிறகு பந்துகள்‌ மீண்டும்‌ வைக்கப்படுவதால்‌, பையில்‌ 13 
பந்துகள்‌ உள்ளன 3 சிவப்பு பந்துகளை 8 சிவப்பு பந்துகளில்‌ “65 வழிகளில்‌ 
எடுக்கலாம்‌. 

p(3R)= == 
3 சிவப்பு பந்துகளின்‌ நிகழ்தகவு = Cs 
நிகழ்வுகள்‌ சார்பற்று இருப்பதால்‌, ந ல்‌ நிகழ்தகவு: 


Gy aD, 56 
P(3W and 3R) = P(3W) X P(3R)= 1. X me ™ 2m Ni 89 


௦) இரண்டாவது பந்து எடுப்பதற்கு முன்பு பந்துகளை மீண்டும்‌ வைக்காதபோது 


பையில்‌ மொத்த பந்துகள்‌ - 84+ 5-13 


86 


மொத்தம்‌ 13 பந்துகள்‌ 3 பந்துகள்‌ பூ வழிகளில்‌ எடுக்கப்பட்டன 
5 வெள்ளை பந்துகளில்‌ 3 பந்துகள்‌ “65 வழிகளில்‌ எடுக்கப்பட்டன 


p(w) - = 
3 வெள்ளை பந்துகளின்‌ நிகழ்தகவு = Cs 


முதல்‌ நிகழ்வுக்குப்‌ பிறகு, மீதமுள்ள பந்துகள்‌ 10, 10 பந்துகளில்‌ 3 பந்துகளை 10 சி 3 
வழிகளில்‌ வரையலாம்‌. 

8 பந்துகளில்‌ 3 சிவப்பு பந்துகளை 8 சி 3 வழிகளில்‌ எடுக்கலாம்‌ 

டி 

்‌ - 2 ்‌ 300 

3 சிவப்பு பந்துகளின்‌ நிகழ்தகவு = 
இரண்டு நிகழ்வுகளும்‌ சார்புற்று இருப்பதால்‌, தேவையான நிகழ்தகவு: 


P(3W and 3R) = P(3W)xP(3R3W)= அட ExT 
க ( W)= =e Cc, 143 15 429 


3.7 நிபந்தனை நிகழ்தகவு 


A நிகழ்வின்‌ நிகழ்வு மற்றும்‌ மற்றொரு 8 நிகழ்வின்‌ நிகழ்தகவைக்‌ கண்டறிய 
வேண்டியிருக்கும்‌ . இரண்டு நிகழ்வுகள்‌ & மற்றும்‌ 8 நிகழ்வு 8 நிகழ்ந்ததாக 
அறியப்பட்டால்‌ மட்டுமே A நிகழ்வு நிகழும்போது சார்ந்து இருப்பதாகக்‌ 
கூறப்படுகிறது, (அல்லது துணை மாறாய்‌). அத்தகைய நிகழ்வோடு 
இணைக்கப்பட்ட நிகழ்தகவு நிபந்தனை நிகழ்தகவு என அழைக்கப்படுகிறது, இது ௪ 
(A |B) ஆல்‌ குறிக்கப்படுகிறது எடுத்துக்காட்டாக அட்டைகளின்‌ தொகுப்பிலிருந்து 
எடுக்கும்போது இஸ்பேட்‌ ஏஸின்‌ நிகழ்தகவு கருப்பு பாக இருத்தல்‌ 

வரையறை 

A மற்றும்‌ 8 ஆகிய இரண்டு நிகழ்வுகள்‌ சார்ந்து இருந்தால்‌, அந்த நிகழ்வு A 
நிகழ்ந்தால்‌ 8 இன்‌ நிபந்தனை நிகழ்தகவு வரையறுக்கப்படுகிறது 


P(BIA) - ட்‌ 


020 
ஒரு முறை ஒரு டை எறியும்‌ சோதனை. இந்த சோதனையின்‌ மாதிரி இடம்‌ (1, 2, 3, 4, 
5 மற்றும்‌ 6] ஆகும்‌. 
£1: ஒரு சம எண்‌ மற்றும்‌ 
£2: 3௦ இன்‌ பெருக்கங்கள்‌ 
பின்னர்‌ £1: (2, 4, 6) மற்றும்‌ £2: (3, 6. 
எனவே, P (1) = 3/6 = 1/2 மற்றும்‌ £ (62) = 2/6 = 1/3 
£1 நிகழ்ந்ததாகக்‌ கொடுக்கப்படும்‌ போது [2 நிகழும்‌ நிகழ்தகவைக்‌ கண்டறியும்‌ 
பொருட்டு 
2 அல்லது 4 அல்லது 6 ஒற்றை பகடை வீசுதல்‌ 2 அல்லது 4 அல்லது 6 வந்துள்ளது. 
இவற்றில்‌ 6 மட்டுமே £2 க்கு சாதகமானது. 


87 


நிகழ்தகவு 


குறிப்பு 


Self-Instructional Material 


நிகழ்தகவு 


குறிப்பு 


Self-Instructional Material 


எனவே [£1 நிகழ்ந்ததாகக்‌ கொடுக்கப்படும்‌ போது £2 நிகழும்‌ நிகழ்தகவு 1/3 க்கு 
சமம்‌. 
£1 ஏற்பட்டபோது £2 இன்‌ இந்த நிகழ்தகவு இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது 
P(E2|E1). இங்கே நாம்‌ P (£2 | £1) = P (2) என்பதைக்‌ காணலாம்‌. 
நிகழ்வைக்‌ கருத்தில்‌ கொண்டு 
£3: 3 ஐ விட அதிகமான எண்‌ £3: (4,5,6) மற்றும்‌ P (E3) = 3/6 = 1/2 
2,4 மற்றும்‌ 6 இல்‌, 4 மற்றும்‌ 6 ஆகிய இரண்டு எண்கள்‌ £3 க்கு சாதகமானவை. 
எனவே, 3111) = 2/3. 
£1 மற்றும்‌ £2 வகைகளின்‌ நிகழ்வுகள்‌ சார்பற்று நிகழ்வுகள்‌ என்று 
அமைக்கப்படுகின்றன, ஏனெனில்‌ £1 இன்‌ நிகழ்வு அல்லது நிகழாதது £2 இன்‌ 
நிகழ்தகவு அல்லது நிகழாத நிகழ்தகவை பாதிக்காது. £1 800 £3 நிகழ்வுகள்‌ 
சார்பற்றுதாக இல்லை. 
3.7.1 கூட்டல்‌ மற்றும்‌ பெருக்கல்‌ தேற்றத்தின்‌ ஒருங்கிணைந்த பயன்பாடு 
நிகழ்தகவில்‌ கூட்டல்‌ மற்றும்‌ பெருக்கல்‌ கோட்பாடுகள்‌ இரண்டும்‌ ஒரே 
நேரத்தில்‌ பயன்படுத்தப்படுகின்றன. கூட்டல்‌ மற்றும்‌ பெருக்கல்‌ 
கோட்பாடுகளின்‌ ஒருங்கிணைந்த பயன்பாட்டை பின்வரும்‌ எடுத்துக்காட்டுகள்‌ 


விளக்குகின்றன. 
உதாரணமாக 


ஒரு பையில்‌ 5 வெள்ளை மற்றும்‌ 4 கருப்பு பந்துகள்‌ உள்ளன. இந்த பையில்‌ இருந்து 
ஒரு பந்து வரையப்பட்டு அது மாற்றப்பட்டு பின்னர்‌ ஒரு பந்தின்‌ இரண்டாவது 
சமநிலை செய்யப்படுகிறது. இரண்டு பந்துகள்‌ வெவ்வேறு வண்ணங்களைக்‌ 
கொண்டிருக்கும்‌ நிகழ்தகவு என்ன. 
தீர்வு: இரண்டு சாத்தியங்கள்‌ உள்ளன 
|) முதல்‌ பந்து வெள்ளை மற்றும்‌ வரையப்பட்ட இரண்டாவது பந்து கருப்பு. 
i) முதல்‌ பந்து கருப்பு மற்றும்‌ வரையப்பட்ட இரண்டாவது பந்து வெள்ளை. 
நிகழ்வுகள்‌ சார்பற்றுதாக இருப்பதால்‌, பெருக்கல்‌ தேற்றத்தைப்‌ பயன்படுத்துவதன்‌ 
மூலம்‌ 

i) முதல்‌ பந்து வெள்ளை மற்றும்‌ இரண்டாவது பந்து கருப்பு வரைவதற்கான 


5, 4_20 
நிகழ்தகவு-? 3 81 
ர) முதல்‌ பந்து கருப்பு மற்றும்‌ இரண்டாவது வெள்ளை பந்து 
4, 5_20 
வரைவதற்கான நிகழ்தகவு- 3 81 


இந்த நிகழ்தகவுகள்‌ ஒன்றையொன்று விலக்கும்‌ நிகழ்வு இருப்பதால்‌, கூட்டல்‌ 


தேற்றத்தைப்‌ பயன்படுத்துவதன்‌ மூலம்‌ 
88 


இரண்டு பந்துகள்‌ வெவ்வேறு வண்ணங்களைக்‌ கொண்டிருக்கும்‌ 


அயி அய ஆழி 
_— = ப 
#1 #1 வம்‌ 


நிகழ்தகவு- 


உங்கள்‌ முன்னேற்றத்தைசரிபார்க்கவும்‌ 


1. கூறுவெளி என்றால்‌ என்ன? 

2. நிகழ்வு என்றால்‌ என்ன? 

3. கூட்டல்‌ நிகழ்தகவு தேற்றத்திற்கான சூத்திரத்தை எழுதுக 
4. நிகழ்தகவு வகைகளைக்‌ குறிப்பிடுக 

5. பேயெஸின்‌' தேற்றம்‌ எவ்வாறு கணக்கிடப்படுகிறது 


3.8 பேயெஸின்‌ தேற்றம்‌ 


ஒரு சோதனையின்‌ இறுதி முடிவு பல்வேறு இடைநிலை நிலைகளில்‌ என்ன 
நடக்கிறது என்பதைப்‌ பொறுத்தது பல சூழ்நிலைகள்‌ உள்ளன. இந்த பிரச்சினை 
பேயஸால்‌ தீர்க்கப்படுகிறது ” 
P (A | B) மற்றும்‌? (8 | A) இடையே மிகப்‌ பெரிய வித்தியாசம்‌ உள்ளது 
பிற்கால வாழ்க்கையில்‌ ஏதேனும்‌ மரபணு நோயால்‌ பாதிக்கப்படக்கூடிய நபர்களை 
அடையாளம்‌ காண ஒரு புதிய சோதனை உருவாக்கப்பட்டுள்ளது என்று 
வைத்துக்கொள்வோம்‌. நிச்சயமாக, எந்த சோதனையும்‌ சரியானதல்ல; 
எதிர்மறையை சோதிக்கும்‌ குறைபாடுள்ள மரபணுவின்‌ சில கேரியர்கள்‌ மற்றும்‌ 
நேர்மறையை சோதிக்கும்‌ சில கேரியர்கள்‌ அல்லாதவை இருக்கும்‌. எனவே, 
எடுத்துக்காட்டாக, & நிகழ்வாக இருக்கட்டும்‌ நோயாளி ஒரு கேரியர்‌ , மற்றும்‌ 8 
நிகழ்வு சோதனை முடிவு நேர்மறையானது' . 
சோதனையை உருவாக்கும்‌ விஞ்ஞானிகள்‌ சோதனை முடிவு தவறானது, அதாவது £ 
(8 | A) மற்றும்‌ P (8B' | A) உடன்‌ நிகழ்தகவுகளில்‌ அக்கறை கொண்டுள்ளனர்‌. 
இருப்பினும்‌, பரிசோதனையை மேற்கொண்ட ஒரு நோயாளிக்கு வெவ்வேறு 
கவலைகள்‌ உள்ளன. 
நான்‌ நேர்மறையை பரிசோதித்தால்‌, எனக்கு நோய்‌ வருவதற்கான வாய்ப்பு என்ன? 
நான்‌ எதிர்மறையை சோதித்திருந்தால்‌, நான்‌ ஒரு கேரியர்‌ அல்ல என்பதில்‌ நான்‌ 
எப்படி உறுதியாக இருக்க முடியும்‌? வேறு வார்த்தைகளில்‌ கூறுவதானால்‌, £ (A | 8) 
மற்றும்‌ ௪ (A'| 87) 
இந்த நிபந்தனை நிகழ்தகவுகள்‌ பேயஸ்‌ தேற்றத்தால்‌ தொடர்புடையவை: 


A மற்றும்‌ 8 ஆகியவை பூஜ்ஜியமற்ற நிகழ்தகவு கொண்ட நிகழ்வுகளாக இருக்கட்டும்‌. 
P(E | A)-P(A) 


பிறகு P(A|B) = POD 


P(A |B) e P(B) = P (ANB) =P (B | A) e P (A), 


89 


நிகழ்தகவு 


குறிப்பு 


Self-Instructional Material 


நிகழ்தகவு 


குறிப்பு 


Self-Instructional Material 


நிபந்தனை நிகழ்தகவின்‌ வரையறையை இரண்டு முறை பயன்படுத்துகிறது. (இங்கே 
பூஜ்ஜியமற்ற நிகழ்தகவு இருக்க 4 மற்றும்‌ 8 இரண்டும்‌ தேவை என்பதை நினைவில்‌ 
கொள்க.) இப்போது இந்த சமன்பாட்டை? (8) ஆல்‌ வகுத்து முடிவைப்‌ பெறுக. 


If P(A) 01 and P(B)= 0, then 


_ P(E | A)-P{A) ட்‌ ட . ல்‌ 2 
P(A | B) = P(B1A)-P(a) 4௪0] கட சகட அ] குக்கு. " பேயஸ்‌ தேற்றம்‌ பெரும்பாலும்‌ இந்த 
வடிவத்தில்‌ கூறப்படுகிறது. 


உதாரணமாக 


இந்த பிரிவின்‌ தொடக்கத்தில்‌ விவரிக்கப்பட்ட மருத்துவ பரிசோதனையை 
கவனியுங்கள்‌. மக்கள்தொகையில்‌ 1000 ல்‌ 1 பேர்‌ நோயின்‌ கேரியர்‌ என்று 
வைத்துக்கொள்வோம்‌. ஒரு கேரியர்‌ எதிர்மறையை சோதிக்கும்‌ நிகழ்தகவு 1% 
என்றும்‌, ஒரு கேரியர்‌ அல்லாத நேர்மறை சோதனை நிகழ்தகவு 5% என்றும்‌ 
வைத்துக்கொள்வோம்‌. (இந்த மதிப்புகளை அடையும்‌ ஒரு சோதனை மிகவும்‌ 
வெற்றிகரமானதாகக்‌ கருதப்படும்‌.) 


A நிகழ்வு நோயாளி ஒரு கேரியர்‌” , மற்றும்‌ 8 நிகழ்வு “சோதனை முடிவு 
நேர்மறையானது' . ௪ (A) -0.001 (அதனால்‌ £ (A) - 0.999) மற்றும்‌ அந்த 

P(B|A)= 0.99, P(B| A’) = 0.05. 

(அ) ஒரு நோயாளிக்கு நேர்மறையான சோதனை முடிவு கிடைத்துள்ளது. நோயாளி 
ஒரு கேரியர்‌ என்பதற்கான நிகழ்தகவு என்ன? 


P{E | A)-P(A) 0.990.001 


1 P(B | A)-P(A) 4௪௬1 47.௪௧)  (0.99x0.001)+ (0.050.999) 


000099 
"09,0509 


= 0.0194. 


(அ) ஒரு நோயாளி எதிர்மறையான சோதனை முடிவைக்‌ கொண்டுள்ளார்‌. நோயாளி 
ஒரு கேரியர்‌ என்பதற்கான நிகழ்தகவு என்ன? விடை என்னவென்றால்‌ 


P{(E'| இறப்பு 


P(AIB') = beEr]A)P(A)+ P(E’ [A)PIAD 


0.01xX0.001 0.00001 
~ [0.01x0.001)+ (0.95x0.999) 0.94095 


= 0.00001. 


3.9 சுருக்கம்‌ 


உ. பேயஸ்தேற்றம்‌ பெரும்பாலும்‌ இந்த வடிவத்தில்‌ கூறப்படுகிறது. 
90 


= P(A) = 0,1 and P(B)= 0, then 


நிகழ்தகவு 
பபண்‌ சக்‌” 
உ. நிபந்தனை நிகழ்தகவு நிகழ்வு B நிகழ்ந்ததாக அறியப்பட்டால்‌ மட்டுமே 
(அல்லது நேர்மாறாக) நிகழ்வு & நிகழும்போது & மற்றும்‌ 8 ஆகிய இரண்டு குறிப்பு 


நிகழ்வுகள்‌ சார்ந்து இருப்பதாகக்‌ கூறப்படுகிறது. 
உ. பெருக்கல்‌ நிகழ்தகவு இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட நிகழ்வுகள்‌ ஒரே 
நேரத்தில்‌ நிகழும்‌ நிகழ்தகவு 
உ கூட்டல்‌ நிகழ்தகவு & மற்றும்‌ B ஆகியவை பரஸ்பர நிகழ்வுகள்‌ 
இல்லையென்றால்‌, A அல்லது B அல்லது இரண்டுமே நிகழும்‌ நிகழ்தகவு 
நிகழ்வு A நிகழும்‌ நிகழ்தகவுக்கு சமம்‌, மேலும்‌ நிகழ்வு 8 நிகழும்‌ நிகழ்தகவு 
நிகழும்‌ நிகழ்தகவு கழித்தல்‌ & மற்றும்‌ £ இரண்டிற்கும்‌ பொதுவான நிகழ்வுகள்‌ 
உ நிகழ்தகவு வகைகள்‌: அச்சு அணுகுமுறை, கணித அணுகுமுறை, நிகழ்தகவின்‌ 
ஒப்பீட்டு அதிர்வெண்‌ கோட்பாடு, அகநிலை அணுகுமுறை 


3.10 முக்கிய சொற்கள்‌ 


நிகழ்தகவு, மாதிரி, நிகழ்வுகள்‌, மாறிகள்‌, கூட்டல்‌ தேற்றம்‌, பெருக்கல்‌ தேற்றம்‌, 
அச்சு அணுகுமுறை, கணித அணுகுமுறை, நிகழ்தகவின்‌ ஒப்பீட்டு அதிர்வெண்‌ 
கோட்பாடு, அகநிலை அணுகுமுறை, பேயெஸின்‌' தேற்றம்‌ 


3.11 உங்கள்‌ முன்னேற்றத்தைசரிபார்க்க பதில்‌ 


1. கூறுவெளி: மாதிரி விண்வெளி என்பது ஒரு பரிசோதனையின்‌ சாத்தியமான 
அனைத்து விளைவுகளின்‌ தொகுப்பாகும்‌. இது எஸ்‌ 

2. நிகழ்வு: கூறுவெளியின்‌ எந்த துணைக்குழுவும்‌ ஒரு நிகழ்வு. நிகழ்வுகள்‌ 
பொதுவாக த, 8, 6, 0 போன்ற பெரிய எழுத்துக்களால்‌ குறிக்கப்படுகின்றன. 

3. ஓன்றையொன்று விலக்கும்‌ நிகழ்வுகளுக்கான கூட்டல்‌ தேற்றம்‌ 
P(AU B) = P(A or B) = P(A) +P(B) 
ஓன்றையொன்று விலக்கும்‌ நிகழ்வு அல்லாத கூட்டல்‌ தேற்றம்‌ 
P(AU B) =P(AorB) = P(A) +P(B)—P(AnNB) 


4. நிகழ்தகவு வகைகள்‌: அச்சு அணுகுமுறை, கணித அணுகுமுறை, நிகழ்தகவின்‌ 
ஒப்பீட்டு அதிர்வெண்‌ கோட்பாடு, அகநிலை அணுகுமுறை 

5. பேயஸ்‌ தேற்றம்‌ பெரும்பாலும்‌ இந்த வடிவத்தில்‌ கூறப்படுகிறது. 

உ P(A) # 0,1 and P(B)= 0, then 


P(B|A)-P{A) 


உடவன. 


Self-Instructional Material 


3.12 கேள்விகள்‌ மற்றும்‌ பயிற்சி 


குறுகிய கேள்வி பதில்‌ : 


91 


நிகழ்தகவு 


குறிப்பு 


Self-Instructional Material 


1. நிகழ்தகவை வரையறுக்கவும்‌ 

2. கூறுவெளி என்றால்‌ என்ன 

3. சீரற்ற மாறியை வரையறுக்கவும்‌ 

4. பேயெஸின்‌' தேற்றத்தைக்‌ கூறுக 

5. ஒன்றையொன்று விலக்கும்‌ நிகழ்வை விளக்குக 

நீண்ட விடை கேள்விகள்‌ 

1.  நிகழ்ததவை வரையறுத்து நிகழ்தகவின்‌ முக்கியத்துவத்தை 
வெளிப்படுத்துங்கள்‌ 

2. சார்பற்ற மற்றும்‌ சார்புடைய நிகழ்வுகளை எழுதுக 

3. பேயெஸின்‌” தேற்றத்தை சுருக்கமாக விளக்குங்கள்‌ 

4. இயந்திரத்தால்‌ உற்பத்தி செய்யப்படும்‌ 20% பாட்டில்கள்‌ 
குறைபாடுடையவை என்றால்‌, 4 பாட்டில்களில்‌ () 0, (4 1, (4) அதிகபட்சம்‌ 2 


பாட்டில்கள்‌ குறைபாடுள்ளவை என்பதை தீர்மானிக்கவும்‌ 


3.13 கூடுதல்‌ வாசிப்புகள்‌ 


1. Statistics (Theory & Practice) by Dr. B.N. Gupta. SahityaBhawan 
Publishers andDistributors (P) Lid., Agra. 

2. Statistics for Management by G.C. Beri. Tata McGraw Hills 
Publishing CompanyLid., New Delhi. 

3. Business Statistics by Amir D. Aczel and J. Sounderpandian. Tata 
McGraw HillPublishing Company Ltd., New Delhi. 

4. Statistics for Business and Economics by R.P. Hooda. MacMillan 
India Ltd., NewDelhi. 

5. Business Statistics by S.P. Gupta and M.P. Gupta. Sultan Chand 
and Sons.,NewDelhi. 

6. Statistical Method by S.P. Gupta. Sultan Chand and Sons., New 

Delhi. 


92 


அலகு4 - நிகழ்தகவு பரவல்‌ 


அமைப்பு 
4.0 அறிமுகம்‌ 


4.1 நோக்கங்கள்‌ 

4.2 சீரற்ற மாறி 

4.3 சீரற்ற மாறி வகைகள்‌ 

4.4 ஈருறுப்பு பரவல்‌ 

4.5 பாய்சான்பரவல்‌ 

4.6 இயல்பான விநியோகம்‌ 

4.7 நினைவில்‌ கொள்க 

4.8 முக்கிய சொற்கள்‌ 

4.9 உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்க பதில்‌ 
4.10 கேள்விகள்‌ மற்றும்‌ பயிற்சி 


4.11 மேலும்‌ படித்தல்‌ 


4.0 அறிமுகம்‌ 


நிகழ்தகவு பரவல்‌ என்பது ஒரு அட்டவணை அல்லது ஒரு சமன்பாடு ஆகும்‌, 
இது ஒரு புள்ளிவிவர பரிசோதனையின்‌ ஒவ்வொரு முடிவையும்‌ 
நிகழ்தகவுடன்‌ இணைக்கிறது. இது ஒரு சீரற்ற மாறி அடையக்கூடிய சாத்தியமான 
மதிப்புகளின்‌ வரம்பையும்‌, சீரற்ற மாறியின்‌ மதிப்பு அந்த வரம்பின்‌ எந்தவொரு 
துணைக்குழுவிலும்‌ இருக்கும்‌ நிகழ்தகவையும்‌ விவரிக்கிறது. எடுத்துக்காட்டாக, % 
ஒரு சீரற்ற மாறி என்றால்‌, % நிகழும்‌ நிகழ்தகவு என்று P(X) ஆல்‌ குறிக்கவும்‌. % மற்றும்‌ 
2P (X) = 1 இன்‌ ஒவ்வொரு மதிப்புக்கும்‌ க்கும்‌ 0-7 0 <௪ 1 (எல்லா நிகழ்தகவுகளின்‌ 


கூட்டுத்தொகை 1) 


4.1 நோக்கங்கள்‌ 


உ. நிகழ்தகவுப்‌ பரவலைஅறிந்து கொள்ளுதல்‌ 


உ தனித்த மற்றும்‌ தொடர்பரவலைவேறுபடுத்துதல்‌ 


உ ஈருறுப்பு மற்றும்‌ பாய்சான்பரவலைப்‌ பயன்படுத்தி மதிப்புகளைக்காணல்‌ 


93 


கருதுகோள்‌ சோதனை 


குறிப்பு 


Self-Instructional Material 


நிகழ்தகவு 


குறிப்பு 


Self-Instructional Material 


உ சீரான மற்றும்‌ இயல்நிலைப்‌ பரவலைப்‌ பயன்படுத்தி மதிப்புகளைக்‌ 
கணக்கிடுதல்‌ 


உ. பொருத்துதலைவெவ்வேறு பரவல்களுக்கு உபயோகித்தல்‌ 


4.2 சீரற்ற மாறி 


ஒரு சீரற்ற மாறி ஒரு சீரற்ற சோதனையின்‌ விளைவுகளுடன்‌ இணைக்கப்பட்ட 
உண்மையான எண்‌ % என வரையறுக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டாக, ட்‌ ஒரு 
நாணயத்தின்‌ மூன்று டாஸைக்‌ கொண்டிருந்தால்‌, தலைகளின்‌ எண்ணிக்கையைக்‌ 
குறிக்கும்‌ சீரற்ற மாறி X ஐ நாம்‌ கருத்தில்‌ கொள்ளலாம்‌ (0, 1, 2 அல்லது 3) 

Outcome : | HHH | HTH | THH | THH | HTT | THT | TTH| TTT 


Value of X : | 3 2 2 2 1 1 1 0 


எனவே, ஒவ்வொரு முடிவுக்கும்‌ ஒரு உண்மையான எண்‌ % (ண) உடன்‌ ஒத்திருக்கிறது. 
மாதிரி இடத்தின்‌ புள்ளிகள்‌ விளைவுகளுக்கு ஒத்திருப்பதால்‌, இதன்‌ பொருள்‌ % (W) 
ஆல்‌ நாம்‌ குறிக்கும்‌ ஒரு உண்மையான எண்‌ ஒவ்வொரு மக க்கும்‌ 
வரையறுக்கப்படுகிறது, மேலும்‌ அவற்றை w1, W2,...., W8 ie X(w1) = 3, X (w2) = 
2,4, % (W8) - 0. ஆகவே, ஒரு சீரற்ற மாறியை ஒரு உண்மையான மதிப்புமிக்க 
செயல்பாடாக வரையறுக்கிறோம்‌, அதன்‌ களம்‌ ஒரு சீரற்ற பரிசோதனையுடன்‌ 
தொடர்புடைய மாதிரி இடம்‌ மற்றும்‌ வரம்பு உண்மையான கோடு. பொதுவாக இது 


%, ¥, Z, - போன்ற பெரிய எழுத்துக்களால்‌ குறிக்கப்படுகிறது. 


4.3 சீரற்ற மாறுபடும்‌ வகைகள்‌ 


தனித்தசீரற்றமாறி 

ஒரு சீரற்ற மாறி % ஒரு வரையறுக்கப்பட்ட அல்லது எண்ணக்கூடிய மதிப்புகளின்‌ 
தொகுப்பை மட்டுமே கருதினால்‌, அது ஒரு தனித்துவமான சீரற்ற மாறி என்று 
அழைக்கப்படுகிறது. வேறு வார்த்தைகளில்‌ கூறுவதானால்‌, ஒரு தனித்துவமான 
மாதிரி இடத்தில்‌ வரையறுக்கப்பட்ட உண்மையான மதிப்புள்ள செயல்பாடு 
தனித்துவமான சீரற்ற மாறி என அழைக்கப்படுகிறது. தனித்துவமான சீரற்ற மாறி 
இருந்தால்‌, நாம்‌ பொதுவாக ஒரு கட்டத்தில்‌ மதிப்புகளைப்‌ பற்றி பேசுகிறோம்‌. 
பொதுவாக இது எண்ணப்பட்ட தரவைக்‌ குறிக்கிறது. உதாரணமாக, ஒரு பால்‌ 
ஆலையில்‌ குறைபாடுள்ள பால்‌ பாக்கெட்டின்‌ எண்ணிக்கை, ஒரு வகுப்பில்‌ உள்ள 


மாணவர்களின்‌ எண்ணிக்கை போன்றவை 


தொடர்ச்சியான சீரற்ற மாறி 


94 


ஒரு சீரற்ற மாறி எல்லையற்ற மற்றும்‌ கணக்கிட முடியாத மதிப்புகளின்‌ 
தொகுப்பைக்‌ கருதினால்‌ அது தொடர்ச்சியானது என்று கூறப்படுகிறது. 
தொடர்ச்சியான சீரற்ற மாறி, இதில்‌ நேர்மறையான மதிப்புகளின்‌ தொகுப்போடு 
வெவ்வேறு மதிப்புகளை ஒன்றிலிருந்து ஒரு கடிதத்தில்‌ வைக்க முடியாது. 
எடுத்துக்காட்டாக, குழந்தை யானையின்‌ எடை 160 கிலோ முதல்‌ 260 கிலோ 
வரையிலான இடைவெளியில்‌ ஏதேனும்‌ சாத்தியமான மதிப்பை எடுத்துக்‌ 
கொள்ளுங்கள்‌, 189 கிலோ அல்லது 189.4356 கிலோ என்று சொல்லுங்கள்‌; 
அதேபோல்‌, ஒரு வகுப்பில்‌ மாணவர்கள்‌ எடுத்த மதிப்பெண்கள்‌ போன்றவை. 
தொடர்ச்சியான சீரற்ற மாறி ஏற்பட்டால்‌, வழக்கமாக ஒரு குறிப்பிட்ட 
இடைவெளியில்‌ மதிப்புகளை எடுத்துக்கொள்வோம்‌. தொடர்ச்சியான சீரற்ற 


மாறிகள்‌ அளவிடப்பட்ட தரவைக்‌ குறிக்கும்‌. 


ஒரு சீரற்ற மாறியின்‌ நிகழ்தகவு விநியோகம்‌ 

நிகழ்தகவு விநியோகத்தின்‌ கருத்து அதிர்வெண்‌ விநியோகத்திற்கு சமம்‌. ஒரு சீரற்ற 
மாறி எடுக்கக்கூடிய பல்வேறு மதிப்புகள்‌ மத்தியில்‌ ஒருவரின்‌ மொத்த நிகழ்தகவு 
எவ்வாறு விநியோகிக்கப்படுகிறது என்பதை இது சித்தரிக்கிறது. 

ஒரு சீரற்ற மாறியின்‌ சராசரி மற்றும்‌ மாறுபாடு 

X1, 2, --, 4 உடன்‌ தொடர்புடைய நிகழ்தகவுகளுடன்‌ 1, 92, ---, றற 
மதிப்புகளைக்‌ கொண்ட சீரற்ற மாறியை % குறிக்கட்டும்‌ அப்போது 


நிகழ்தகவு விநியோகம்‌ பின்வருமாறு இருக்கும்‌ 


பிறகு 


} p=p tpt அம 


i=1 


மேலே உள்ள நிகழ்தகவு விநியோகத்தின்‌ சராசரி (ய) பின்வருமாறு 
வரையறுக்கப்படுகிறது 


_ Pai + P2X2 tH று PAY 
ஜர்‌. இறுத Zp; p 


மாறுபாடு (௦2) இவ்வாறு வரையறுக்கப்படுகிறது 


02= 36 -Wp= 2 * ம்‌- அ - 9 கண்‌ + ட்‌) ற, த மே) 5p, 
- ) கர +°(1) —2p(n) = ) கர அ து ) கர ஞு இதி px) 


95 


கருதுகோள்‌ சோதனை 


குறிப்பு 


Self-Instructional Material 


ரதன்‌ ஒரு சீரற்ற மாறி % இன்‌ சராசரி எதிர்பார்த்த மதிப்பு என்றும்‌ அழைக்கப்படுகிறது 
கழ்தகவு 
மற்றும்‌ இது ₹ (4) ஆல்‌ குறிக்கப்படுகிறது 
குறிப்பு E(X) = B= pix, + P2Xz + +P = > Pi; 
Variance (௦5) = E(X°) — (E(X))” 
உதாரணமாக 1 
ஒரு பகடை இரண்டு முறை தூக்கி எறியப்படுகிறது. 4 ஐ விட அதிகமான 
எண்ணிக்கையைப்‌ பெறுவது வெற்றியாகக்‌ கருதப்படுகிறது. வெற்றியின்‌ 
எண்ணிக்கையின்‌ நிகழ்தகவு விநியோகத்தின்‌ மாறுபாட்டைக்‌ கண்டறியவும்‌. 
தீர்வு: 
இங்கே ற, 4 - 2/6 = 1/3 மற்றும்‌ ஏ ஐ விட அதிகமான எண்ணின்‌ நிகழ்தகவு, ஒரு 
4=1-:=₹ 
எண்ணின்‌ நிகழ்தகவு விட அதிகமாக இல்லை a 
* 
ற = 0) =qXgq ன்ட்‌ து 
—1)= அ க்‌. 
PX=1)=pXqrqXp=ZX-+2XZ=7 
5 ட்‌ 
P(x A)=pXp=-X- 5 
இவ்வாறு, எங்களிடம்‌ உள்ளது: 
= papa 
1 
4/9 | 4/9 4/9 
| (“| 
6 ச 
Lu — pi Dp; மெ வெம்‌ சை மயம்‌ கை. 
சராசரி ண ன்‌. 
2 
௬ இ க அண சற்‌ 1 நார சனி. ரிட்‌ த க5,, 
மாறுபாடு 0° 2p;5; 8 9 ( 9 31 81 81 9 
4.4 ஈருறுப்பு பரவல்‌ 
ஈருறுப்பு பரவல்‌ என்பது ஒரு தனித்துவமான நிகழ்தகவு விநியோகமாகும்‌. இந்த 
விநியோகத்தை சுவிஸ்‌ கணிதவியலாளர்‌ ஜேம்ஸ்‌ பெர்னெளலியின்‌ (1654-1705) 
கண்டுபிடித்தார்‌. பெர்னெளலியின்‌ சோதனை என்பது இரண்டு சாத்தியமான 
Self-Instructional Material விளைவுகளை மட்டுமே கொண்ட ஒரு சோதனை, அதாவது வெற்றி அல்லது 


தோல்வி. வேறுவிதமாகக்‌ கூறினால்‌, சோதனையின்‌ முடிவு இருவேறுபட்ட 


96 


எ.கா. ஒரு நாணயத்தை தலை அல்லது பூ, ஒரு கன்றின்‌ பாலினம்‌ ஆண்‌ அல்லது 

பெண்‌, ஒரு தயாரிக்கப்பட்ட பால்‌ தயாரிப்பு அல்லது ஒரு பொறியியல்‌ 

உபகரணங்கள்‌ அல்லது உதிரி பகுதி குறைபாடுள்ள அல்லது குறைபாடற்றதாக 

இருக்கும்‌. இந்த விநியோகத்தை பின்வரும்‌ நிபந்தனைகளின்‌ கீழ்‌ பயன்படுத்தலாம்‌: 

1 சீரற்ற சோதனை மீண்டும்‌ மீண்டும்‌ ஒரு வரையறுக்கப்பட்ட மற்றும்‌ 
நிலையான எண்ணிக்கையிலான முறை செய்யப்படுகிறது , அதாவது ॥, 
சோதனைகளின்‌ எண்ணிக்கை வரையறுக்கப்பட்ட மற்றும்‌ நிலையானது 

2. ஒரு சோதனையின்‌ முடிவு நிகழ்வுகளின்‌ இருவகை வகைப்பாட்டில்‌ 
விளைகிறது, அதாவது ஒவ்வொரு சோதனையும்‌ இரண்டு பரஸ்பர பிரத்தியேக 
விளைவுகளை விளைவிக்க வேண்டும்‌ வெற்றி அல்லது தோல்வி 

3. ஒவ்வொரு சோதனையிலும்‌ வெற்றியின்‌ நிகழ்தகவு (அல்லது தோல்வி) ஒரே 
மாதிரியாகவே உள்ளது, அதாவது ஒவ்வொரு தடத்திலும்‌ வெற்றியின்‌ 
நிகழ்தகவு, 0 ஆல்‌ குறிக்கப்படுகிறது. 0 - 1-0, பின்னர்‌ தோல்வியின்‌ நிகழ்தகவு 
என அழைக்கப்படுகிறது (நிகழாதது) 

4. சோதனைகள்‌ சுயாதீனமானவை, அதாவது எந்தவொரு சோதனையின்‌ 


முடிவுகளும்‌ அடுத்தடுத்த சோதனைகளின்‌ விளைவுகளை பாதிக்காது 


தேற்றம்‌: 

மேற்கூறிய நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும்‌ ௩ சோதனைகளில்‌ வெற்றிகளின்‌ 
எண்ணிக்கையை % குறிக்கிறது என்றால்‌, % என்பது ஒரு சீரற்ற மாறி, இது 
0,1,2,..., N அதாவது வெற்றி, ஒரு வெற்றி, இரண்டு வெற்றிகள்‌,  ........ ன்‌ 
அல்லது அனைத்து ௩ வெற்றிகளும்‌. வெற்றிகளின்‌ நிகழ்தகவுக்கான 
பொதுவான வெளிப்பாடு பின்வருமாறு: 

உ (2) = P (X = ற) = றஜே“௭“ for r = 0,1,2..., N 


ஆதாரம்‌: 
கலவை நிகழ்தகவு தேற்றத்தால்‌, 1 சோதனைகள்‌ வெற்றி மற்றும்‌ மீதமுள்ள 
(॥₹) ஒரு குறிப்பிட்ட வரிசையில்‌ ௩ சோதனைகளின்‌ வரிசையில்‌ தோல்விகள்‌ 


என்று 5, ஈ, 8, 1, 8... .., 5 வழங்கப்படுகிறது மூலம்‌ 
P(SNFNSNFNFN——-—18) = P(S)P(F)P(S)P(F)P(F)—— —P(S) 
-ந:0.ற.0.0-----] 


= (pxpxpx - —r times )x(qxqxq— (n—r)times) = றட 
ஆனால்‌ எந்தவொரு £ சோதனைகளும்‌ வெற்றிகளாக இருப்பதில்‌, மேலும்‌ £ 
சோதனைகள்‌ ॥0 (பரஸ்பர பிரத்தியேக) வழிகளில்‌ ॥ சோதனைகளில்‌ இருந்து 
தேர்ந்தெடுக்கப்படலாம்‌ என்பதால்‌. ஆகையால்‌, மொத்த நிகழ்தகவு தேற்றத்தால்‌, 


97 


கருதுகோள்‌ சோதனை 


குறிப்பு 


Self-Instructional Material 


நிகழ்தகவு 


குறிப்பு 


Self-Instructional Material 


தொடர்ச்சியான ॥ சுயாதீன சோதனைகளில்‌ வெற்றிகளின்‌ வாய்ப்பு £ (0 


வழங்கப்படுகிறது 
P(r) ="C,pq™ 0<r<n 


£ நேர்மறை முழு மதிப்புகளை மட்டுமே எடுக்க முடியும்‌. 
எனவே, வாய்ப்பு மாறுபடும்‌, அதாவது வெற்றிகளின்‌ எண்ணிக்கை, 0,1,2, ., ௩. ॥ 
மதிப்புகளை தொடர்புடைய நிகழ்தகவுகளுடன்‌ எடுக்கலாம்‌ ர, C1 ஓ 0- ., 
nCrprqn-r, .., pn 
அவ்வாறு பெறப்பட்ட வெற்றிகளின்‌ எண்ணிக்கையின்‌ நிகழ்தகவு விநியோகம்‌ (0 * 
0)” இன்‌ இருவகை விரிவாக்கத்தின்‌ பல்வேறு சொற்கள்‌ நிகழ்தகவுகள்‌ 
என்பதற்கான வெளிப்படையான காரணத்திற்காக இருவகை நிகழ்தகவு 
விநியோகம்‌ என அமைக்கப்படுகிறது 

நிகழ்தகவுகளின்‌ தொகை 


} p()= p(0)+p(1)+ p(2)+———p(r) 


r=-D 


SE ts Ea TE OD 
= 1 


P(X=1) க்கான வெளிப்பாடு ॥ மற்றும்‌ ஓ அளவுருவுடன்‌ ஈருறுப்புப்‌ பரவலின்‌ 
நிகழ்தகவு வெகுஜன செயல்பாடு என அழைக்கப்படுகிறது  .. இந்த நிகழ்தகவுச்‌ 
சட்டத்தைப்‌ பின்பற்றும்‌ சீரற்ற மாறி % அளவுரு ॥ மற்றும்‌ ஓ உடன்‌ %- £,) 

எனக்‌ குறிக்கப்படுகிறது . N மற்றும்‌ ஓ அறியப்பட்டால்‌, ஈருறுப்பு பரவலை 
முழுமையாக தீர்மானிக்க முடியும்‌ 


உதாரணமாக :2 

ஒவ்வொரு ஆண்டும்‌ காசநோயால்‌ பாதிக்கப்பட்ட 40% நோயாளிகள்‌ 
இறக்கின்றனர்‌ என்பது அறியப்படுகிறது 26 நோயாளிகள்‌ காசநோயால்‌ 
பாதிக்கப்பட்ட மருத்துவமனையில்‌ அனுமதிக்கப்படுகிறார்கள்‌ . அது என்ன 
நிகழ்தகவு 

(1) மூன்று நோயாளிகள்‌ இறப்பார்கள்‌. 

(i) குறைந்தது நோயாளிகள்‌ இறந்துவிடுவார்கள்‌ 

(॥ அனைத்து நோயாளிகளும்‌ குணப்படுத்தப்படுவார்கள்‌ 

(ு) எந்த நோயாளிகளும்‌ காப்பாற்றப்பட மாட்டார்கள்‌ 

தீர்வு 

எங்களிடம்‌ ற = 0.4, -1-0.40-0.6 மற்றும்‌ ௩ - 6 உள்ளன 


P (r) = nCr .pr .qn-r 


98 


(1) ஆய்வு[மூன்று நோயாளிகள்‌ இறந்துவிடுவார்கள்‌] 


P[r = 3] = P (3) = 6C3. (0.42(0.6” 
6! 
313! 


P(3) = (0.4) (0.6) = 20(0.4)°(0.6)* = 0.2765 


(11) ஆய்வு (குறைந்தது ஐந்து நோயாளிகள்‌ இறந்துவிடுவார்கள்‌) 


உ (5) +P (6) = 6c°(0.4)°(0.6)’ + 6c°(0.4)°(0.6)° 
= 6 (0.4) (0.6): (0.4): 
= 0.0369 + 0.0041 = 0.0410 


(4134) ஆய்வு. (அனைத்து நோயாளிகளும்‌ குணப்படுத்தப்படுவார்கள்‌) 
= 1 - (எந்த நோயாளிகளும்‌ இறக்க மாட்டார்கள்‌) 
1- P(0) = 1 - 6c’ (0.4)°(0.6)° 
= 1 - (0.6) 
= 1 - 0.0467 = 0.9533 
(37) ஆய்வு. (எந்த நோயாளிகளும்‌ காப்பாற்றப்பட மாட்டார்கள்‌) 


- £ (அனைத்து நோயாளிகளும்‌ இறந்துவிடுவார்கள்‌) 
ற (6) 

6Cc°(0.4)°(0.6)° 

(0.4) = 0.0041 


ஈருறுப்பு பரவலின்‌ பண்புகள்‌: 


99 


கருதுகோள்‌ சோதனை 


குறிப்பு 


Self-Instructional Material 


த்க்‌ (1) ஓர்‌ ஈருறுப்பு பரவல்‌, ஒரு தனித்த வாய்ப்பு மாறியின்‌ பரவல்‌ ஆகும்‌. ஏனெனில்‌ 4 ஆனது 


0, 1, 2, ... 11 என்ற மதிப்புகளை மட்டும்‌ பெறுகிறது. 


ம்‌ 11) ஈருறுப்பு பரவலின்‌ அளவைகள்‌ 
கற்ப (14) ஈருறுப்பு பர 


சராசரி - "ற; மாறுபாடு - 1104; திட்டவிலக்கம்‌ - (110 
ர] 1-6pq 


கோட்டளவை =- s தட்டையளவை = npg 


யய 
(114) இது ஒன்று அல்லது இரண்டு முகருகளைக்‌ கொண்டிருக்கும்‌. 


(iv) X~ (1072) ) மற்றும்‌ ர ~ 2(11, 0) a எனில்‌ X மற்றும்‌ ர X+Y~ B( +p) 
ஆகும்‌ 


(1) 11 சார்பற்ற முயற்சிகளைக்‌ கொண்ட ஓர்‌ ஈருறுப்பு பரவல்‌ சோதனை N தடவைகள்‌ 
திரும்பத்‌ திரும்ப நடத்தப்பட்டால்‌ வெற்றிகள்‌ கிடைக்க எதிர்பார்க்கப்பரும்‌ நிகழ்வெண்‌ 
மதிப்பு 32 Nx nC, p* ர”* 


(91) ற = 0.5, எனில்‌ இப்பரவல்‌ ஒரு சமச்சீர்‌ பரவல்‌ ஆகும்‌. 


உதாரணமாக 3 
ஈருறுப்பு பரவலின்‌ சராசரி மற்றும்‌ மாறுபாடு முறையே 9 மற்றும்‌ 6 எனில்‌, 


பரவலைக்‌ கண்டறியவும்‌. 


தீர்வு 
ஈருறுப்பு பரவலின்‌ சராசரி ஈழ மற்றும்‌ மாறுபாடு ஈ00 ஆகும்‌ 


1 
க ட ச paid 


27 
வறக! THEE 


4.5 பாய்சான்‌ பரவல்‌ 


ஓர்‌ ஈருறுப்பு பரவலின்‌ பண்பளவைகள்‌ 1 மற்றும்‌ ற இதில்‌ 1 இன்‌ சரியான மதிப்பு 


Self-Instructional Material தெரியாததாகவும்‌ ற இன்‌ மதிப்பு மிகக்‌ குறைவானதாகவும்‌ இருப்பின்‌ நிகழ்தகவு 


காணஇயலாது. 


100 


௩ இன்‌ மதிப்பு மிக அதிகமாக இருப்பின்கணக்கிடுவது கடினமானதாக இருக்கும்‌. 
கருதுகோள்‌ சோதனை 
இம்மாதிரியான சூழ்நிலைகளில்‌ பயன்படுத்தக்‌ கூடிய ஒரு பரவல்‌ பாய்சான்‌ பரவல்‌ 


ஆகும்‌. 

குறிப்பு 
சிமியான்‌ டென்னிஸ்‌ பாய்சான்‌ என்ற பிரெஞ்சு கணிதவல்லுநர்‌ 1837ஆம்‌ 
ஆண்டு சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு ஈருறுப்பு பரவலிலிருந்து ஒரு 


பரவலை பெற்றார்‌ . இப்பரவல்‌அவரின்‌ பெயராலேயே பாய்சான்‌ பரவல்‌ என 


அமைக்கப்படுகிறது 


சில எடுத்துக்காட்டுகள்‌ 


(1) ஒரு பிரபலமான தொழிற்சாலையில்‌ இருந்த தயாரிக்கப்படும்‌ 
பொருளிலிருந்து குறைபாடுடைய பொருளைக்‌ காண்பது 
(11) ஒரு மாணவன்‌ எல்லா தேர்விலும்‌, எல்லா பாடத்திலும்‌ முதல்தரம்‌ 
பெறுவதற்கான நிகழ்வு 
(114) ஒரு பரபரப்பான சந்திப்பில்‌ ஒரு நாளில்‌ ஏற்படும்‌ போக்குவரத்து 
விபத்துக்களின்‌ எண்ணிக்கை 
(11) ஒரு அச்சிடப்பட்ட பக்கத்தில்‌ உள்ள பிழைகளின்‌ எண்ணிக்கை 
. உதாரணமாக 4 
திருகுகளின்‌ உற்பத்தியாளர்‌ தனது தயாரிப்பில்‌ 5% 
குறைபாடுடையது என்பதை அறிவார்‌. அவர்‌ தனது தயாரிப்புகளை 100 
பொருட்களின்‌ அட்டைப்பெட்டியில்‌ விற்று 10 பொருட்களுக்கு மேல்‌ 
குறைபாடுடையதாக உத்தரவாதம்‌ அளித்தால்‌. உத்தரவாத தரம்‌ 
தோல்வியடையும்‌ அதன்‌ நிகழ்தகவு என்ன? 


இந்த எடுத்துக்காட்டில்‌ ற - 0.05, ॥௩ = 100. எனவே, 1-1. ற = 100 (0.05) = 5 


நிகழ்தகவு[ உத்தரவாத தரம்‌ தோல்வியடையும்‌] - 1- நிகழ்தகவு [அட்டைப்பெட்டி 
உத்தரவாத தரத்தை பூர்த்தி செய்யும்‌] - நிகழ்தகவு. [10 உருப்படிகளுக்கு மேல்‌ 
குறைபாடு இருக்காது]=1-P[r<10] 


=1-[P(0)+P(D+PO)+P(G)¥.......s... +P (10)] 


Self-Instructional Material 


eA 
2-0) = x1 x= 0, ரி 2 20 
பாய்சான்‌ பரவல்‌ ம 
ணன்‌ “ம்‌ ட ia இயம்‌ 3 | 
P(r > 10) = 1- P(r<10)=1- \ 9 1: 2 ல்‌ 


101 


நிகழ்தகவு (ஆ [1 றட += ட்ட ன்ற வ | = 1 — 0.9865 = 0.0135 


பாய்சன்‌ பரவலின்‌ பண்புகள்‌ 
குறிப்பு 
i. பாய்சன்‌ பரவலின்‌ சராசரி௱ 


1 வ க ட சட்‌ டட 


r=D 


= 
= ட அளிக்க அக ககன்‌ - me ™"e™=m 


பாய்சன்‌ பரவலின்‌ மாறுபாடு 


Variance = 3 r‘p(r)— (> r 0) ன்‌ டி £“ற(0- (m)* 


r=D r=D 


ம. ௦. 


றாம்‌ em ட்‌ em - em 
ம-) 2 =} [r+r(r- y=): +) 10-05 
r! ர! r! r! 


வ 20 r=0 0 


=m+e™ ட்‌ 
mn 


ந mg 


ப 
வடட [60 ப்‌ ன்‌ 

0-2) 31 3] 

= mm’ 

Variance = > — (Wz)? = mim” — (m)°_ 

எனவே, ௱ சராசரி அளவுருவுடன்‌ பாய்சன்‌ பரவலின்‌ மாறுபாட்டிற்கு சமம்‌. 


i. மூன்றாவது மற்றும்‌ நான்காவது மைய தருணங்கள்பூ3 மற்றும்‌ பப 


=m, = 3m +m 


ர. பியர்சனின்‌ மாறிலிகள்‌ 88; & 882 மற்றும்‌ 13% மற்றும்‌ 475 ஆகியவை 


வழங்கப்படுகின்றன 
அரி அடம்‌. த்‌ = 
Br னர ஸீ (கய்‌ m ரி [2 த்‌ வரா 
டம _ கோர _ 1 பட்ட! 


பாய்சன்‌ பரவலின்‌ முதல்‌ மூன்று மைய தருணங்கள்‌ ஒரே 
மாதிரியானவை மற்றும்‌ அவை அளவுருவின்‌ மதிப்புக்கு சமமானவை அதாவது “௱'. ௭ 
என, 1 4 மற்றும்‌ 1754 பூஜ்ஜியமாக இருக்கும்‌ . ஆகவே,௱ ௯௦ என , பாய்சன்‌ 
பரவலின்‌ வளைவு ஈ இன்‌ பெரிய மதிப்புகளுக்கு சமச்சீர்‌ வளைவாக இருக்கும்‌ என்று முடிவு 6 
iv. பாய்சன்‌ பரவலின்‌ முறை ௱ மதிப்பால்‌ தீர்மானிக்கப்படுகிறது. | என்பது 
ஒரு முழு எண்ணாக இருந்தால்‌, பரவல்‌ இரண்டு முகடுகள்‌ ஆகும்‌, இரண்டு மாதிரி 


Self-Instructional Material மதிப்புகள்‌ %-௱ மற்றும்‌  - -1 ஆகும்‌. ஈ ஒரு முழு எண்ணாக இல்லாதபோது, 


102 


விநியோகத்தின்‌ தனித்துவமான மாதிரி மதிப்பு | இன்‌ ஒருங்கிணைந்த 
கருதுகோள்‌ சோதனை 
பகுதியாகும்‌ 
V. சேர்க்கும்‌ சொத்து: X1 மற்றும்‌ 2 இரண்டு சுயாதீனமான பாய்சன்‌ ஈ௱1ா 
க ரர்‌ த நக குறிப்பு 
2 அளவுருக்கள்‌ மாறுபடும்‌ என்றால்‌, அவற்றின்‌ கூட்டுத்தொகை X1 * 2 ஆனது 


௱ர - 2 அளவுருவுடன்‌ ஒரு பாய்சன்‌ மாறுபடும்‌ 


உதாரணமாக: 5 


பாய்சன்‌ பரவலின்‌ சராசரி 2.25 ஆகும்‌. பரவலின்‌ மற்ற மாறிலிகளைக்‌ 


கண்டறியவும்‌. 

தீர்வு 
m = 2.25 
g=yYm=y225=15 
0 

மூ௫=m=2.25 


ந ௪ m= 2.25 
நட = m4 3m” = 2.25 4+ 3(2.25)* = 2.25 + 15.1875 = 17.4375 


இரத்‌! 
= பந்த்‌ 
8 அ ட 3.444 
1 1 
f= தண ம்‌ அவ்டல்‌ 


1 1 
12-82 ழு 2.25 


உங்கள்‌ முன்னேற்றத்தைசரிபார்க்கவும்‌- 1 


1. சீரற்ற மாறி வகைகளை பட்டியலிடுங்கள்‌ 


2. ஈருறுப்பு பரவல்‌ பண்புகள்‌ யாவை? 


அறிநதோம. இபபகுதியில முககியமான தொடாமாறிப்பரவலைப்‌ பற்றிக்‌ 
காண்போம்‌. இத்தொடர்மாறிப்பரவலை “இயல்நிலை நிகழ்தகவுப்பரவல்‌ 
அல்லது 'இயல்நிலைப்பரவல்‌' என்று அழைக்கிறோம்‌. புள்ளியியல்‌ 
கோட்பாடுகளில்‌ முக்கியப்பங்கு வகிப்பதால்‌ இப்பரவல்‌ மிகவும்‌ 
முக்கியத்துவம்‌ வாய்ந்தது. 

முதன்‌ முதலாக 1733 ல்‌ ஆங்கில கணிதமேதை டீ மாய்வர்‌ 
என்பவர்‌ ஈருறுப்புப்‌ பரவலின்‌ எல்லை நிலையாகக்‌ கொண்ட 
இயல்நிலைப்பரவலைக்‌ கண்டுபிடித்தார்‌. பின்னர்‌ பிரான்சு கணிதமேதை 
லாப்லாஸ்‌ என்பவரால்‌ 1777 ல்‌ பொது மற்றும்‌ சமூக அறிவியலில்‌ 
இப்பரவல்‌ பயன்படுத்தப்பட்டது. கார்ல்‌ பிரிடெரிக்‌ காஸியன்‌ (1809) 
என்பவர்‌ இப்பரவலை உருவாக்கியதால்‌ அவருக்கு மரியாதை 
செலுத்தும்‌ வகையில்‌ அவர்‌ பெயரிலேயே “காஸியன்‌ பரவல்‌” என்றும்‌ 
இயல்நிலைப்‌ பரவலை அழைக்கப்பட்டது. 


பத 


Self-Instructional Material 


நிகழ்தகவு 


குறிப்பு 


Self-Instructional Material 


வரையறை : 


( என்ற தொடர்‌ சமவாய்ப்பு மாறியின்‌ நிகழ்தகவு அடர்த்திச்‌ 


இ * புடம்‌, ழு மரு 
02 0. எனில்‌ % ன்‌ சார்பானது சராசரி - ப மற்றும்‌ திட்டவிலக்கம்‌ - ௦ 
ஐ உடையதாக அமையும்‌ போது இப்பரவலை இயல்நிலைப்பரவல்‌ 


என்று அழைக்கிறோம்‌. 


குறிப்பு : | 

சராசரி ப. திட்டவிலக்கம்‌ 6 ஆகியவை இயல்நிலைப்பரவலின்‌ 
பண்பளவைகளாக அமைகிறது. எனவே இயல்நிலைப்பரவலை 
XN (௨) என்று குறிக்கப்படும்‌ 


இயல்நிலைப்‌ பரவலின்‌ பண்புகள்‌ 


(1) இயல்நிலைப்‌ பரவலின்‌ 
வளைவரையானது மணிவடிவில்‌ மணிவடிவ 
வளைவரை 


உள்ளது. மேலும்‌ 2 = ஐப்‌ பொறுத்து 
சமச்சீரானது. 


(11) சராசரி - இடைநிலை அளவு 


முகர = [ 100 120 140 160 180 200 
மணிவடிவ வளைவரை 


(44) X = ம எனில்‌ முகர - ர ஒரே ஒரு படம்‌ 10.1 
முகடு உடையது. 

(ர) கோட்டளவை ந, - 0 மற்றும்‌ தட்டையளவை [, = 3. 

(1) இதன்‌ வளைவு மாற்ற புளளிகள்‌ % = /: * ர எனும்‌ போது கிடைக்கிறது. 

(11) X அச்சானது இவ்வளைவரைக்கு ஒரு தொலைத்‌ தொருகோடாக இருக்கும்‌. 

(vii) சராசரியைப்‌ பொறுத்து இதன்‌ சராசரி விலக்கம்‌ 0.80 ஆகும்‌. 
(viii) இதன்‌ கால்மான விலக்கம்‌ 0.6745 ர ஆகும்‌. 

(ஐ X~N (0%, ) மற்றும்‌ ர] N (1,02 ) மேலும்‌ X மற்றும்‌ சார்பற்ற மாறிகள்‌ 


எனில்‌ X + ~ N (1 +/,01 +02) ஆகும்‌. 


104 


(3) பரப்பு பண்புகள்‌: 

(ல மாத்தபரப்பு 2 (௨-2) 21 கருதுகோள்‌ சோதனை 
6) %- ப ஐ பொறுத்து, 2 (௭௯ ௩X <௯) =P(W<X<௯) = 0.5 
(c) P(yu-o <X<py+to) =P(-1<Z<1) குறிப்பு 


=2P(0<zZ<1) 


= 2 (0.3413) 


= 0.6826 oo X= ETO x= X= LO oo 
z=-1 2-10 z=1 


படம்‌10.2 


(d) P(L— 20 <X< +20) 
= P(-2<Z<2) 
=2P(0<Z<2) 


= 2 (0.4772) 


_ = அட EEF = 
= 0.9544 ௯. க தகம்‌. ந சச சே 


படம்‌10.3 


(ல௰(-3௪-21-4 3) 
=P(-3<Z<3) 
=2P(0<Z<3) 


= 2 (0.49865) 


= 0.9973 


(f) P(IX — £|> 30 = P(|Z|>3) 


=1-P(|Z|<3) 
=1-P(-3<Z<3) 
=1- 0.9973 

= 0.0027 


உதாரணமாக 6 

1000 மாணவர்களுக்கு புலனாய்வு சோதனை நடத்தப்பட்டது. மாணவர்களின்‌ 
சராசரி மதிப்பெண்‌ 24 ஆக நிலையான விலகலுடன்‌ 42 ஆக இருந்தது 

(அ) மதிப்பெண்‌ 50 ஐத்‌ தாண்டிய மாணவர்களின்‌ எண்ணிக்கை 

(ஆ) 30 மற்றும்‌ 58 க்கு இடையில்‌ மதிப்பெண்‌ பெறும்‌ மாணவர்களின்‌ 
எண்ணிக்கை 

(இ) சிறந்த 100 மாணவர்களால்‌ மதிப்பின்‌ மதிப்பு 

தீர்வு: 

இந்த சிக்கலில்‌ = 42 மற்றும்‌ ௦ - 24 மற்றும்‌ % பெறப்பட்ட 
மதிப்பெண்ணைக்‌ குறிக்கட்டும்‌ 


(அ) மதிப்பெண்‌ 50 ஐத்‌ தாண்டிய மாணவர்களின்‌ எண்ணிக்கை 
Self-Instructional Material 


105 


நிகழ்தகவு 


குறிப்பு 


Self-Instructional Material 


படத்தில்‌ காட்டப்பட்டுள்ளபடி 


£ (X > 50) அதாவது நிழலாடிய பகுதியின்‌ நிகழ்தகவு 


At X=50, த ஆர 

கக த்த க ப்ப அ வை அ ப்‌ ட்டு 
= 8 = MELAS = WSO 

மாணவர்கள்‌ எண்ணிக்கை - 1000 * 0.3692 = 369.2 - 369 மாணவர்கள்‌ 
(ஆ) 30 முதல்‌ 58 வரை மதிப்பெண்‌ பெற்ற மாணவர்களின்‌ எண்ணிக்கை 
படத்தில்‌ காட்டப்பட்டுள்ளபடி நாம்‌ கண்டுபிடிக்க விரும்புகிறோம்‌ 


P (30 < X <58) அதாவது நிழலாடிய பகுதியின்‌ நிகழ்தகவு 


281 - 30 ப- 42 22-58 
21-- 0.5 2-0 Z20.6667 
30 —42 
AX -30 ௪ - “4-0 
24 


(2 -0.5) = P(0<Z, < 0.5)- 0.1915 


58—42 
2 


AtX, =58 உ, = 0.6667 
P(Z+<0.6667)= P(0< 222 0.6667)=0.2476 
P(30<X<58)=P(-0.5< Z0.6667) =0.1915+0.2476= 0.4391 

மாணவர்கள்‌ எண்ணிக்கை - 1000 * .4391 = 439.1 - 439 மாணவர்கள்‌ 


(இ) முதல்‌ 100 மாணவர்களால்‌ மதிப்பெண்‌ மதிப்பு மீறப்பட்டது. 


X1 முதல்‌ 100 மாணவர்களைத்‌ தாண்டிய மதிப்பெண்ணின்‌ மதிப்பாக இருக்கட்டும்‌, 
முதல்‌ 100 மாணவர்களின்‌ நிகழ்தகவு - 100 / N = 100/1000 = 0.1 அதாவது £ (X> x1) = 
0.1 


106 


AtX=X,, 24 ௨-17. 
X1—42 
P(X>x1) = 120 =0.1 >P(0<Z<Z1) = 04 2, =1.286 


ய 72.86 ~73 


தீர்மானம்‌ 
(அ) 369 மாணவர்கள்‌ 50 க்கு மேல்‌ மதிப்பெண்‌ பெற்றனர்‌. 
(ஆ) 30 & 58 க்கு இடையில்‌ 439 மாணவர்கள்‌ மதிப்பெண்‌ பெற்றனர்‌. 


(இ) முதல்‌ 100 மாணவர்களின்‌ குறைந்தபட்ச மதிப்பெண்‌ 73 ஆகும்‌. 


4./ நினைவில்‌ கொள்க 


உட ஈறுருப்பு நிகழ்தகவு பரவலின்‌ கட்டுப்பாடுகளாவன 

உ முயற்சிகள்‌ சார்பற்றவை 

உ. முயற்சிகளின்‌ எண்ணிக்கைமுடிவானவை 

உ ஒவ்வொரு முயற்சியும்‌ வெற்றி மற்றும்‌ தோல்வி என்ற இரு வாய்ப்புகள்‌ 
மட்டுமே பெற்றிருக்கும்‌. 

உ. ஒவ்வொரு முயற்சியிலும்‌ வெற்றிக்கான நிகழ்தகவு மாறிலியாகும்‌ 

உ சார்பற்ற முயற்சிகளில்‌ சரியாக % வெற்றிக்கான நிகழ்தகவு 


p(x) = Ni இங்கு % = 0,1,2,3..... மற்றும்‌ ஏ ௪ 1 - ற 


உ மற்றும்‌ ற என்பன ஈருறுப்புப்பரவலின்‌ பண்பளவைகள்‌ ஆகும்‌. 

உட ஈறுருப்பு பரவலின்‌ சராசரி ற மற்றும்‌ மாறுபாடு ॥00 ஆகும்‌. 

உ பாய்சான்‌ பரவலை ஈருறுப்புப்பரவலின்‌ எல்லையாகபின்வரும்‌ 
நிபந்தனைகளில்‌ பெறலாம்‌. ॥ ஆனது மிகப்பெரிய முடிவுறா எண்‌ மற்றும்‌ ஓ 
மிகச்சிறியது மற்றும்‌ றற முடிவுறு எண்‌. 


ப பாய்சான்‌ நிகழ்தகவு பரவலானது 
x 


p(x) = ன ட xX = 0,1,2,3... இங்கு ௩ = ரறற்‌ 
xX 


உ பாய்சான்‌ பரவலின்‌ சராசரி மற்றும்‌ மாறுபாட்டளவை & ஆகும்‌. 


உ பாயசான்‌ பரவலின்‌ பண்பளவை 9. மட்டுமே. 


107 


கருதுகோள்‌ சோதனை 


குறிப்பு 


Self-Instructional Material 


நிகழ்தகவு 


குறிப்பு 


Self-Instructional Material 


உ. பாய்சான்‌ பரவல்‌ ஒரு போதும்‌ சமச்சீராக இருக்காது 

உ. இது அரிதாக நடக்கும்‌ நிகழச்சிக்கான பரவலாகும்‌. 

உ 1 ஆனது மிகப்பெரிய முடிவுறா எண்‌ மற்றும்‌ ற -ம்‌ ஏ-ம்‌ மிகச்‌ சிறியவை 
அல்ல என்ற நிபந்தகைளின்‌ கீழ்‌ இயல்நிலைப்‌ பரவலானது ஈருறுப்புப்‌ 
பரவலின்‌ எல்லையாக உள்ளது. 

உ. இயல்நிலை நிகழ்தகவு பரவல்‌ 


ரல = = I 
௪ IT 


உ பரவலின்‌ சராசரி ப ஆகும்‌. 
உ. பரவலின்‌ திட்ட விலிக்கம்‌ ௦ ஆகும்‌. இது ஒரு சமச்சீர்‌ பரவலாகும்‌. 


பரவலின்‌ வரைபடம்‌ மணிவடிவம்‌ உடையது. 


4.8 முக்கிய சொற்கள்‌ 


ஈருறுப்பு பரவல்‌, பாய்சான்‌ பரவல்‌, இயல்நிலைபரவல்‌, தொடர்ச்சியான பரவல, 
சீரற்ற மாறி, தனித்த சீரற்ற மாறி, தொடர்ச்சியான சீரற்ற மாறி, ஒரு சீரற்ற மாறியின்‌ 
நிகழ்தகவு விநியோகம்‌. 


4.9 உங்கள்‌ முன்னேற்றத்தைசரிபார்க்க பதில்‌ 


1. தனித்துவமான சீரற்ற மாறி, தொடர்ச்சியான சீரற்ற மாறி, 
2. சராசரி- ஈழ, 50 - 00, மாறுபாடு - ஏ 
3. எடுத்துக்காட்டுகள்‌ 
௪ ஒரு வங்கிக்கு வரும்‌ வாடிக்கையாளர்களின்‌ மணிநேர எண்ணிக்கை 
௪ ஒரு குறிப்பிட்ட நெடுஞ்சாலையில்‌ தினசரி விபத்துக்கள்‌ 
ஒரு குறிப்பிட்ட வலை சேவையகத்திற்கான மணிநேர அணுகல்‌ 
உ 108 இல்‌ தினசரி அவசர அழைப்புகளின்‌ எண்ணிக்கை 
உ ஒரு புத்தகத்தில்‌ உள்ள வகைகளின்‌ எண்ணிக்கை 


உ ஒரு பெரிய நிறுவனத்தில்‌ இல்லாத ஊழியர்களின்‌ மாதாந்திர எண்ணிக்கை 


4.10 கேள்விகள்மற்றும்‌ பயிற்சிகள்‌ 


சிறு வினா 
ஓர்‌ ஈருறுப்பு பரவலுக்கான நிபந்தனைகளைக்கூறுக 
ஒரு பாய்ஸான்பரவலிற்கு இரு எடுத்துக்காட்டுகள்‌ தருக 


இயல்நிலைபரவலின்பரப்பு சம்பந்தப்பட்டபண்புகளைக்கூறுக. 


விரிவானவிடையளி 
ஒரு பாய்ஸான்பரவலின்குணங்களைக்கூறுக 


ஒரு பாய்ஸான்பரவலின்மாறுபாடு 0.5 எனில்‌?(%-3) ஐ கணக்கிடுக. [6-0.5 - 0.6065] 


108 


3. 


ஓர்‌ஈருறுப்புப்‌ பரவலின்‌ கோட்டளவு மற்றும்‌ தட்டையளவு முறையே1/6 மற்றும்‌ - 


11/36 எனில்‌, அந்த ஈருறுப்புப்‌ பரவலைக்காண்க. 


4.11 கூடுதல்‌ வாசிப்புகள்‌ 


1. 


Statistics (Theory & Practice) by Dr. B.N. Gupta. SahityaBhawan 
Publishers and Distributors (P) Ltd., Agra. 

Statistics for Management by G.C. Beri. Tata McGraw Hills Publishing 
Company Ltd., New Delhi. 

Business Statistics by Amir D. Aczel and J. Sounderpandian. Tata 
McGraw Hill Publishing Company Ltd., New Delhi. 

Statistics for Business and Economics by R.P. Hooda. MacMillan India 
Lid., NewDelhi. 

Business Statistics by S.P. Gupta and M.P. Gupta. Sultan Chand and 
Sons., New Delhi. 

Statistical Method by S.P. Gupta. Sultan Chand and Sons., New Delhi. 
Statistics for Management by Richard |. Levin and David S. Rubin. 
Prentice Hall of India Pvt. Lid., New Delhi. 


109 


கருதுகோள்‌ சோதனை 


குறிப்பு 


Self-Instructional Material 


கணக்கிடலாம்‌ 


குறிப்பு 


Self-Instructional Material 


அலகு-5கணக்கிடலாம்‌ 


5.1. அறிமுகம்‌ 

5.2 மதிப்பீடுகளை உருவாக்குவதற்கான காரணங்கள்‌ 
5.3 மதிப்பீடுகளின்‌ வகைகள்‌ 

5.4 புள்ளி மதிப்பீடு 

5.5 இடைக்கால மதிப்பீடு 

5.6 ஒரு நல்ல மதிப்பீட்டாளரின்‌ சிற்றேரியா 

5.7 பக்கச்சார்பற்ற தன்மை 

5.8 நிலைத்தன்மை 

5.9 செயல்திறன 

5.10 நம்பிக்கை இடைவெளிகள்‌ 


5.11 மதிப்பீட்டில்‌ மாதிரி அளவை தீர்மானித்தல 


5.1. அறிமுகம்‌ 


பந்றிய மாதிரி அனுமானத்தை வரைய மாதிரி செயல்முறை 
பயன்படூத்தப்படுகிறது 

மக்கள்‌ தொகை அல்லது ஆர்வத்தின்‌ செயல்முறை. பலவற்றில்‌ 

ஒரு கணக்கிட போதுமான தகவல்கள்‌ எங்களிடம்‌ இல்லை 

மக்கள்‌ தொகை அளவுருக்களின்‌ சரியான மதிப்பு (ப, 6 மற்றும்‌ 0 
போன்றவை) 

எனவே இந்த மதிப்பின்‌ சிறந்த மதிப்பீட்டை 


£ போன்றவை). 


தொடர்புடைய மாதிரி புள்ளிவிவரங்கள்‌ (ஓ, ள மற்றும்‌ 
தேவை மக்கள்‌ தொகை பற்றிய முடிவுகளை எடுக்க மாதிரி 
புள்ளிவிவரத்தைப்‌ பயன்படுத்தவும்‌ 

பண்பு என்பது புள்ளிவிவரத்தின்‌ அடிப்படை பயன்பாடுகளில்‌ ஒன்றாகும்‌ 


வணிக மற்றும்‌ பொருளாதாரத்தில்‌ அனுமானம்‌. 


5.2 மதிப்பீடுகளை உருவாக்குவதற்கான காரணங்கள்‌ 


புள்ளிவிவர மதிப்பீட்டின்‌ சில பயன்பாடுகள்‌ கீழே கொடுக்கப்பட்டூள்ளன: 
ஒரு தயாரிப்பு மேலாளர்‌ பொருட்களின்‌ விகிதத்தை தீர்மானிக்க வேண்டும்‌ 
தரமான தரங்களுடன்‌ பொருந்தாத வகையில்‌ தயாரிக்கப்படுகிறது. 

ஒரு மொபைல்‌ போன்‌ சேவை நிறுவனம்‌ சராசரியை அறிய ஆர்வமாக 
இருக்கலாம்‌ 
நீண்ட தூர தொலைபேசி அழைப்பின்‌ நீளம்‌ மற்றும்‌ அதன்‌ நிலையான 
விலகல்‌ 


ஒரு வங்கி அதன்‌ சேவைகள்‌ மந்றும்‌ கடன்‌ திட்டங்கள்‌ குறித்த நுகர்வோர்‌ 
விழிப்புணர்வைப்‌ புரிந்து கொள்ள வேண்டும்‌. 


எந்தவொரு சேவை மையமும்‌ ஒரு வாடிக்கையாளர்‌ வரிசையில்‌ 
செலவழிக்கும்‌ சராசரி நேரத்தை தீர்மானிக்க வேண்டும்‌. 
110 


இதுபோன்ற எல்லா நிகழ்வுகளிலும்‌, ஒரு முடிவெடுப்பவர்‌ அறியப்படாத 
மக்கள்‌ தொகை அல்லது சீரற்ற மாதிரிகளின்‌ அடிப்படையில்‌ செயல்முறை 
அளவுருக்கள்‌ பற்றிய புள்ளிவிவர அனுமானத்தை வரைவதற்கு பயனுள்ள 
பின்வரும்‌ இரண்டு கருத்துக்களை ஆராய வேண்டும்‌: 


மதிப்பீட- அறியப்படாத அளவுரு மதிப்பை மதிப்பிடுவதற்கான மாதிரி 
புள்ளிவிவரம்‌ 


5.3 மதிப்பீடுகளின்‌ வகைகள்‌ 


புள்ளிவிவரத்தில்‌ பயன்படூத்தப்பட்டூுள்ள “மதிப்பீடு என்ற கருத்தை முதலில்‌ 
அறிந்து கொள்வோம்‌. சில அகராதிகளின்‌ கூற்றுப்படி, ஒரு மதிப்பீடு என்பது 
கருத்தை அடிப்படையாகக்‌ கொண்ட மதிப்பீடு அல்லது முழுமையற்ற 
அல்லது முழுமையற்ற தரவுகளிலிருந்து உருவாக்கப்பட்டது. இந்த 
வரையறை பொருந்தக்கூடும்‌, எடுத்துக்காட்டாக, ஒரு நபர்‌ தனது சக 
ஊழியர்களில்‌ ஒருவரின்‌ திறனைப்‌ பந்றி ஒரு கருத்தைக்‌ 
கொண்டிருக்கும்போது. ஆனால்‌, புள்ளிவிவரத்தில்‌ மதிப்பீடு என்ற சொல்‌ 
இந்த அர்த்தத்தில்‌ பயன்படுத்தப்படவில்லை. 

புள்ளிவிவரங்களிலும்‌ கிடைக்கக்கூடிய தகவல்கள்‌ முழுமையடையாத 
அல்லது அபூரணமாக இருக்கும்போது மதிப்பீடுகள்‌ செய்யப்படுகின்றன. 
இருப்பினும்‌, அத்தகைய மதிப்பீடுகள்‌ அவை சிறந்த தீர்ப்பு அல்லது 
அனுபவத்தின்‌ அடிப்படையில்‌ மற்றும்‌ மாதிரிகள்‌ அறிவியல்‌ பூர்வமாகத்‌ 
தேர்ந்தெடுக்கப்படும்போது மட்டுமே செய்யப்படுகின்றன. 


மக்கள்தொகை பற்றி நாம்‌ செய்யக்கூடிய இரண்டு வகையான மதிப்பீடுகள்‌ 
உள்ளன: ஒரு புள்ளி மதிப்பீடு மற்றும்‌ இடைவெளி மதிப்பீடு. புள்ளி 
மதிப்பீடு என்பது ஒற்றை எண்‌, இது அறியப்படாத மக்கள்‌ தொகை 
அளவுருவை மதிப்பிட பயன்படுகிறது. 


ஒரு புள்ளி மதிப்பீடு ஒரு மதிப்பீட்டை வெளிப்படுத்துவதற்கான பொதுவான 
வழியாக இருக்கலாம்‌ என்றாலும்‌, அது ஒரு பெரிய வரம்பால்‌ 
பாதிக்கப்படுகிறது, ஏனெனில்‌ அது மதிப்பிட வேண்டிய அளவிற்கு 
எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறது என்பதைக்‌ குறிக்கத்‌ தவறிவிட்டது. 
வேறு வார்த்தைகளில்‌ கூறுவதானால்‌, ஒரு புள்ளி மதிப்பீடு 
பயன்படுத்தப்பட்ட மதிப்பீட்டு முறையின்‌ துல்லியத்தின்‌ நம்பகத்தன்மை 
குறித்து எந்த கருத்தையும்‌ அளிக்காது. 

உதாரணமாக, ஒரு குறிப்பிட்ட ஊரில்‌ உள்ள அனைத்து குழந்தைகளிலும்‌ 
40 சதவீதம்‌ பேர்‌ பள்ளிக்குச்‌ செல்வதில்லை, கல்வி இல்லாதவர்கள்‌ என்று 


ஒருவர்‌ கூறினால்‌, இந்த கூற்று குறைந்த எண்ணிக்கையிலான வீடுகளை 


111 


கணக்கிடலாம்‌ 


குறிப்பு 


Self-Instructional Material 


கணக்கிடலாம்‌ 


குறிப்பு 


Self-Instructional Material 


அடிப்படையாகக்‌ கொண்டால்‌, அது மிகவும்‌ உதவியாக இருக்காது, 
சொல்லுங்கள்‌, 

20 இருப்பினும்‌, இந்த நோக்கத்திற்காக நேர்காணல்‌ செய்யப்பட்ட 
வீடுகளின்‌ எண்ணிக்கை 20 முதல்‌ 100, 500 அல்லது 5,000 ஆக 
அதிகரிக்கும்‌ போது, 40 சதவீத குழந்தைகளுக்கு பள்ளி கல்வி இல்லை 
என்ற கூற்று மேலும்‌ மேலும்‌ அர்த்தமுள்ளதாகவும்‌ நம்பகமானதாகவும்‌ 
மாறும்‌. புள்ளி மதிப்பீடு எப்போதுமே சில பொருத்தமான தகவல்களுடன்‌ 
இருக்க வேண்டும்‌ என்பதை இது தெளிவுபடூத்துகிறது, இதனால்‌ அது 
எவ்வளவு தாரம்‌ நம்பகமானது என்பதை தீர்மானிக்க முடியும்‌. 

இரண்டாவது வகை மதிப்பீடு இடைவெளி மதிப்பீடு என 
அழைக்கப்படுகிறது. இது அறியப்படாத மக்கள்‌ தொகை அளவுருவை 
மதிப்பிடுவதற்கு பயன்படுத்தப்படும்‌ மதிப்புகளின்‌ வரம்பாகும்‌. இடைவெளி 
மதிப்பீட்டில்‌, பிழை இரண்டு வழிகளில்‌ குறிக்கப்படுகிறது: முதலில்‌ அதன்‌ 
வரம்பின்‌ அளவைக்‌ கொண்டு; இரண்டாவதாக, அந்த வரம்பிற்குள்‌ 
இருக்கும்‌ உண்மையான மக்கள்‌ தொகை அளவுருவின்‌ நிகழ்தகவு மூலம்‌. 
40 சதவீத குழந்தைகளுக்கு பள்ளிக்‌ கல்வி இல்லாததற்கு முந்தைய 
உதாரணத்தை எடுத்துக்‌ கொண்டால்‌, அந்த நகரத்தில்‌ இதுபோன்ற 
குழந்தைகளின்‌ உண்மையான சதவீதம்‌ 35 சதவீதம்‌ முதல்‌ 45 சதவீதம்‌ 
வரை இருக்கலாம்‌ என்று புள்ளிவிவர நிபுணர்‌ கூறலாம்‌. எனவே, 40 சதவீத 
புள்ளி மதிப்பீட்டோடு ஒப்பிடும்போது, அத்தகைய மதிப்பீட்டின்‌ 
நம்பகத்தன்மை குறித்து அவருக்கு சிறந்த யோசனை இருக்கும்‌. 


மதிப்பீட்டாளர்‌ மற்றும்‌ மதிப்பீடு 
மக்கள்‌ தொகை அளவுருவின்‌ மதிப்பீட்டை நாங்கள்‌ செய்யும்போது, 


நாங்கள்‌ ஒரு மாதிரி புள்ளிவிவரத்தைப்‌ பயன்படூத்துகிறோம்‌. இந்த மாதிரி 
புள்ளிவிவரம்‌ ஒரு மதிப்பீட்டாளர்‌. 


} xi 


உ தாரணமாகமாதிரிகள்பொருள்‌ %-1-1 


nh 


மக்கள்தொகையின்‌ புள்ளி மதிப்பீட்டாளர்‌ அநயூ. மதிப்பீட்டாளரால்‌ 
பெறப்பட்ட மதிப்பு ஒரு மதிப்பீடு என அழைக்கப்படுகிறது. ஒரே 
அளவுருவை மதிப்பிடுவதற்கு பல வேறுபட்ட புள்ளிவிவரங்கள்‌ 
பயன்படூத்தப்படலாம்‌. எடூத்துக்காட்டாக, மக்கள்தொகை சராசரியை 


மதிப்பிடுவதற்கு மாதிரி சராசரி அல்லது மாதிரி சராசரி அல்லது வரம்பைப்‌ 


பயன்படுத்தலாம்‌ 


112 


. இங்கே கேள்வி என்னவென்றால்‌: இந்த மதிப்பீடுகளின்‌ பண்புகளை நாம்‌ 
எவ்வாறு மதிப்பீடு செய்யலாம்‌, பின்னர்‌ ஒன்றோடு ஒன்று ஓப்பிட்டு, 
இறுதியாக, எது சிறந்தது என்பதை தீர்மானிக்க முடியும்‌? ஒரு நல்ல 
மதிப்பீட்டாளர்‌ பூர்த்தி செய்ய வேண்டிய சில அளவுகோல்கள்‌ நம்மிடம்‌ 
இருக்கும்போதுதான்‌ இந்த கேள்விக்கான பதில்‌ சாத்தியமாகும்‌. இந்த 


அளவுகோல்கள்‌ சுருக்கமாக கீழே விவாதிக்கப்பட்டூுள்ளன. 


5.4 புள்ளி மதிப்பீடு 


புள்ளி மதிப்பீட்டில்‌, தொடர்புடைய மக்கள்தொகை அளவுருவின்‌ (ய, ௦ 
மற்றும்‌ ॥ போன்றவை) உண்மையான மதிப்பின்‌ சிறந்த மதிப்பீட்டை வழங்க 
மாதிரியிலிருந்து ஒற்றை மாதிரி புள்ளிவிவரம்‌ (ஓ, ள மற்றும்‌ “4 போன்றவை) 
கணக்கிடப்படுகிறது. அத்தகைய ஒற்றை தொடர்புடைய புள்ளிவிவரம்‌ புள்ளி 
மதிப்பீட்டாளர்‌ என அழைக்கப்படுகிறது, மற்றும்‌ 

புள்ளிவிவரத்தின்‌ மதிப்பு புள்ளி மதிப்பீடு என அழைக்கப்படுகிறது. 
எடுத்துக்காட்டாக, ஒரு நாளின்‌ உற்பத்தியில்‌ இருந்து எடுக்கப்பட்ட சீரற்ற 
மாதிரியில்‌ 10 சதவீத உருப்படிகள்‌ குறைபாடுடையவை என்று நாம்‌ 
கணக்கிடலாம்‌. இதன்‌ விளைவாக 10 சதவீதம்‌ 'என்பது குறைபாடூள்ள 
மொத்த பொருட்களின்‌ சதவீதத்தின்‌ புள்ளி மதிப்பீடாகும்‌. எனவே, 
பொருட்களின்‌ அடுத்த மாதிரி வரையப்பட்டு ஆராயப்படாத வரை, 
எந்தவொரு நாளின்‌ உற்பத்தியிலும்‌ 10 சதவீத குறைபாடுள்ள பொருட்கள்‌ 
உள்ளன என்ற அனுமானத்தின்‌ அடிப்படையில்‌ உற்பத்தியைத்‌ தொடரலாம்‌ 
5.5 இடைக்கால மதிப்பீடு 


பொதுவாக, புள்ளிவிவர மதிப்பீடு மாதிரி விநியோகத்தின்‌ அடிப்படையில்‌ 
சம்பந்தப்பட்ட சாத்தியமான மாதிரி பிழைகள்‌ பற்றிய அறிக்கையுடன்‌ 
இல்லாவிட்டால்‌, மக்கள்தொகை அளவுருவுக்கு “மதிப்பீடு எவ்வளவு 
நெருக்கமாக இருக்கிறது' என்பது குறித்த புள்ளி மதிப்பீடு வழங்காது. 

. இங்கே கேள்வி என்னவென்றால்‌: இந்த மதிப்பீடுகளின்‌ பண்புகளை நாம்‌ 


எவ்வாறு மதிப்பீடு செய்யலாம்‌, பின்னர்‌ ஒன்றோடு ஒன்று ஓப்பிட்டு, 
இறுதியாக, எது சிறந்தது என்பதை தீர்மானிக்க முடியும்‌? ஒரு நல்ல 
மதிப்பீட்டாளர்‌ பூர்த்தி செய்ய வேண்டிய சில அளவுகோல்கள்‌ நம்மிடம்‌ 
இருக்கும்போதுதான்‌ இந்த கேள்விக்கான பதில்‌ சாத்தியமாகும்‌. இந்த 
அளவுகோல்கள்‌ சுருக்கமாக கீழே விவாதிக்கப்பட்டூுள்ளன. 

எனவே மக்கள்தொகை அளவுருவின்‌ இடைவெளி மதிப்பீடு எனவே 
இடைவெளி அளவுரு மதிப்பைக்‌ கொண்டுள்ளது என்ற நம்பிக்கை 


அறிக்கையுடன்‌ நம்பிக்கை இடைவெளி. 


5.6 ஒரு நல்ல மதிப்பீட்டாளரின்‌ சிற்றேரியா 


ஒரு மதிப்பீட்டாளராக ஒரு புள்ளிவிவரத்தின்‌ தரத்தை மதிப்பீடு செய்ய 


நான்கு அளவுகோல்கள்‌ உள்ளன. 


113 


கணக்கிடலாம்‌ 


குறிப்பு 


Self-Instructional Material 


கணக்கிடலாம்‌ 


குறிப்பு 


Self-Instructional Material 


அவையாவன: பக்கச்சார்பற்ற தன்மை, செயல்திறன்‌, நிலைத்தன்மை மற்றும்‌ 


போதுமானது. 


5.7 பக்கச்சார்பற்ற தன்மை 


இது ஒரு மதிப்பீட்டாளர்‌ வைத்திருக்க வேண்டிய மிக முக்கியமான 
சொத்து. மக்கள்தொகையில்‌ இருந்து ஒரே அளவிலான அனைத்து 
மாதிரிகளையும்‌ எடூத்து அவற்றின்‌ வழிமுறைகளைக்‌ கணக்கிட்டால்‌, இந்த 
எல்லா வழிகளிலும்‌ சராசரி ॥ ஒ மக்கள்‌ தொகையின்‌ சராசரி வழ க்கு 
சமமாக இருக்கும்‌. இதன்‌ பொருள்‌ மாதிரி சராசரி என்பது 
மக்கள்தொகையின்‌ பக்கச்சார்பற்ற மதிப்பீட்டாளர்‌ சராசரி அநய௦. மாதிரி 
புள்ளிவிவரத்தின்‌ எதிர்பார்க்கப்படும்‌ மதிப்பு (அல்லது சராசரி) 
தொடர்புடைய மக்கள்‌ தொகை அளவுருவின்‌ மதிப்புக்கு சமமாக 
இருக்கும்போது, மாதிரி புள்ளிவிவரம்‌ ஒரு என்று கூறப்படுகிறது 

ஒரு பக்கச்சார்பற்ற மதிப்பீட்டாளர்‌. 

மிகச்சிறிய மாதிரி அவதானிப்பை மக்கள்தொகையின்‌ மதிப்பீட்டாளராகக்‌ 
கருதுகிறோம்‌ அநய), இந்த மதிப்பீட்டாளர்‌ பக்கச்சார்பானவர்‌ என்பதை 


எளிதாகக்‌ காட்டலாம்‌. மிகச்சிறிய அவதானிப்பு சராசரியை விட குறைவாக 


நக்க வேண்டும்‌ என்பதால்‌, அதன்‌ எதிர்பார்க்கப்பட்ட மதிப்பு ப ஐ விட 


இ 
குறைவாக இருக்க வேண்டும்‌. 
குறியீடாக, நு (ஓள) ஈய, இங்கு ஓள மிகச்சிறிய உருப்படியையும்‌ நு 
என்பது எதிர்பார்த்த மதிப்பையும்‌ குறிக்கிறது. எனவே, இந்த மதிப்பீட்டாளர்‌ 
கீழ்நோக்கி சார்புடையவர்‌. சார்புடைய அளவு மதிப்பீட்டாளரின்‌ 
எதிர்பார்க்கப்பட்ட மதிப்புக்கும்‌ அளவுருவின்‌ மதிப்புக்கும்‌ உள்ள 
வித்தியாசமாகும்‌ 

இந்த வழக்கில்‌, சார்பு நு (ஓள) - வழ க்கு சமம்‌. இதற்கு மாறாக, 
மாதிரியின்‌ சார்பு ஒ என்பது பூஜ்ஜியமாகும்‌. 


5.8 நிலைத்தன்மை 


ஒரு மதிப்பீட்டாளர்‌ கொண்டிருக்க வேண்டிய மற்றொரு முக்கியமான பண்பு 
நிலைத்தன்மை. ஓ இன்‌ மாதிரி விநியோகத்தின்‌ நிலையான விலகலின்‌ 
விஷயத்தை எடூத்துக்‌ கொள்வோம்‌. மாதிரி சராசரியின்‌ மாதிரி 
விநியோகத்தின்‌ நிலையான விலகல்‌ பின்வரும்‌ சூத்திரத்தால்‌ 
கணக்கிடப்படுகிறது: 


0 
Ox = 


114 


கணக்கிடலாம்‌ 
குறிப்பு 

ஓ இன்‌ மாதிரி விநியோகத்தின்‌ நிலையான விலகல்‌ மாதிரி அளவு 

அதிகரிக்கும்போது குறைகிறது மற்றும்‌ அதற்கு நேர்மாறாக இருக்கும்‌ 

என்று சூத்திரம்‌ கூறுகிறது. மாதிரி அளவு ௦ அதிகரிக்கும்‌ போது, 

மக்கள்தொகை நிலையான விலகல்‌ ய உயர்‌ வகுப்பால்‌ வகுக்கப்பட 

வேண்டும்‌. இது மாதிரி நிலையான விலகலின்‌ குறைக்கப்பட்ட மதிப்பில்‌ 

விளைகிறது. ஒரு உதாரணத்தை எடூத்துக்‌ கொள்வோம்‌. 

விளக்கம்‌ 13.1: ஒரு நிறுவனத்தில்‌ 4,000 ஊழியர்கள்‌ உள்ளனர்‌, அதன்‌ 

சராசரி மாத ஊதியம்‌ ரூ .4,800 ஆக உள்ளது, இது நிலையான விலகல்‌ 

ரூ 1,200 ஆகும்‌. இந்த நிறுவனத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சில 

ஊழியர்களின்‌ சீரற்ற மாதிரியின்‌ சராசரி மாத ஊதியமாக ஓ இருக்கட்டும்‌. 

(அ) 81, (பி) 100 மற்றும்‌ (சி) 180 மாதிரி அளவிற்கு ழக இன்‌ சராசரி 


மற்றும்‌ நிலையான விலகலைக்‌ கண்டறியவும்‌ 


தீர்வு 

கொடுக்கப்பட்ட தகவல்களிலிருந்து, அனைத்து ஊழியர்களின்‌ 
மக்கள்தொகைக்கு, N= 4,000 ம॥- ரூ.4,800 ௦௪ ரூ .1,200. 

Distribution இன்‌ மாதிரி விநியோகத்தின்‌ சராசரி பகீ ப&ீ= பூ ரூ .4,800. 


N = 81 kw; Wk; N = 4000 vd> ,Jn/N = 0.011 வழங்குகிறது. இந்த மதிப்பு 


0.05 க்கும்‌ குறைவாக இருந்தால்‌, சூத்திரத்தைப்‌ பயன்படுத்தி ழக இன்‌ 
நிலையான விலகல்‌ பெறப்படுகிறது. மதிப்புகளை மாற்றுதல்‌ 


மாதிரி விநியோகத்தின்‌ சராசரி 618/6 ஈ ப = Rs.4,800. 
N = 81 மற்றும்‌ 1॥ = 4000 என, இது ॥/ N = 0.01 1 வழங்குகிறது. இந்த 


மதிப்பு 0.05 க்கும்‌ குறைவாக இருந்தால்‌, சூத்திரத்தைப்‌ 
பயன்படுத்தி ழக இன்‌ நிலையான விலகல்‌ பெறப்படுகிறது. 


மதிப்புகளை மாற்றுதல்‌. 


[2 1,200 1,200 


p= oro ய 81 9 = Rs.133.33 


Self-Instructional Material 


115 


கணக்கிடலாம்‌ 


குறிப்பு 


Self-Instructional Material 


இந்த வழக்கில;? ॥ = 100 kKw;Wk; n/ N = 100 / 4000 = 0.025, 
இது 0.05 க்கும்‌ குறைவாக உள்ளது; சராசரி மற்றும்‌ நிலையான 


விலகல்‌ € 876 


Ue = | = Rs.4,800 


ர 1,200 1,200 
x= nox 100 = 10 = Rs.120 


In this case, n = 180 and n/N = 180/4,000 = 0.045, which again is less 
than 0.05. The mean and the standard deviation 6 are 

இந்த வழக்கில்‌, உ - 180 மற்றும்‌ ௩/ N = 180 / 4000 = 0.045 இது 
மீண்டும்‌ 0.05 க்கும்‌ குறைவாக உள்ளது. சராசரி மற்றும்‌ 


நிலையான விலகல்‌ 6 


Ux = | = Rs.4,800 


ர 1,200 1,200 
= ons = 180=13.  42=Rs.89.42 


மேலே உள்ள மூன்று செட்‌ கணக்கீடுகளிலிருந்து, ஒ இன்‌ மாதிரி 
விநியோகத்தின்‌ சராசரி எப்போதும்‌ மாதிரி அளவைப்‌ பொருட்படுத்தாமல்‌ 
மக்கள்தொகையின்‌ சராசரிக்கு சமம்‌ என்பது தெளிவாகிறது. ஆனால்‌, 


நிலையான விலகல்‌ விஷயத்தில்‌, மாற்றத்தைக்‌ காண்கிறோம்‌. 
கொடுக்கப்பட்ட எடுத்துக்காட்டில்‌, ஒ இன்‌ நிலையான விலகல்‌ ரூ .189.87 
இலிருந்து ரூ .120 ஆகவும்‌ பின்னர்‌ ரூ .133.33 ஆகவும்‌ குறைந்துவிட்டதால்‌ 
மாதிரி அளவு 40 முதல்‌ 100 ஆகவும்‌ பின்னர்‌ 180 ஆகவும்‌ அதிகரித்தது. 


5.9 செயல்திறன்‌ 


ஒரு நல்ல மதிப்பீட்டாளரின்‌ மற்றொரு விரும்பத்தக்க சொத்து, அது 
திறமையாக இருக்க வேண்டும்‌. புள்ளிவிவரத்தின்‌ நிலையான பிழையின்‌ 
அளவின்‌ அடிப்படையில்‌ செயல்திறன்‌ அளவிடப்படுகிறது. ஒரு 
மதிப்பீட்டாளர்‌ ஒரு சீரற்ற மாறி என்பதால்‌, அது ஒரு குறிப்பிட்ட அளவு 
மாறுபாட்டால்‌ வகைப்படுத்தப்படும்‌. இதன்‌ பொருள்‌ சில மதிப்பீடுகள்‌ 


மற்றவர்களை விட மாறுபடும்‌. மதிப்பீட்டாளரின்‌ எதிர்பார்க்கப்பட்ட 


116 


மதிப்புடன்‌ சார்பு தொடர்புடையது போல, செயல்திறனை அடிப்படையில்‌ 
வரையறுக்கலாம்‌ 

மாறுபாடு.ஓ இன்‌ மாதிரி விநியோகத்தின்‌ நிலையான விலகல்‌ மாதிரி 
அளவு அதிகரிக்கும்போது குறைகிறது மற்றும்‌ அதற்கு நேர்மாறாக 
இருக்கும்‌ என்று சூத்திரம்‌ கூறுகிறது. மாதிரி அளவு 0 அதிகரிக்கும்‌ 
போது, மக்கள்தொகை நிலையான விலகல்‌ ய உயர்‌ வகுப்பால்‌ 
வகுக்கப்பட வேண்டும்‌. இது மாதிரி நிலையான விலகலின்‌ குறைக்கப்பட்ட 
மதிப்பில்‌ விளைகிறது. ஒரு உதாரணத்தை எடூத்துக்‌ கொள்வோம்‌.ஒரு 
மதிப்பீட்டாளரின்‌ செயல்திறனை மற்றொரு மதிப்பீட்டாளருடன்‌ 
தொடர்புபடுத்துவதன்‌ மூலம்‌ அவற்றின்‌ மாதிரி மாறுபாடுகளை ஓப்பிடுவதன்‌ 
மூலம்‌ தீர்மானிக்க முடியும்‌. எனவே, செயல்திறன்‌ நிலையான பிழையின்‌ 
அளவுடன்‌ தொடர்புடையது. அதே மாதிரி அளவைக்‌ கொண்டு, ஒரு சிறிய 
நிலையான பிழையைக்‌ கொண்ட புள்ளிவிவரம்‌ விரும்பத்தக்கது, ஏனெனில்‌ 
இது ஒரு பெரிய நிலையான பிழையைக்‌ கொண்ட மற்றொரு 
புள்ளிவிவரத்துடன்‌ தொடர்புடையது. 

சராசரி மற்றும்‌ சராசரி மாதிரி விநியோகம்‌ ஒரே சராசரியைக்‌ 
கொண்டுள்ளது, அதாவது மக்கள்‌ தொகை சராசரி. இருப்பினும்‌, 
வழிமுறைகளின்‌ மாதிரி விநியோகத்தின்‌ மாறுபாடு இடைநிலைகளின்‌ 
மாதிரி விநியோகத்தின்‌ மாறுபாட்டை விட சிறியது. எனவே, மாதிரி சராசரி 
என்பது மக்கள்தொகையின்‌ திறமையான மதிப்பீட்டாளர்‌, அதே சமயம்‌ 


மாதிரி சராசரி ஒரு திறனற்ற மதிப்பீட்டாளர்‌. 


5.10 நம்பிக்கை இடைவெளிகள்‌ 


ஒவ்வொரு மக்கள்தொகை அளவுருவுக்கும்‌ இரண்டு வகையான மதிப்பீடுகள்‌ 
உள்ளன: புள்ளி மதிப்பீடு மற்றும்‌ நம்பிக்கை இடைவெளி (சிஜ) மதிப்பீடு. 
தொடர்ச்சியான மாறிகள்‌ (எ.கா. மக்கள்தொகை சராசரி) மற்றும்‌ 
இருவேறுபட்ட மாறிகள்‌ (௭.கா. மக்கள்‌ தொகை விகிதம்‌) ஆகிய 
இரண்டிற்கும்‌ ஒருவர்‌ முதலில்‌ ஒரு மாதிரியிலிருந்து புள்ளி மதிப்பீட்டைக்‌ 
கணக்கிடுகிறார்‌. மாதிரி வழிமுறைகள்‌ மற்றும்‌ மாதிரி விகிதாச்சாரங்கள்‌ 
தொடர்புடைய மக்கள்தொகை அளவுருக்களின்‌ பக்கச்சார்பற்ற மதிப்பீடுகள்‌ 
என்பதை நினைவில்‌ கொள்க 

தொடர்ச்சியான மற்றும்‌ இருவேறுபட்ட மாறிகள்‌ இரண்டிற்கும்‌, நம்பிக்கை 
இடைவெளி மதிப்பீடு (சிஜ) என்பது மக்கள்‌ தொகை அளவுருவை 
அடிப்படையாகக்‌ கொண்ட சாத்தியமான மதிப்புகளின்‌ வரம்பாகும்‌: புள்ளி 
மதிப்பீடு, ௭.கா., மாதிரி என்பது புலனாய்வாளரின்‌ விரும்பிய அளவிலான 
நம்பிக்கையை குறிக்கிறது (பொதுவாக 95மூ, ஆனால்‌ ஏதேனும்‌ 0-100மூ 
க்கு இடையிலான நிலை தேர்ந்தெடுக்கப்படலாம்‌) மற்றும்‌ மாதிரி மாறுபாடூ 
அல்லது புள்ளி மதிப்பீட்டின்‌ நிலையான பிழை. 


117 


கணக்கிடலாம்‌ 


குறிப்பு 


Self-Instructional Material 


கணக்கிடலாம்‌ 


குறிப்பு 


Self-Instructional Material 


95மூ நம்பிக்கை இடைவெளியைக்‌ கண்டிப்பாகப்‌ பேசினால்‌, நாம்‌ 100 
வெவ்வேறு மாதிரிகளை எடுத்து ஒவ்வொரு மாதிரிக்கும்‌ 95மூ நம்பிக்கை 
இடைவெளியைக்‌ கணக்கிட்டால்‌, 100 நம்பிக்கை இடைவெளிகளில்‌ சுமார்‌ 
95 உண்மையான சராசரி மதிப்பை (ய கொண்டிருக்கும்‌. இருப்பினும்‌, 
நடைமுறையில்‌, நாங்கள்‌ ஒரு சீரற்ற மாதிரியைத்‌ தேர்ந்தெடுத்து ஒரு 
நம்பிக்கை இடைவெளியை உருவாக்குகிறோம்‌, இது உண்மையான 
சராசரியைக்‌ கொண்டிருக்கலாம்‌ அல்லது கொண்டிருக்கக்கூடாது 

ஒரு மதிப்பீட்டாளரின்‌ செயல்திறனை மற்றொரு மதிப்பீட்டாளருடன்‌ 
தொடர்புபடுத்துவதன்‌ மூலம்‌ அவற்றின்‌ மாதிரி மாறுபாடுகளை ஒப்பிடுவதன்‌ 
மூலம்‌ தீர்மானிக்க முடியும்‌. எனவே, செயல்திறன்‌ நிலையான பிழையின்‌ 
அளவுடன்‌ தொடர்புடையது. அதே மாதிரி அளவைக்‌ கொண்டு, ஒரு சிறிய 
நிலையான பிழையைக்‌ கொண்ட புள்ளிவிவரம்‌ விரும்பத்தக்கது, ஏனெனில்‌ 
இது ஒரு பெரிய நிலையான பிழையைக்‌ கொண்ட மற்றொரு 
புள்ளிவிவரத்துடன்‌ தொடர்புடையது. 

நம்பக இடைவெளியைப்‌ பற்றி சிந்திப்பதற்கான மற்றொரு வழி 
என்னவென்றால்‌, இது ஒரு குறிப்பிட்ட அளவிலான நம்பிக்கையுடன்‌ (இது 
நிகழ்தகவுக்கு ஒத்ததாகும்‌) அளவுருவின்‌ சாத்தியமான மதிப்புகளின்‌ 
வரம்பாகும்‌ (பிழையின்‌ புள்ளி மதிப்பீட்டு விளிம்பு என 
வரையறுக்கப்படுகிறது). 

அறியப்படாத மக்கள்‌ தொகைக்கு 95மூ நம்பிக்கை இடைவெளி 
மதிப்பீட்டை உருவாக்க விரும்புகிறோம்‌ என்று வைத்துக்கொள்வோம்‌. இதன்‌ 
பொருள்‌ நம்பிக்கை இடைவெளியில்‌ உண்மையான மக்கள்‌ தொகை 
இருக்கும்‌ என்று 95மூ நிகழ்தகவு உள்ளது. இவ்வாறு, பி (ஞமாதிரி 
சராசரிஸ - பிழையின்‌ விளிம்பு ஈய ஈஜமாதிரி சராசரிஸ பிழையின்‌ விளிம்பு) 
ஸ்ரீ 0.95. 

நிகழ்தகவு குறித்த தொகுதியில்‌ அறிமுகப்படுத்தப்பட்ட மத்திய வரம்பு 
தேற்றம்‌, பெரிய மாதிரிகளுக்கு, மாதிரி வழிமுறைகளின்‌ விநியோகம்‌ 
தோராயமாக ஒரு சராசரியுடன்‌ விநியோகிக்கப்படுகிறது: மற்றும்‌ ஒரு 
நிலையான விலகல்‌ (நிலையான பிழை என்றும்‌ அழைக்கப்படுகிறது): 
நிலையான இயல்பான விநியோகத்திற்கு, பி (-1.96 ஈணு ஈ॥.96) ஸ்ரீ 0.95, 
அதாவது, ஒரு நிலையான சாதாரண மாறி ணு, -1.% மற்றும்‌ 1.96 க்கு 
இடையில்‌ விழும்‌ 95மூ நிகழ்தகவு உள்ளது. மத்திய வரம்பு தேற்றம்‌ 
பெரிய மாதிரிகளுக்கு: 

சமன்பாட்டின்‌ வலது பக்கத்தில்‌ வெளிப்பாட்டை மாற்றுவதன்‌ மூலம்‌: 


இயற்கணிதத்தைப்‌ பயன்படுத்தி, இந்த சமத்துவமின்மையை நாம்‌ மீண்டும்‌ 


உருவாக்க முடியும்‌, அதாவது சராசரி (ய) என்பது நடூத்தர காலமாகும்‌, 
இது கீழே காட்டப்பட்டூுள்ளது .அதன்‌ பின்னர்‌ இறுதியாக 


118 


5.11 மதிப்பீட்டில்‌ மாதிரி அளவை தீர்மானித்தல்‌ 


கணக்கிடலாம்‌ 


மாதிரி அளவு நிர்ணயம்‌ என்பது ஒரு புள்ளிவிவர மாதிரியில்‌ சேர்க்க குறிப்பு 
அவதானிப்புகள்‌ அல்லது பிரதிகளின்‌ எண்ணிக்கையைத்‌ தேர்ந்தெடுக்கும்‌ 
செயல்‌. மாதிரி அளவு என்பது எந்த அனுபவ ஆய்வின்‌ ஒரு முக்கிய 
அம்சமாகும்‌, இதில்‌ ஒரு மாதிரியிலிருந்து ஒரு மக்கள்‌ தொகை பற்றிய 
அனுமானங்களை உருவாக்குவதே குறிக்கோள்‌. 

நடைமுறையில்‌, ஒரு ஆய்வில்‌ பயன்படுத்தப்படும்‌ மாதிரி அளவு பொதுவாக 
தரவைச்‌ சேகரிப்பதற்கான செலவு, நேரம்‌ அல்லது வசதி மற்றும்‌ 
போதுமான புள்ளிவிவர சக்தியை வழங்க வேண்டியதன்‌ அடிப்படையில்‌ 
தீர்மானிக்கப்படுகிறது. சிக்கலான ஆய்வுகளில்‌ பல்வேறு மாதிரி அளவுகள்‌ 
இருக்கலாம்‌: எடுத்துக்காட்டாக, ஒரு அடுக்குப்படூத்தப்பட்ட கணக்கெடுப்பில்‌ 
ஒவ்வொரு அடுக்குக்கும்‌ வெவ்வேறு அளவுகள்‌ இருக்கும்‌. 

நிலையான இயல்பான விநியோகத்திற்கு, பி (-1.96 ஈணு ஈ1.96) ஸ்ரீ 0.95, 
அதாவது, ஒரு நிலையான சாதாரண மாறி ணு, -1.96 மற்றும்‌ 1.96 க்கு 
இடையில்‌ விழும்‌ 95மூ நிகழ்தகவு உள்ளது. மத்திய வரம்பு தேற்றம்‌ 
பெரிய மாதிரிகளுக்கு: 

ஒரு மக்கள்‌ தொகை கணக்கெடுப்பில்‌, ஒரு முழு மக்கள்தொகைக்கு தரவு 


கோரப்படுகிறது, எனவே நோக்கம்‌ கொண்ட மாதிரி அளவு 
மக்கள்தொகைக்கு சமம்‌. சோதனை வடிவமைப்பில்‌, ஒரு ஆய்வு வெவ்வேறு 
சிகிச்சை குழுக்களாகப்‌ பிரிக்கப்படலாம்‌, ஒவ்வொரு குழுவிற்கும்‌ 
வெவ்வேறு மாதிரி அளவுகள்‌ இருக்கலாம்‌. 

மாதிரி அளவுகள்‌ பல வழிகளில்‌ தேர்ந்தெடுக்கப்படலாம்‌: 

அனுபவத்தைப்‌ பயன்படுத்துதல்‌ - சிறிய மாதிரிகள்‌, சில நேரங்களில்‌ 
தவிர்க்க முடியாதவை என்றாலும்‌, பரந்த நம்பிக்கை இடைவெளிகளையும்‌ 
புள்ளிவிவர கருதுகோள்‌ சோதனையில்‌ பிழைகள்‌ ஏற்படும்‌ அபாயத்தையும்‌ 
ஏற்படுத்தும்‌.இறுதியில்‌ பெறப்பட்ட மாதிரியிலிருந்து பெறப்பட்ட 
மதிப்பீட்டிற்கான இலக்கு மாறுபாட்டைப்‌ பயன்படுத்துதல்‌, அதாவது அதிக 
துல்லியம்‌ தேவைப்பட்டால்‌ (குறுகிய நம்பிக்கை இடைவெளி) இது 
மதிப்பீட்டாளரின்‌ குறைந்த இலக்கு மாறுபாட்டிற்கு மொழிபெயர்க்கிறது. 
மாதிரி சேகரிக்கப்பட்டவுடன்‌ ஒரு புள்ளிவிவர சோதனையின்‌ ஆற்றலுக்கான 
இலக்கைப்‌ பயன்படூத்துதல்‌. 

நம்பிக்கை அளவைப்‌ பயன்படுத்துதல்‌, அதாவது தேவையான நம்பிக்கை 
நிலை பெரியது, மாதிரி அளவு பெரியது (நிலையான துல்லியமான தேவை 


கொடுக்கப்பட்டால்‌). 


Self-Instructional Material 


119 


கருதுகோள்‌ சோதனை 


குறிப்பு 


Self-Instructional Material 


அலகு - 6 கருதுகோள்‌ சோதனை 


அமைப்பு 
6.0 அறிமுகம்‌ 
டர்‌! நோக்கங்கள்‌ 
6.2 முழுமைத்தொகுதி சராசரிகான கருதுகோள்‌ 
சோதனை 
6.2.1 முழுமைத்தொகுதி மாறுபாடு அளவீட்டு 
தெரிந்திருக்கும்‌ போது 
6.2.2 முழுமைத்தொகுதி மாறுபாடு அளவீட்டு 
தெரியாதபோது 
6.3 இரு முழுமைத்தொகுதிகளில்‌ உள்ள 
சராசரிகளின்‌ சமனித்தன்மை காணும்‌ கருதுகோள்‌ 
6.3.1 முழுமைத்தொகுதி மாறுபாடு அளவீட்டு 
தெரிந்திருக்கும்‌ போது 
6.3.2 முழுமைத்தொகுதி மாறுபாடு அளவீட்டு 


தெரியாதபோது 
6.4 முழுமைத்‌ தொகுதிக்கான விகிதசமம்‌ காணும்‌ 
கருதுகோள்‌ சோதனை 
6.5 இரு முழுமைத்‌ தொகுதிகளிலுள்ள விகித 


சமங்களின்‌ சமனித்தன்மை பற்றி அறியும்‌ 


சோதனை 


கருதுகோள்‌ சோதனை 
6.6 நினைவில்‌ கொள்க 
6.7 முக்கிய சொற்கள்‌ 
6.8 உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்க பதில்கள்‌ 
6.9 கேள்விகள்‌ மற்றும்‌ உடற்பயிற்சி 
6.10 மேலும்‌ வாசிப்புகள்‌ 
6.0 அறிமுகம்‌ 


கருதுகோள்‌ சோதனை ரொனால்ட்‌ ஃபிஷர்‌, ஜெர்சி நெய்மன்‌, கார்ல்‌ பியர்சன்‌ 
மற்றும்‌ பியர்சனின்‌ மகன்‌ எகோன்‌ பியர்சன்‌ 
அறிமுகப்படுத்தப்பட்டது. கருதுகோள்‌ சோதனை என்பது ஒரு புள்ளிவிவர 
முறையாகும்‌, இது சோதனை தரவுகளைப்‌ பயன்படுத்தி புள்ளிவிவர முடிவுகளை 


எடுக்க பயன்படுகிறது. கருதுகோள்‌ சோதனை என்பது அடிப்படையில்‌ மக்கள்‌ 


தொகை அளவுருவைப்‌ பற்றிய ஒரு அனுமானமாகும்‌. 


120 


ஆகியோரால்‌ 


6.1 நோக்கங்கள்‌ 


கருதுகோள்‌ சோதனையின்‌ நோக்கங்களை அறிதல்‌. 


பல்வகை கருதுகோள்‌ அமைப்புகளைப்‌ புரிந்து கொள்ளுதல்‌ 


கருதுகோள்களின்படி பெருங்கூறு சோதனைகள்‌. செய்வதற்கான 


வழிமுறைகளை அறிதல்‌ 


பெருங்கூறுகளைக்‌ கொண்டு, கருதுகோள்களின்படி 


சராசரிகளுக்கும்‌, விகிதசமங்களுக்கும்‌ மிகைகாண்‌ 


சோதனைகாணும்‌ கணக்குகளைச்‌ செய்தல்‌. 


6.2 முழுமைத்தொகுதி சராசரிகான கருதுகோள்சோதனை 


6.2.1 முழுமைத்தொகுதி மாறுபாடு அளவீட்டு தெரிந்திருக்கும்‌ போது) 
வழிமுறை: 


படி 1 


படி2 : 


படி3 : 


படி4 : 


படி5 : 


படி6 : 


படி? 


சராசரி ப, மாறுபாட்டு அளவை 2 என்பவை சோதனைக்கு எடுத்துக்‌ கொண்ட 

முழுமைத்‌ தொகுதியில்‌ அமைவதாக இருக்கட்டும்‌. மேலும்‌ முழுமைத்தொகுதியின்‌ 

மாறுபாட்ரு அளவை கொடுக்கப்பட்ருள்ளதாக கருதுவோம்‌. இன்‌ ஏற்கக்‌ கூடிய மதிப்பு 

1, எனில்‌ இன்மை கருதுகோளை ந, / - [4 என்று எழுத வேண்டும்‌. பின்‌ அதற்குரிய 

மாற்று கருதுகோளாகக்‌ கீழ்க்கண்டவற்றுள்‌ ஒன்றினைத்‌ தெரிவு செய்ய வேண்டும்‌. 
(1) 17: மம (ii) 7:20) (iii) 7: மழு 


முழுமைத்‌ தொகுதியிலிருந்து எருக்கப்பட்ட (%,, %., ..., X,) என்ற 1! உறுப்புகளால்‌ ஆன 

அளவு முப்பதுக்கும்‌ மேற்பட்ட (11 2 30) ஒரு வாய்ப்பு மாதிரியை எருத்துக்கொள்வோம்‌. 

அம்மாதிரியிலிருந்து பெறப்படும்‌ தரவுகளைக்‌ குறிப்பிருக. 

இச்சோதனைக்கான மிகை காண்‌ நிலை 0 என்பதை நிர்ணயிக்க. 

Xl 

o n 

என்பதைக்‌ கருதுவோம்‌. இங்கு ₹ என்பது மாதிரி சராசரியைக்‌ குறிக்கும்‌. இதன்‌ 
சராசரி பரவல்‌ இயல்நிலை பரவல்‌ N(0, 1) என்பதற்கு மிக நெருங்கியதாக அமையும்‌. 


17) என்பதைப்‌ பொருத்து மாதிரிப்பண்பளவைச்‌ சோதனை (Test statistic) Z = 


Xx- 
மேற்கண்ட விதிப்படி கொடுக்கப்பட்ட மதிப்புகளுக்கு 2, = Ho என்பதைக்‌ 
5 ௪] 
கணக்கிருக. 
மிகைகாண்‌ நிலை ௨, மாற்று கருதுகோள்‌ 17, என்பதற்கு ஏற்ப பின்வரும்‌ 
அட்டவணையில்‌ இருந்து தீர்மானிக்கும்‌ மதிப்பு 2, என்பதைத்‌ தெரிவு செய்க 


Alternative Hypothesis (Hi) |u# HO ly > yO (Lu < HO 


Critical Value (zr) 2௨2 Za 2 


: கிழத்தண்ட அட்டவணைமிலிருந்து, 14, என்பதற்குப்‌ பொருத்தமான மறுக்கும்‌ 
விதியைத்‌ தெரிவு செய்து, இன்மை கருதுகோள்‌ 1, பற்றிய முடிவைத்‌ தீர்மானிக்க, 


Alternative Hypothesis (Hi) |u#H0 lu> HO < yO 


121 


கருதுகோள்‌ சோதனை 


குறிப்பு 


Self-Instructional Material 


கருதுகோள்‌ சோதனை 


குறிப்பு 


Self-Instructional Material 


Rejection Rule 502: 2௨2 | 20 >Za | 30-26 


உதாரணமாக:1 


பேட்டரிகளை உற்பத்தி செய்யும்‌ ஒரு நிறுவனம்‌, அதன்‌ பேட்டரிகளின்‌ சராசரி 
ஆயுட்காலம்‌ 200 மணிநேரம்‌, அன்‌ திடட விலக்கம்‌ 15 மணிகள்‌. தோராயமாக 
தேர்ந்தெடுக்கப்பட்ட 100 பேட்டரிகளின்‌ மாதிரி 195 மணிநேர சராசரி ஆயுட்காலம்‌ 
இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. பேட்டரிகளின்‌ சராசரி ஆயுட்காலம்‌ 200 
மணிநேரத்திலிருந்து கணிசமாக வேறுபடுகிறதா என்பதை 5% மிகைகாண்‌ 
நிலையில்‌ சோதித்து அறிக. 
தீர்வு: 
படி 1: பேட்டரிகளின்‌ ஆயுட்காலம்‌ நிகழ்தகவு விநியோகத்தின்‌ சராசரி 
மற்றும்‌ நிலையான விலகலை முறையே யமற்றும்‌ ௦ குறிக்கட்டும்‌. இது 
௦ = 15 மணிநேரம்‌ என்று கொடுக்கப்பட்டுள்ளது. இன்மை மற்றும்‌ 
மாற்று கருதுகோள்கள்‌ 
இன்மை கருதுகோள்‌: 10: ப- 200 
அதாவது, பேட்டரிகளின்‌ சராசரி ஆயுட்காலம்‌ 200 மணி 
நேரத்திலிருந்து கணிசமாக வேறுபடவில்லை. 
மாற்று கருதுகோள்‌: 11: ப 4 200 
அதாவது, பேட்டரிகளின்‌ சராசரி ஆயுட்காலம்‌ 200 
மணிநேரத்திலிருந்து கணிசமாக வேறுபடுகிறது. இது இரண்டு பக்க 
மாற்று கருதுகோள்‌. 
படி 2: தரவு 

கொடுக்கப்பட்ட மாதிரி தகவல்கள்‌ 

மாதிரி அளவு (॥) - 100, 

மாதிரி சராசரி (%) - 195 மணிநேரம்‌ 
படி 3: மிகைகாண்நிலை 

6 =5% 


படி 4: மாதிரிப்பண்பளவைசோதனை[ ௪5 Statistic) 


மாதிரிப்பண்பளவைசோதனை, 110 இன்‌ கீழ்‌ உள்ளது 


இன்மைகருதுகோள்‌ 7% என்பதைப்‌ பொருத்து, 2௪ உ (0,1). 


ட ரீ 
சரபு 


122 


படி 5 : மாதிரிப்பண்பளவை சோதனைக்குஏற்ப கணக்கிடுதல்‌ (Calculation of test 

கருதுகோள்‌ சோதனை 
statistic) 
_ குறிப்பு 
X-# 195-200 
 சறரதறு' 


ச்ட்‌ 


= -3.33 


இதனால்‌; | 0| ௪ 3.33 
படி 6 : தீர்மானிக்கும்‌எல்லை மதிப்பு (Critical value) 
Hl என்பது இருபக்க மாற்று கருதுகோளாக (18௦ sided alternative 


hypothesis) இருப்பதால்‌ ௮ ௪ 0.05 என்ற நிலையில்‌ அதன்‌ தீர்மானிக்கும்‌ மதிப்பு 


66 = 20.025 = 1.96. (அட்டவணை இல்‌ காண்க). 


படி 7 : முடிவு (Decision) 


இருபக்க மாற்று கருதுகோள்‌ /7/ என்பதற்கு ஏற்ப, அதன்‌ 
மறுக்கும்விதி 80) 2 22 என்று ஆகிறது. இங்கு 


(201- 3.33) > (ze = 1.96). 


அதனால்‌, இன்மை கருதுகோள்‌ 770 மறுக்கப்படுகிறது. எனவே 
மாற்று எடுகோளின்‌ படி 


Hl: 112000 என்பதைக்‌ கருத வேண்டியுள்ளது. 
இதிலிருந்து ஒளிரும்‌ பேட்டரிகளின்‌ சராசரி ஆயுட்காலம்‌ 200 மணிகளிலிருந்து 


குறிப்பிடத்தக்க வேறுபாட்டைப்‌ பெற்றிருக்கிறது என்று அறிகிறோம்‌. 


6.2.2 முழுமைத்தொகுதி மாறுபாடு அளவீட்டு தெரியாதபோது) 
வழிமுறை: 
படி1 : சராசரி பூ, மாறுபாட்டு அளவை ஏ? என்பவை சோதனைக்கு எருத்துக்‌ கொண்ட 
முழுமைத்தொகுதியில்‌ அமைவதாக இருக்கட்டும்‌. மேலும்‌ மாறுபாட்டு அளவை 
கொடுக்கப்படவில்லை எனக்‌ கருதுவோம்‌. 
ய இன்‌ ஏற்கக்‌ கூடிய மதிப்பு ப, எனில்‌ இன்மை கருதுகோளை 17: 4 £ ப, என்று எழுத 
வேண்டும்‌. பின்‌ அதற்குரிய மாற்றுஎருகோளாக பின்வருவனவற்றுள்‌ ஒன்றினைத்‌ 
தெரிவு செய்ய வேண்டும்‌: 
(011: (8:02 (DH: மழ 
படி 2 : முழுமைத்‌ தொகுதியிலிருந்து எடுக்கப்பட்ட (%, %,, ..., %,) என்ற ஈ உறுப்புகளால்‌ ஆன 
அளவு முப்பதுக்கும்‌ மேற்பட்ட(ஈ 2 30) ஒரு வாய்ப்பு மாதிரியை எடுத்துக்‌ கொள்வோம்‌. 
அம்மாதிரியிலிருந்து பெறப்பரும்‌ தரவுகளைக்‌ குறிப்பிடுக. 


படி3 : இச்சோதனைக்கான மிகைகாண்‌ நிலை ௨ என்பதை நிர்ணயிக்க. 


Self-Instructional Material 


123 


கருதுகோள்‌ சோதனை 


குறிப்பு 


Self-Instructional Material 


படி4 : ந, என்பதைப்‌ பொருத்து மாதிரிப்பண்பளவைச்‌ சோதனை 2- என்பதைக்‌ 
11 


கருதுக. 


இங்கு நீ மற்றும்‌ 5 என்பது மாதிரி சராசரியை குறிக்கும்‌. இதன்‌ சராசரி பரவல்‌ 
இயல்நிலை பரவல்‌, 1/(0,1) என்பதற்கு மிக நெருக்கமானதாக அமையும்‌. 


ஆஃ 


படி5 : மேற்கண்ட விதியின்படி கொடுக்கப்பட்ட மதிப்புகளுக்கு 2, = Te என்பதைக்‌ 
s/n 


கணஙக்கிறுக. 


படி6 : மிகை காண்‌ நிலை ௦ மற்றும்‌ மாற்று கருதுகோள்‌ 1, என்பதற்கு ஏற்ப பின்வரும்‌ 
அட்டவணையில்‌ இருந்து த்ர்மானிக்கும்‌ எல்லை மதிப்பு 4, என்பதைத்‌ தெரிவு செய்க 


Alternative Hypothesis (Hi) |u# HO lu > yOu < HO 


Critical Value (ze) Zo? Za ர 


படி? : கீழ்க்கண்ட அட்டவணையிலிருந்து, 11, என்பதற்குப்‌ பொருத்தமான மறுக்கும்‌ 
விதியைத்‌ தெரிவு செய்து, இன்மை கருதுகோள்‌ 1, பற்றிய முடிவைத்‌ தீர்மானிக்க. 


Alternative Hypothesis (Hi) |u# HO lu> 0 < yO 


Rejection Rule [502 2௦2 | 20 >Za | 20<—Za 


உதாரணமாக:2 
கார்கள்‌ தயாரிக்கும்‌ ஒரு நிறுவனம்‌, ஒரு புதியவகை காரை அறிமுகம்‌ செய்ய 
உள்ளது. அந்நிறுவனம்‌ தற்போதைய பயன்பாட்டில்‌ இருக்கும்‌ காரைவிட 
அறிமுகப்படுத்தப்‌ போகும்‌ காரில்‌ எரிபொருள்‌ குறைவாகச்‌ செலவாகும்‌ 
என்றும்‌ அதன்‌ சராசரி எரிபொருள்‌ திறன்‌ லிட்டருக்கு 57 கி.மீ என்றும்‌ 
கூறுகிறது. 100 புதிய கார்களைக்‌ கொண்டஒரு மாதிரி எடுக்கப்பட்டு அதன்‌ 
எரிபொருள்‌ திறன்‌ சோதிக்கப்படுகிறது. அம்மாதிரிச்‌ சோதனையில்‌ புதிய 
கார்களின்‌ சராசரி எரிபொருள்‌ திறன்‌ லிட்டருக்கு 60 கி.மீ, திட்டவிலக்கம்‌ 
லிட்டருக்கு 3 கி.மீ. ஆகவும்‌ கிடைக்கப்‌ பெறுகிறது. நிறுவனத்தின்‌ கூற்றை 
ஏற்கலாமா என்பதை 5% மிகைகாண்‌ நிலையில்‌ சோதித்துக்‌ கூறுக . 
தீர்வு: 
படி 1 : புதிய காரின்‌ சராசரி எரிபொருள்‌ பயன்பாடு 57 கி.மீ/லிட்டர்‌. இங்கு 
முழுமைத்தொகுதியின்‌ திட்டவிலக்கம்‌ தரப்படவில்லை. 

இன்மை கருதுகோள்‌ 770: ச - 57 
நிறுவனத்தின்‌ புதிய காரின்‌ எரிபொருள்‌ பயன்பாட்டுக்கும்‌, 


124 


தற்போதைய பயன்பாட்டில்‌ இருக்கும்‌ காரின்‌ எரிபொருள்‌ 
பயன்பாட்டுக்கும்‌ குறிப்பிடத்தக்க வித்தியாசம்‌ ஏதுமில்லை எனக்‌ 
மாற்று கருதுகோள்‌771: ச: 27 

நிறுவனத்தின்‌ புதிய காரின்‌ எரிபொருள்‌ பயன்பாடு, தற்போதைய பயன்பாட்டில்‌ 
இருக்கும்‌ காரின்‌ எரிபொருள்‌ பயன்பாட்டைவிடக்‌ குறைவாக இருக்கும்‌. 
அதாவது புதியகார்‌, தற்போதைய பயன்பாட்டில்‌ இருக்கும்‌ காரைவிட லிட்டருக்கு 
அதிக கிலோ மீட்டர்செல்லும்‌ என்று அந்நிறுவனம்‌ கூறுகிறது. இங்கு 771 
நிறுவனத்தின்‌ கூற்றைக்‌ கூறுகிறது. இது ஒரு பக்க(வலது) மாற்று கருதுகோளைக்‌ 
குறிக்கின்றது. 


படி 2 : மாதிரியில்தரப்பட்டுள்ளதரவுகள்‌ 
மாதிரி அளவு (௩) = 100 
மாதிரி சராசரி (9- 30 
மாதிரி திட்ட விலக்கம்‌ 5 - 3 
படி 3 : மிகைகாண்நிலை 
a= 5% 
படி 4 : மாதிரிப்பண்பளவைசோதனை 


H0 என்பதைப்‌ பொருத்தசராசரிப்‌ பண்பளவை சோதனை 


ன 
Z= ர்‌ 
சங 


~ N(0,1). 
படி 5: மாதிரிப்பண்பளவை சோதனைப்படிதணக்கிடுதல்‌ 


Xp 60-57 
“shin  3faoo 


0 10 


படி 6 : தீர்மானிக்கும்‌எல்லை மதிப்பு 

271 என்பது ஒரு பக்க (வ்லது) மாற்று கருதுகோளாக இருப்பதால்‌, தீர்மானிக்கும்‌ 
எல்லை மதிப்பு ௨ - 0.05 என்பதைற்கு ஏற்ப 2௪ - 20.05 = 1.645 

படி 7 : முடிவு 

ஒருபக்க வ்லது மாற்று கருதுகோள்‌ (71) என்பதைன்‌ மறுக்கும்விதிz05 82 ஆக 
இருக்க வேண்டும்‌. 

ஆனால்‌ இங்கு, 20 ௪ 10 > 2௪ = 1.645 என்பதாகிறது. இங்கு மாதிரிப்‌ பண்பளவைச்‌ 
சோதனையில்‌ கணக்கிடட மதிப்பு, அடடவ்ணைதி மதிப்பை விட அதிகமாக 
உள்ளது எனவே இன்மை கருதுகோள்‌ 770 மறுக்கப்படுகிறது. இதனால்‌ மாற்று 
கருதுகோள்‌ ! என்பதன்‌ மூலம்‌ அந்நிறுவனத்தின்‌ கூற்று சாரியானது என்றாகிறது 


125 


கருதுகோள்‌ சோதனை 
கருதுவோம்‌. 
குறிப்பு 


Self-Instructional Material 


கருதுகோள்‌ சோதனை 


குறிப்பு 


Self-Instructional Material 


6.3 இரு முழுமைத்தொகுதிகளில்‌ உள்ள சராசரிகளின்‌ 


சமனித்தன்மை காணும்‌ கருதுகோள்‌ சோதனை 


6.3.1 முழுமைத்தொகுதிகளில்‌ உள்ள மாறுபாடு அளவீட்டு 


தெரிந்திருக்கும்‌ போது 
வழிமுறை: 


படி1 


படி4 : 


படி5 : 


படி7 


: முழுமைத்‌ தொகுதி 1 இல்‌ உள்ள சராசரி, என்றும்‌, மாறுபாட்டு அளவை ர; என்றும்‌, 
முழுமைத்‌ தொகுதி 2 இல்‌ உள்ள சராசரி 1, என்றும்‌ அதன்‌ மாறுபாட்டு அளவை ர; 
என்றும்‌ வைத்துக்‌ கொள்வோம்‌. 
இன்மை கருதுகோள்‌ 1: மூ, - 1; என்றும்‌, அதற்குரிய மாற்று கருதுகோளாகப்‌ 
(1) HU, # Hy (i) H:u,> Hy (ii) 8 யடி 


: 12 2, எனும்‌ ஈ உறுப்புகளைக்கொண்ட மாதிரி, முழுமைத்‌ தொகுதி | இலம்‌, 
Y, Y, . , எனும்‌ ॥ உறுப்புகளைக்‌ கொண்ட மாதிரி, முழுமைத்‌ தொகுதி 2 இலும்‌ 
உள்ளன. 
இரு மாதிரிகள்‌ சார்பற்றதாகவும்‌ அவற்றின்‌ அளவுகள்‌ ஈ! 2 30, ॥ 2 30 என்பதாகவும்‌ 
உள்ளன 


: மிகை காண்‌ நிலை ॥ என்பதை நிர்ணயிக்க. 


ல (X-Y)-(u, —p,) 
இதற்குரிய மாதிரிப்பண்பளவைச்‌ சோதனை =: oj என்பதைக்‌ 


கருதுக. ஆயினும்‌ சோதனைக்‌ கணக்கீட்டின்‌ போது, மேலே கூறியுள்ளவற்றிற்கு மிக 


நெருக்கமான மதிப்பைத்‌ தரும்‌ மாதிரிப்பண்பளவைச்‌ சோதனையாக 2 - வ 
்‌ பகர அகத. : le ர்‌ 
என்பதைப்‌ பயன்பருத்துகிறோம்‌. ர 
அதேசமயம்‌, [22 = ச்‌ = ர்‌ எனும்போது மாதிரிப்பண்பளவை அளவு 2- ர, 
என்பதாக அமையும்‌. டயம்‌ 
ப்ள 

. (1-3) 

கொருக்கப்பட்ட மதிப்புகளை, சராசரிப்‌ பண்பளவைச்‌ சோதனை விதி ?, = கக 

ட 

mn 


என்பதில்‌ பிரதியிட்று மதிப்பைக்‌ காண்க. இங்கு மாதிரிகளில்‌ இருந்து, 3, 7 என்பவை 
முறையே 4, என்பவற்றிலிருந்து பெறப்பருகின்றன. 


: ௬, ॥, என்பதைப்‌ பொருத்து, தீர்மானிக்கும்‌ எல்லை மதிப்பு 2, என்பதைக்‌ கீழ்க்கண்ட 


Alternative Hypothesis (H1) | LX# WY | ம்மா | பூவும்‌ 


Critical Value (ze) சர்‌ ழ்‌ = 


: கீழ்க்கண்ட அட்டவணையிலிருந்து 1, என்பதற்குப்‌ பொருத்தமான மறுக்கும்‌ 


விதியைத்‌ தெரிவு செய்து, இன்மை கருதுகோள்‌ 11, பற்றிய முடிவைத்‌ தீர்மானிக்க. 


126 


Alternative Hypothesis (Hj) | uX# WY | மன்னா | HX<LY வல்ல கன்‌ 


Rejection Rule |Zol2 2௨2 | 20 >Za | 20-0 குறிப்பு 


உதாரணமாக:3 

தேசிய அளவிலானதிறனறித்‌ தேர்வில்‌ மாணவர்களின்‌ செயல்‌ திறன்‌ 
பற்றிய ஓர்‌ ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அதற்கு 21, 22 எனும்‌ இரு 
மாவட்டங்களிலிருந்து சமவாய்ப்பு முறையில்‌ மாணவர்களைத்‌ தெரிவு செய்து 
அவர்களின்‌ திறன்‌ பற்றி பகுப்பாய்வு செய்யப்பட்டது. 01, 22 எனும்‌ இரு 
மாவட்டங்களிலிருந்து சமவாய்ப்பு முறையில்‌ தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களின்‌ 
எண்ணிக்கை முறையே , 1000 மற்றும்‌ 1600 ஆகும்‌. அதைப்போல அவர்களின்‌ 
சராசரி மதிப்பெண்களின்‌ அளவு முறையே 116 மற்றும்‌ 114 ஆகும்‌. 
பொதுவானதிட்டவிலக்கம்‌ 27 என்பதைக்‌ கொண்ட முற்றொருமித்த முழுமைத்‌ 
தொகுதிகளிலிருந்து மேற்கூறிய இரு மாதிரிகளும்‌ பெறப்பட்டுள்ளனவா என்பதை 


5% மிகைகாண்‌ நிலையில்‌ சோதனை செய்க. 


தீர்வு: 

படி 1 : மட்‌ மற்றும்‌ ம” என்பது தேசிய அளவிலானதிறனறித்தேர்வில்‌ தேர்ச்சி 
பெற்றம1, 22 எனும்‌ இரு மாவட்டங்களிலிருந்து பெறப்பட்டமாணவர்களின்‌ சராசரி 
மதிப்பெண்கள்‌. இதில்‌ இவ்விரு மாவட்டதிற்கானபொதுவானதிட்டவிலக்கம்‌ ௦௫ 


2. 


இன்மைகருதுகோள்‌770: /ஃ- 27 


இரண்டு மாவட்டங்களிலிருந்து பெறப்பட்ட மாணவர்களின்‌ 
மதிப்பெண்களுக்கு இடையே குறிப்பிடத்தக்க வித்தியாசம்‌ இல்லை 


எனக்கருதப்படுகிறது. 


மாற்று கருதுகோள்‌ 771: சட்‌ 7” 
இரண்டு மாவட்டங்களிலிருந்து பெறப்பட்ட மாணவர்களின்‌ 
மதிப்பெண்களுக்கு இடையே குறிப்பிடத்தக்க வித்தியாசம்‌ உண்டு 


எனக்‌ கருதப்படுகிறது. இது இருபக்க மாற்று கருதுகோள்‌ ஆகும்‌. 


படி 2 : தரவுகள்‌ 


முதல்‌ மாதிரியின்‌ அளவு ஈ- 1000 Self-Instructional Material 


இரண்டாம்‌ மாதிரியின்‌ அளவு 1 ௪ 1600. 
127 


கருதுகோள்‌ சோதனை 


குறிப்பு 


Self-Instructional Material 


முதல்‌ மாதிரியின்‌ சராசரி - 116 
இரண்டாம்‌ மாதிரியின்‌ சராசரி - 114 
படி 3 : மிகைகாண்நிலை 
85% 


படி 4 : மாதிரிப்பண்பளவைசோதனை 


2/0 என்பதைப்‌ பொருத்து மாதிரிப்பண்பளவைச்‌ சோதனை 2 =: 


படி 5 : மாதிரிப்பண்பளவை சோதனைக்குற்ப கணக்கிடுதல்‌ 
_ மறக மறக 
ட ண்‌ - == 4. 49.628 
த டட 


- 


படி 6 : தீர்மானிக்கும்‌ எல்லைமதிப்பு 


271 என்பது இருபக்கமாற்றுகருதுகோள்‌: எனவேஅதன்‌ மிகைகாண்‌ மதிப்பு 
0 = 0.05, ze = 20.025 = 1.96. 


படி 7 : முடிவு 

இருபக்கசோதனைக்கு ஏற்பகருதுகோளை மறுக்கும்‌ விதி |[20| 2 ௪ என்று ஆகிறது. 
அதாவது 020] = 49.628) > (ee = 1.96) 
என்பதாகிறது. 

எனவே, இன்மை கருதுகோள்‌ 770 மறுக்கப்படுகிறது. அதனால்‌ மாற்று கருதுகோள்‌ 

Hl என்பதன்படி இரு மாவட்டங்களிலிருந்து பெறப்பட்ட மாதிரிகளின்‌ 

சராசரிகளிலிருந்து தேசிய அளவிலான திறனறித்‌ தேர்வில்‌ மாணவர்களின்‌ 

செயல்‌ திறன்களில்‌ குறிப்பிடத்தக்க வேறுபாடு உள்ளது என்று அறிகிறோம்‌. 


6.3.2 முழுமைத்தொகுதிகளில்‌உள்ள மாறுபாடு அளவீட்டு தெரியாதபோது 


வழிமுறை: 
படி1 : முழுமைத்‌ தொகுதி 1 இல்‌ உள்ள சராசரி ப, என்றும்‌, திட்டவிலக்கம்‌ 3 என்றும்‌, 
முழுமைத்‌ தொகுதி 2 இல்‌ உள்ள சராசரி ப, என்றும்‌, அதன்‌ திட்டவிலக்கம்‌ என்றும்‌ 
ர, வைத்துக்‌ கொள்வோம்‌. 
இங்கு 0}, 0, என்பவை தெரியாதவை எனக்கொள்வோம்‌. 


அதற்கிசைந்த மாற்று கருதுகோளாகப்‌ பின்வருவனவற்றுள்‌ ஏதேனும்‌ ஒன்றைத்‌ 
தெரிவு செய்க: 


(0) HHH, (4)11: 22 Hy (iii) 11: மலடி 


128 


படி2 : 


படி 3 


படிஃ4 : 


படித : 


படி6 : 


படி? : 


மாதிரியின்‌ தரவுகள்‌ 

Xp XX எனும்‌ 11 உறுப்புகளைக்‌ கொண்ட மாதிரி, முழுமைத்‌ தொகுதி 1 இலும்‌, 
11... 1, எனும்‌ ॥ உறுப்புகளைக்‌ கொண்ட மாதிரி, முழுமைத்‌ தொகுதி 2 இலும்‌ 
உள்ளன. 


கருதுகோள்‌ சோதனை 


குறிப்பு 


இரு மாதிரிகள்‌ சார்பற்றதாகவும்‌ அவற்றின்‌ அளவுகள்‌ 1 2 30, 7 2 30 என்பதாகவும்‌ 
உள்ளன. 


: மிகைகாண்‌ நிலை ௦ என்பதை நிர்ணயிக்க. 


இன்மை கருதுகோள்‌ 17, ஐப்‌ பொருத்து, பொருத்தமான மாதிரிப்பண்பளவைச்‌ 
சோதனை 


உட -2)-(ூ =r) 

Sr 

m n 
மேற்கண்ட மாதிரிப்பண்பளவைச்‌ சோதனை, பிரிவு 1.11 இல்‌, எ 0% என்பதற்குப்‌ 
பதிலாக 5, 5; என்பதைப்‌ பிரதியிடக்‌ கிடைப்பதை அறியலாம்‌. சோதனைக்‌ 
கணக்கீட்டின்போது மேலே குறிப்பிட்டதற்கு மிக நெருங்கிய மதிப்பைத்‌ தரும்‌ 

X-Y 

மாதிரிப்பண்பளவைச்‌ சோதனையாக க்‌ ~ 
பயன்பருத்துகிறோம்‌. 


ஆக அமையும்‌. 


N(0,1) என்பதைப்‌ 


= 
கொருக்கப்பட்ட மதிப்புகளை, மாதிரிப்பண்பளவைச்‌ சோதனை 


இல்‌ பிரதியிட்ரு மதிப்பைக்காண்க. (௩ என்பவை மாதிரிகளின்‌ &, 7 என்பவற்றிலும்‌, 
5%, 53 என்பவை மாதிரிகளின்‌ 55, 5; என்பவற்றிலும்‌ முறையே பெறப்பருகின்றன) 
8, H, என்பதைப்பொருத்து, தீர்மானிக்கும்‌ எல்லை மதிப்பு 2, என்பதைக்‌ கீழ்க்கண்ட 
அட்டவணையிலிருந்து தெரிவு செய்க. 


Alternative Hypothesis (H1) | uX# WY | WX>UY | X<LY 


Critical Value (2) ௨2 Za a 


கீழ்க்கண்ட அட்டவணையிலிருந்து, H, என்பதற்குப்‌ பொருத்தமான மறுக்கும்‌ 
விதியைத்‌ தெரிவு செய்து, இன்மைகருதுகோள்‌ 17, பற்றிய முடிவைத்‌ தீர்மானிக்க. 


Alternative Hypothesis (H1) 


யர்‌ UY 


UX>LY 


UX<LY 


Rejection Rule 


[30] 202 


3020 


30 ௩-2 


6.4 முழுமைத்‌ தொகுதிக்கானவிகிதசமம்‌ காணும்‌ கருதுகோள்‌ சோதனை 


(Test of Hypotheses for Population Proportion) 


129 


Self-Instructional Material 


கருதுகோள்‌ சோதனை 


குறிப்பு 


Self-Instructional Material 


வழிமுறை: 
படி1 : ஒரு சோதனையில்‌, முழுமைத்‌ தொகுதியின்‌ பண்பைப்‌ பெற்றிருக்கும்‌ அளவையின்‌ 
விகிதசமம்‌ ? என்க. 


P என்பதற்குப்‌ பொருத்தமானதாக £, என்ற மதிப்பு அமையுமானால்‌, அதன்‌ இன்மை 
கருதுகோள்‌, மாற்று கருதுகோள்‌ ஆகியவற்றைப்‌ பின்வருமாறு எழுதலாம்‌. 


இன்மை கருதுகோள்‌ 1112-7, 


மாற்று கருதுகோள்‌ 
(i) H,:P * py (ii) H,: P > py (iii) H,: P< py 
படி 2 : மாதிரி தரவுகளை எழுதுக. ற என்பது மாதிரி உறுப்புகளின்‌ தன்மையை விளக்கும்‌ 


விகித சமம்‌ என்க. மாதிரியின்‌ அளவுகள்‌ ஈற்‌ 5 5, ஈ(1 - ற) 5 5 என்பதோடு ॥ இன்‌ 
அளவுகள்‌ மிக அதிகமாக இருக்க வேண்டும்‌. 


படி3 : மிகை காண்நிலை ௭ என்பதை நிர்ணயிக்க. 


படி4 : இன்மை கருதுகோள்‌ ந, ஐப்‌ பொருத்து, மாதிரிப்பண்பளவைச்‌ சோதனை 
ழி-ற 


2-4 10.1) ஆகும்‌. 
[ர 
n 
p-P 


படி5 : மாதிரிப்பண்பளவை சோதனை 4, என்பதற்கு ஏற்ப கணக்கிட்டு, 
[2 
n 


மதிப்பைக்காண்க. 
படி6 : மிகைகாண்‌ நிலை 4, மாற்று கருதுகோள்‌ ॥, ஐப்‌ பொருத்து தீர்மானிக்கும்‌ எல்லை 
மதிப்பை பின்வரும்‌ அட்டவணையிலிருந்து தெரிவு செய்க. 


Alternative Hypothesis (Hi) | P#po| P > pol P< po 


Critical Value (ze) Zo/2 Za a 


படி? : கீழ்க்கண்ட அட்டவணையிலிருந்து, 11, என்பதற்குப்‌ பொருத்தமான மறுக்கும்‌ 
விதியைத்‌ தெரிவு செய்து, இன்மை கருதுகோள்‌ 1, பற்றிய முடிவைக்‌ காண்க. 


Alternative Hypothesis (Hi) |P#po 220/7 “ற 


Rejection Rule [502 Zw2 | 20 >Za | 20a 


உதாரணமாக3 

சாக்லேட்‌ மற்றும்‌ ஐஸ்கிரீம்‌ நுகர்வுக்கு அவர்களின்‌ விருப்பத்தை ஆய்வு 
செய்ய ஒரு நகரத்தின்‌ மாணவர்கள்‌ மத்தியில்‌ ஒரு கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. 
தோராயமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 2000 மாணவர்களில்‌, 1120 பேர்‌ சாக்லேட்‌ 


என்றும்‌, மீதமுள்ளவர்கள்‌ ஐஸ்கிரீம்‌ என்றும்‌ கண்டறியப்பட்டுள்ளது. நகரத்தில்‌ 
130 


உள்ள மாணவர்களிடையே சாக்லேட்‌ மற்றும்‌ ஐஸ்கிரீம்‌ இரண்டும்‌ சமமாக 
விரும்பப்படுகின்றன என்பதை இந்த தகவலிலிருந்து 1% முக்கியத்துவத்துடன்‌ நாம்‌ 
முடிவு செய்ய முடியுமா? 

தீர்வு: 

படி 1 : நகரத்தில்‌ சாக்லேட்‌ சாப்பிட விரும்பும்‌ மாணவர்களின்‌ விகிதத்தை ஒ 
குறிக்கட்டும்‌. 

இன்மை கருதுகோள்‌ 10 : 1- 0.5 

அதாவது, சாக்லேட்‌ மற்றும்‌ ஐஸ்கிரீம்‌ இரண்டும்‌ நகரத்தில்‌ சமமாக இருக்கிறது 
என்றும்‌ அவற்றிற்கிடையே குறிப்பிடத்தக்க ஏதுமில்லை எனக்‌ கருதுவோம்‌. 

மாற்று கருதுகோள்‌ 71: 2 0.5 

சாக்லேட்‌ மற்றும்‌ ஐஸ்கிரீம்களின்‌ விருப்பம்‌ கணிசமாக சமமாக இல்லை. இது 


இரண்டு பக்க மாற்று கருதுகோள்‌ 


படி 2 : மாதிரியில்‌ உள்ள தரவுகள்‌ 
மாதிரியின்‌ அளவு ஈ - 2000. 


சாக்லேட்சாப்பிடவிரும்பும்மாணவர்களின்‌எண்ணிக்கை- 1120 


டய 1120 
மாதிரி விகிதசமம்‌ ற = து 56 


படி 3 : மிகைகாண்‌ நிலைஅளவு 
a=1% 
படி 4 : மாதிரிப்பண்பளவை சோதனை 


மாதிரிப்பரவலில்‌, இன்மைகருதுகோள்‌ 770 இன்‌ படி மாதிரிப்பண்பளவைச்‌ 
சோத்ணை 

N பெரியதாக இருப்பதால்‌, ஈஐ - 11205 5 மற்றும்‌ 

n(1-p) = 880 > 5, 

இன்மைக்ருதுகோளின்‌ மீழ்‌ சோதனை புள்ளிவிவரம்‌ 

2-5 N(01) 


ரன்‌ 


படி5: மாதிரிப்‌ பண்பளவைச்‌ சோதனைக்கு ஏற்ப கணக்கிடுதல்‌ 


g-P 0 0556-0.50 
EE = EE =5.3763 


| பை 


படி 6 : தீர்மானிக்கும்‌ எல்லைமதிப்பு 
HI இருபக்கமாற்று கருதுகோளாக உள்ளதால்‌, 1% மிகைகாண்‌ நிலையில்‌, அதன்‌ 
தீர்மானிக்கும்‌ எல்லை மதிப்பு 2௪ - 20/2 - 20.005 = 2.58. 


131 


கருதுகோள்‌ சோதனை 


குறிப்பு 


Self-Instructional Material 


கருதுகோள்‌ சோதனை படி 7: முடிவு 


குறிப்பு இங்கு (20 - 5.38) (£௪ - 2.58) என்பதால்‌, இன்மை கருதுகோள்‌ 770 
மறுக்கப்படுகிறது. இன்மை கருதுகோள்‌ மறுக்கப்பட்டதால்‌, மாற்று கருதுகோளின்‌ 
படி, விருப்பானமாக இருப்பதில்‌ சாக்லேட்‌ மற்றும்‌ ஐஸ்கிரீம்களின்‌ விருப்பம்‌ 
குறிப்பிடத்தக்க வேறுபாடு உள்ளது என்று இச்சோதனையினால்‌ அறிகிறோம்‌. 


6.5 இரு முழுமைத்‌ தொகுதிகளிலுள்ளவிகித சமங்களின்‌ 
சமனித்தன்மைபற்றி அறியும்‌ கருதுகோள்‌ சோதனை 
வழிமுறை: 


படி1 : விகித சமம்‌ 2, என்பது முதல்‌ முழுமைத்‌ தொகுதியிலும்‌, 2, என்பது இரண்டாம்‌ 
முழுமைத்‌ தொகுதியிலும்‌, அத்தொகுதிகளின்‌ பண்பைப்‌ பிரதிபலிக்கும்‌ வகையில்‌ 
இருப்பதாகக்‌ கொள்வோம்‌. அவற்றிற்குத்‌ தொடர்புடைய கருதுகோள்கள்‌: 


இன்மை கருதுகோள்‌: 117: P,=P, 
மாற்று கருதுகோள்‌ கீழ்க்கண்டவற்றுள்‌ ஏதேனும்‌ ஒன்றினை மாற்று 
கருதுகோளாகத்‌ தெரிவு செய்க. 


(1) H;P,#P, முரு முர, 


படி 2 : மாதிரி பற்றிய தரவுகள்‌ 
11 அளவு கொண்ட மாதிரியின்‌ விகித சமம்‌ ற, என்பது முதல்‌ முழுமைத்‌ தொகுதியிலும்‌, 


ரஅளவுகொண்டமாதிரியின்விகித சமம்‌ ற , என்பது இரண்டாம்முழுமைத்தொகுதியிலும்‌ 
எடுக்கப்பருகிறது எனக்கொள்வோம்‌. மேலும்‌ ௱, 1 இரண்டின்‌ அளவுகளும்‌ 30க்கும்‌ 
மேற்பட்டவையாக இருக்க வேண்டும்‌. அத்துடன்‌ மற்‌, 55, ௱(1-ற,)>5, றற, 5, 
ni 1-p, ) 25 என்பதோடு இரு மாதிரிகளும்‌ சார்பற்றதாக இருக்க வேண்டும்‌. 


படி3 : மிகை காண்‌ நிலை ௭ என்பதை நிர்ணயிக்க. 


Self-Instructional Material 


132 


படி4 : இன்மை கருதுகோள்‌ 17) இன்படி, மாதிரிப்பண்பளவை சோதனை 
கருதுகோள்‌ சோதனை 


உட) என்பதாகவும்‌, அதில்‌ நீ - 2112, ஏ -1 - ந என்பதாகவும்‌ 
1 m+n குறிப்பு 
mon 


அமையும்‌. ஆயினும்‌, சோதனைக்‌ கணக்கீட்டின்போது, மேலே கூறியுள்ளவற்றிற்கு 
மிக நெருக்கமான மதிப்பைத்தரும்‌ சராசரிப்‌ பண்பளவைச்‌ சோதணையாக 


= த N(0,1) என்பதைப்‌ பயன்படுத்துகிறோம்‌. 


படி 5 : மாதிரிப்பண்பளவை சோதனை என்பதற்கு ஏற்ப கணக்கிட்ட ட 


| | 
| ௪ 
மதிப்பைக்‌ காண்க. mn 


படி6 : மிகை காண்‌ நிலை 4, மாற்று கருதுகோள்‌ ॥, ஐப்‌ பொருத்து தீர்மானிக்கும்‌ எல்லை 
மதிப்பைப்‌ பின்வரும்‌ அட்டவணையிலிருந்து தெரிவு செய்க. 


Alternative Hypothesis (H 1) Px Py Px> Py Px < Py 


Critical Value (ze) ௦2 2 th 


படி7 : கீழ்க்கண்ட அட்டவணையிலிருந்து, 11, என்பதற்குப்‌ பொருத்தமான மறுக்கும்‌ 
விதியைத்‌ தெரிவு செய்து, இன்மை கருதுகோள்‌ [4, பற்றிய முடிவைக்‌ காண்க. 


Alternative Hypothesis (H 1) Px Py உக Py Px < Py 
Rejection Rule 1502 Zw2 | 302. | 20 <a 
உதாரணமாக:4 


இரு மாநகர்களில்‌ உள்ள தனியார்‌ பள்ளிகளில்‌ மாணவர்களின்‌ ஆர்வத்தை ஆராய 
ஒரு ஆய்வு நடத்தப்பட்டது. முதல்‌ மாநகரில்‌ இலிருந்து தோராயமாக 
தேர்ந்தெடுக்கப்பட்ட 1000 மாணவர்களில்‌, 800 பேர்‌ தனியார்‌ பள்ளியாக இருப்பது 
கண்டறியப்பட்டது. இரண்டாவது மாநகரில்‌ இலிருந்து, 1600 நபர்கள்‌ தோராயமாக 
தேர்வு செய்யப்பட்டனர்‌, அவர்களில்‌ 1200 மாணவர்கள்‌ தனியார்‌ பள்ளியைச்‌ 
சேர்ந்தவர்கள்‌. மாணவர்களிடையே தனியார்‌ பள்ளியின்‌ பரவலைப்‌ பொறுத்தவரை 
இரு நகரங்களும்‌ கணிசமாக வேறுபடுகின்றன என்பதை தரவு குறிப்பிடுகிறதா? 
முக்கியத்துவத்தின்‌ அளவை 0 - 0.05 எனத்‌ தேர்வுசெய்க 


தீர்வு: 


Self-Instructional Material 


133 


கருதுகோள்‌ சோதனை 


குறிப்பு 


Self-Instructional Material 


படி 1 : PX என்பது முதல்‌ முழுமைத்தொகுதியாக உள்ள முதல்‌ மாநகரிலிருந்து 
பெறப்படும்‌ விகிதசமமாகவும்‌, 72%); என்பது இரண்டாம்‌ முழுமைத்‌ தொகுதியாக 
உள்ள இரண்டாவது மாநகரிலிருந்து பெறப்படும்‌ விகித சமமாகவும்‌ இருக்கட்டும்‌. 
அவ்வாறாயின்‌ அதற்குரிய கருதுகோள்கள்‌ 


ன்மைக கோள்‌ Hழ: Px =Py 
ருது 


அதாவது, இரு மாநகர்களில்‌ உள்ள தனியார்‌ பள்ளிகளில்‌ மாணவர்களின்‌ 
ஆர்வத்தில்‌, அவர்கள்‌ பெற்றுள்ள விகிதசமங்களில்‌ குறிப்பிடத்தக்க வேறுபாடு 


ஏதுமில்லை எனக்‌ கருதுவோம்‌. 


மாற்று கருதுகோள்‌ H;: Px Py 


அதாவது, அந்நகர்களில்‌ உள்ள தனியார்‌ பள்ளிகளில்‌ மாணவர்களின்‌ 
ஆர்வமுள்ளோர்பற்றிய விகிதசமங்களில்‌ குறிப்பிடத்தக்க வேறுபாடு உள்ளது 


என்போம்‌. 


படி 2 : மாதிரியில்‌ தரப்பட்டுள்ளதரவுகள்‌: 
மாதிரியிலிருந்து பெறப்பட்டதரவுகள்‌ கீழ்க்கண்டஅட்டவணையில்‌ தரப்பட்டுள்ளன 


Sample size | Sample proportion 
மாநகரம்‌ 


m= 1000 Px = 800/ 1000 = 0.80 
முதல்‌ மாநகர்‌ 


n = 1600 Py = 1200/ 1600 = 0.75 
இரண்டாம்‌ மாநகர்‌ 


Here m z 30 and n 2 30, mpx = 800 > 5, 
m(1- px) = 200 > 5, npy = 1200 > 5, n(1- py) = 400 > 5. 
படி 3 : மிகைகாண்‌ நிலை - 5% என்க. 
படி 4 : மாதிரிப்பண்பளவை சோதனை 
இன்மை கருதுகோள்‌ 80 இன்‌ படி, மாதிரிப்பண்பளவை சோதனை 


ன ௭ ரந நிழ ௯ - அ, ஆ. 
L= டடம] py)—( ) where P= யிட ,g=1-p 


i சம்்‌ ண்ணு 


படி 5 : மாதிரிப்பண்பளவை சோதனையைக்‌ கணக்கிடுதல்‌ 


134 


(ஐ pY 0.80 0.75 
பட்டா ட 2.0764 


த 1 5 8] a a 
ம்ம்‌ ்ஜ்‌ i (0.77) (228) _) 


படி6 : தீர்மானிக்கும்‌ எல்லைமதிப்பு 
Hl என்பது இருபக்கமாற்று கருதுகோளாக இருப்பதால்‌, 5% மிகைகாண்‌ 
நிலைமதிப்பின்படி, 2௪ = 1.96. 

படி 7 : முடிவு 
இங்கு ௩ - 2.0764 5 = 1.96 என்பதால்‌ ]0 மறுக்கப்படுகிறது. இதிலிருந்து தனியார்‌ 
பள்ளிகளில்‌ மாணவர்களின்‌ ஆர்வமுள்ளோர்‌ பற்றிய இரு 
நகரங்களுக்கிடையேயுள்ள விகிதசமன்களில்‌ குறிப்பிடத்தக்க வேறுபாடு 
உள்ளதாகக்‌ கருதப்படுகிறது. 


உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்கவும்‌ 1 - 


1. கருதுகோள்‌ சோதனை என்றால்‌ என்ன? 

2. ஒரு பெரிய மாதிரி கோட்பாடு எப்போது பொருந்தும்‌ 

3. 10 இன்‌ கீழ்‌ மாதிரி விகிதத்தின்‌ நிலையான பிழை எப்போது 
அமையும்‌. 


6.6 நினைவில்‌ கொள்க : 


° ஒரு மாதிரியின்‌ அளவு 30 அல்லது அதற்கும்‌ மேற்பட்டஅளவைக்‌ 


கொண்டிருந்தால்‌ அது பெரும்மாதிரி அல்லது பெருங்கூறு (1.26 881௦) என்று 
அழைக்கப்படும்‌. 

° இரு மாதிரிகளைக்‌ கொண்டசோதனையில்‌ இருமாதிரிகளின்‌ அளவுகளும்‌ 
30 அல்லது அதற்கும்‌ மேற்பட்டஅளவைக்‌ கொண்டிருந்தால்‌ மட்டுமே, 
பெருங்கூறுகள்‌ என்று அழைக்கப்படும்‌. 

° முழுமைத்‌ தொகுதிக்கான விகிதசம சோதனயில்‌, மாதிரிப்‌ பரவலில்‌ ஈ 5 30, 
றற 5 5, ௩(1- ற) 5 5 என்பதை நிறைவு செய்தால்‌ மட்டுமே மாதிரிப்‌ பண்பளவை 
சோதணை(0, 1) ஆக அமையும்‌. 

° இரு முழுமைத்‌ தொகுதிகளிலுள்ள விகித சமங்களின்‌ சமனித்தன்மை பற்றி 
அறியும்‌ சோதனையில்‌, மாதிரிப்‌ பரவலில்‌, 78 2 30, 12 30, pX > 5, m(1 = px) > 5, 
npY > 5, n(1 - pY) > 5 என்பவற்றை நிறைவு செய்தால்‌ மட்டுமே, மாதிரிப்‌ 


பண்பளவை சோதனை N00, 1) ஆக அமையும்‌ 


6.7 முக்கிய சொற்கள்‌ 


135 


கருதுகோள்‌ சோதனை 


குறிப்பு 


Self-Instructional Material 


கருதுகோள்‌ சோதனை 


குறிப்பு 


Self-Instructional Material 


மாதிரிப்பண்பளவை, கருதுகோள்‌, இன்மை கருதுகோள்‌ , மிகைகாண்‌ 


நிலை, மாற்று கருதுகோள்‌ 


6.8 உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்க பதில்‌ 


1. கருதுகோள்‌ சோதனை என்பது ஒரு புள்ளிவிவர முறையாகும்‌, இது 
சோதனை தரவுகளைப்‌ பயன்படுத்தி புள்ளிவிவர முடிவுகளை எடுக்க 
பயன்படுகிறது 

2. When n=30 


ட 


n 


௦.9 கேள்வி மற்றும்‌ பயிற்சி 


குறுகிய பதில்கள்‌ 

1. இரு முழுமைத்தொகுதியிலுள்ளசராசரிகளின்‌ சமனித்தன்மைகாணும்‌ 
சோதனைக்கு ஏற்றமாற்று கருதுகோள்களையும்‌ அவற்றின்‌ மறுக்கும்‌ 
விதிகளையும்‌ (Rejection Rules) எழுதுக. 

2. இரு முழுமைத்‌ தொகுதிகளிலுள்ளவிகிதசமங்களின்‌ சமனித்தன்மைகாணும்‌ 
சோதனையில்‌ உள்ளமாற்று கருதுகோள்களையும்‌ அவற்றின்‌ மறுக்கும்‌ 
விதிகளையும்‌ எழுதுக. 


3. இன்மைகருதுகோளுக்கு எதிரானஇருபக்கமாற்று கருதுகோளை உடைய 
ஒரு புள்ளியியல்‌ சோதனையில்‌, |20| 0/2 என்றகருத்திற்கு, உன்னுடைய முடிவு 


எது? 


நீண்ட பதில்‌ கேள்விகள்‌ 
1. முழுமைத்‌ தொகுதியின்‌ மாறுபாட்டு அளவை தெரியாதபோது, முழுமைத்‌ 
தொகுதிக்கான சராசரி பற்றிய கருதுகோள்‌ சோதனையில்‌ பின்பற்றப்படும்‌ 


வழிமுறைகளை விளக்குக. 
2. முழுமைத்‌ தொகுதிகளின்‌ மாறுபாட்டு அளவைகள்‌ தெரிந்திருக்கும்போது, 


இரு முழுமைத்‌ தொகுதிகளின்‌ சராசரிகளின்‌ சமனித்தன்மைக்கானகருதுகோள்‌ 
சோதனையில்‌ பின்பற்றப்படும்‌ வழிமுறைகளை விளக்குக. 


136 


3. இரு முழுமைத்‌ தொகுதிகளின்‌ விகிதசமங்களின்‌ சமனித்தன்மைபற்‌ 
அறிவதற்கானகருதுகோள்‌ சோதனையில்‌ பின்பற்றப்படும்‌ வழி முறைகளை 
விளக்குக. 


4. அண்மையில்‌ ஒரு மாவட்டத்தில்‌ நடத்திய களஆய்வில்‌, சமவாய்ப்பு 
முறையில்‌ 2000 பட்டதாரிகள்‌ தெரிவு செய்யப்பட்டு, அவரிடையே367 
பேர்‌இந்திய ஆட்சிப்பணி தேர்வு எழுதுவதற்கு ஆர்வமுடையவராக 
இருக்கின்றனர்‌என்று கண்டறியப்பட்டுள்ளது. அவ்வாறெனின்‌ அவரது 


விகிதசமமதிப்பைக்‌ காண்க. 


6.10 கூடுதல்‌ வாசிப்புகள்‌ 


1. Statistics (Theory & Practice) by Dr. B.N. Gupta. 
SahityaBhawanPublishersand Distributors (P) Ltd., Agra. 

த Statistics for Management by G.C. Beri. Tata McGraw Hills 
PublishingCompany Lid., New Delhi. 

& Business Statistics by Amir D. Aczel and J. Sounderpandian. Tata 
McGraw HillPublishing Company Ltd., New Delhi. 

4. Statistics for Business and Economics by R.P. Hooda. MacMillan 
India Ltd.,New Delhi. 

3 Business Statistics by S.P. Gupta and M.P. Gupta. Sultan Chand 
and Sons. ,NewDelhi. 

6. Statistical Method by S.P. Gupta. Sultan Chand and Sons., New 
Delhi. 

1 Statistics for Management by Richard I. Levin and David S. Rubin. 
PrenticeHall of India Pvt. Ltd., New Delhi. 


137 


கருதுகோள்‌ சோதனை 


குறிப்பு 


Self-Instructional Material 


கருதுகோள்‌ சோதனை 


குறிப்பு 


Self-Instructional Material 


அலகு 7 கைவர்க்க சோதனை 


அமைப்பு 

7.0 அறிமுகம்‌ 

7.1 குறிக்கோள்கள்‌ 

7.2 கைவர்க்க சோதனையின்‌ பண்புகள்‌ 
7.3 கைவர்க்க சோதனையின்‌ பயன்கள்‌ 
7.4 கைவர்க்க சோதனையின்‌ படிகள்‌ 
7.5 சுருக்கம்‌ 

7.6 கேள்விகள்‌ மற்றும்‌ பயிற்சி 


7.0 அறிமுகம்‌ 


ஒரு கைவர்க்க சோதனை, இது % 2சோதனை என்றும்‌ எழுதப்பட்டுள்ளது, 

இது ஒரு புள்ளிவிவர கருதுகோள்‌ சோதனை, இன்மை கருதுகோள்‌ உண்மையாக 
இருக்கும்போது சோதனை புள்ளிவிவரத்தின்‌ மாதிரி விநியோகம்‌ ஒரு கைவர்க்க 
விநியோகமாகும்‌.பிற தகுதி இல்லாமல்‌, 'கைவர்க்க சோதனை' பெரும்பாலும்‌ 


பியர்சனின்‌ கைவர்க்க சோதனையின்‌ மாதிரியாகப்‌ பயன்படுத்தப்படுகிறது. 


ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட வகைகளில்‌ எதிர்பார்க்கப்படும்‌ 
அதிர்வெண்களுக்கும்‌ கவனிக்கப்பட்ட அதிர்வெண்களுக்கும்‌ இடையே 
குறிப்பிடத்தக்க வேறுபாடு உள்ளதா என்பதைத்‌ தீர்மானிக்க கைவர்க்க சோதனை 


பயன்படுத்தப்படுகிறது. 


கருதப்பட்ட தத்துவார்த்த விநியோகத்துடன்‌ கவனிக்கப்பட்ட தரவின்‌ 
விநியோகத்தை சரிபார்க்க பொருத்தத்தின்‌ சரியான தன்மையை சோதிக்க 
புள்ளிவிவரங்களில்‌ கைவர்க்க சோதனை பயன்படுத்தப்படுகிறது. எனவே, 
உண்மையான மற்றும்‌ விதிவிலக்கான அதிர்வெண்களின்‌ வேறுபாட்டைப்‌ 
படிப்பதற்கான ஒரு நடவடிக்கை இது. இது புள்ளிவிவரங்களில்‌, குறிப்பாக மாதிரி 
ஆய்வுகளில்‌, உண்மையான மற்றும்‌ விதிவிலக்கான அதிர்வெண்களுக்கு இடையில்‌ 
ஒரு சந்தேகத்திற்குரிய தற்செயல்‌ நிகழ்வைத்‌ தவிர்த்து, மற்றும்‌ மாதிரியின்‌ ஏற்ற 
இறக்கங்கள்‌ காரணமாக வேறுபாட்டை எந்த அளவிற்கு புறக்கணிக்க முடியும்‌ 


என்பதைத்‌ தவிர்த்து, 


7.1 நோக்கங்கள்‌ 


மாணவர்கள்‌ புரிந்து கொள்ள முடியும்‌ 


உ கைவர்க்க சோதனையைப்‌ பயன்படுத்துவதற்கான நோக்கம்‌ 


138 


உ மாறுபாட்டின்‌ பகுப்பாய்வுக்கான நடைமுறைகள்‌ 

உ. கைவர்க்க சோதனையின்‌ பண்புகள்‌ 

உ கைவர்க்க சோதனையைப்‌ பயன்படுத்தி முழுமைத்தொகுதிக்கு ஒரு 
குறிப்பிட்ட மாறுபாடு உள்ளதா என்பதை அறிய கருதுகோள்‌ சோதனை 
செய்யப்படுகிறது 


7.2 கைவர்க்க சோதனையின்‌ பண்புகள்‌ 


1. சோதனை நிகழ்வுகள்‌ அல்லது அதிர்வெண்களை அடிப்படையாகக்‌ கொண்டது, 
அதேசமயம்‌ கோட்பாட்டு விநியோகத்தில்‌, சோதனை சராசரி மற்றும்‌ நிலையான 
விலகலை அடிப்படையாகக்‌ கொண்டது. 

2. அனுமானங்களை வரைய, இந்த சோதனை பயன்படுத்தப்படுகிறது, குறிப்பாக 
கருதுகோளை சோதிக்கிறது, ஆனால்‌ மதிப்பீட்டிற்கு பயனுள்ளதாக இல்லை. 

3. கவனிக்கப்பட்ட மற்றும்‌ விலக்கப்பட்ட அதிர்வெண்களின்‌ முழு தொகுப்பிற்கும்‌ 
இடையே சோதனை பயன்படுத்தப்படலாம்‌. 

4. சுதந்திரத்தின்‌ எண்ணிக்கையின்‌ ஒவ்வொரு அதிகரிப்புக்கும்‌, ஒரு புதிய )2 
விநியோகம்‌ உருவாகிறது. 

5. இது ஒரு பொது நோக்கத்திற்கான சோதனை மற்றும்‌ இது மிகவும்‌ பயனுள்ள ॥ 
ஆராய்ச்சி. 


7.3 கைவர்க்க சோதனையின்‌ பயன்கள்‌ 


3 Test of goodness of fit 


சோதனை மூலம்‌ நாம்‌ கவனித்த மதிப்புகள்‌ மற்றும்‌ விதிவிலக்கான மதிப்புகள்‌ 
இடையே உள்ள விலகல்களைக்‌ கண்டறிய முடியும்‌. கார்ல்‌ பியர்சன்‌ கோட்பாட்டு 
மதிப்பு (கருதுகோள்‌) மற்றும்‌ கண்டுபிடிக்கப்பட்ட மதிப்பு ஆகியவற்றுக்கு 
இடையிலான வித்தியாசத்தை சோதிக்க ஒரு முறையை உருவாக்கியுள்ளார்‌. 
உண்மைக்கும்‌ கோட்பாட்டிற்கும்‌ இடையிலான வேறுபாட்டின்‌ அளவை விவரிக்க 


கிரேக்க எழுத்து 42 பயன்படுத்தப்படுகிறது. 


0 = கவனிக்கப்பட்ட அதிர்வெண்கள்‌ 


E = எதிர்பார்க்கப்படும்‌ அதிர்வெண்கள்‌ 


71.4 கைவர்க்க சோதனையின்‌ படிகள்‌ 


1. முக்கியத்துவ மட்டத்துடன்‌ ஒரு கருதுகோள்‌ நிறுவப்பட்டுள்ளது. 
2. கவனிக்கப்பட்ட மதிப்பு மற்றும்‌ எதிர்பார்க்கப்பட்ட மதிப்பு (0-£) இடையே 
விலகலைக்‌ கணக்கிடுக. 


139 


கைவர்க்க சோதனை 


குறிப்பு 


Self-Instructional Material 


கருதுகோள்‌ சோதனை 3. கணக்கிடப்பட்ட விலகல்களை சதுரப்படுத்தவும்‌ (0-£) 5 


ப்‌ 
குறிப்பு 4. (0-E) 2 ஐ அதன்‌ எதிர்பார்த்த அதிர்வெண்‌ மூலம்‌ வகுக்கவும்‌. 
5. படி 4 இல்‌ பெறப்பட்ட அனைத்து மதிப்புகளையும்‌ சேர்க்கவும்‌. 


6. 2 அட்டவணையின்‌ மதிப்பை குறிப்பிட்ட மட்டத்தில்‌, பொதுவாக 5% அளவில்‌ 


கண்டுபிடிக்கவும்‌. 


X2 இன்‌ கணக்கிடப்பட்ட மதிப்பு (2இன்‌ அட்டவணை மதிப்பை விட அதிகமாக 
இருந்தால்‌, குறிப்பிட்ட அளவிலான முக்கியத்துவத்தில்‌, நாங்கள்‌ கருதுகோளை 
நிராகரிக்கிறோம்‌. 2 இன்‌ கணக்கிடப்பட்ட மதிப்பு அட்டவணை மதிப்பை விடக்‌ 
குறைவாக இருந்தால்‌, ஒரு குறிப்பிட்ட அளவிலான முக்கியத்துவத்தில்‌, அது 
குறிப்பிடத்தக்கதாக இல்லை என்று கூறப்படுகிறது. கவனிக்கப்பட்ட 
அதிர்வெண்களுக்கு இடையிலான முரண்பாடு எளிய மாதிரியின்‌ ஏற்ற இறக்கங்கள்‌ 


காரணமாக இருக்கலாம்‌ என்பதை இது குறிக்கிறது. 


உதாரணமாக:1 
2000 குடும்பங்களின்‌ ஒரு குறிப்பிட்ட மாதிரியில்‌, 1400 குடும்பங்கள்‌ தேநீர்‌ 
நுகர்வோர்‌. 1800 இந்து குடும்பங்களில்‌ 1236 குடும்பங்கள்‌ தேநீர்‌ அருந்துகின்றன. %2 
சோதனையைப்‌ பயன்படுத்தி, இந்து மற்றும்‌ இந்து அல்லாத குடும்பங்களிடையே 
தேநீர்‌ நுகர்வுக்கு குறிப்பிடத்தக்க வேறுபாடு உள்ளதா என்பதைக்‌ குறிப்பிடவும்‌. 
Hindu | Non — Hindu | Total 


Consuming Tea 1236 | 164 1400 
Non — Consuming Tea | 564 36 600 
Total 1800 | 200 2000 


தீர்வு 


2X2 தற்செயல்‌ அட்டவணையில்‌ தகவல்களை அட்டவணைப்படுத்தும்போது, 


கவனிக்கப்பட்ட அதிர்வெண்கள்‌ 


Hindu Non - Hindu | Total 
Consuming Tea 1236 164 1400 
Non - Consuming | 564 36 600 
Tea 
Self-Instructional Material வ ட்‌ ன்‌ ர 


எதிர்பார்க்கப்படும்‌ அதிர்வெண்கள்‌ 


Hindu Non - Hindu | Total 


140 


Consuming Tea 1260 140 1400 
Non — Consuming | 540 60 600 வ னு 
Tea குறிப்பு 
Total 1800 200 2000 
X2 கணக்கீடு 
௦ E O-E (O-E) | (O-E)/E 
1236 | 1260 -24 576 0.457 
564 540 24 576 1.068 
164 140 24-24 576 4.114 
36 60 576 9.600 
>(0-E)”/ 
E=15.239 


0.* என்பது 1, 1 0.7- 3.841 க்கு £2 = 0.05 இன்‌ அட்டவணை மதிப்பு. 

ஒரு தற்செயல்‌ அட்டவணை, 2X2 அட்டவணைக்கு, சுதந்திரத்தின்‌ அளவு 

V = (c-1) (r-1) = (2-1) (2-1)= 1. 

X2 = 15.239 இன்‌ கணக்கிடப்பட்ட மதிப்பு அட்டவணை மதிப்பை விட அதிகமாக 
உள்ளது, அதாவது 3.841; எனவே இன்மை கருதுகோள்‌ நிராகரிக்கப்படுகிறது. 
எனவே, ஒரு தேநீர்‌ நுகர்வு சம்பந்தமாக இரு சமூகங்களும்‌ கணிசமாக 
வேறுபடுகின்றன. 


7.5 சுருக்கம்‌ 


ஒ விநியோகத்தின்‌ பயன்பாடுகள்‌ ஒரு சாதாரண மக்கள்தொகையின்‌ 
குறிப்பிட்ட மாறுபாட்டைச்‌ சோதித்தல்‌, பொருத்தத்தின்‌ நன்மையை சோதித்தல்‌ 


மற்றும்‌ பண்புகளின்‌ சுதந்திரத்தை சோதித்தல்‌. 


7.6 கேள்விகள்‌ மற்றும்‌ பயிற்சி 


குறுகிய பதில்‌ கேள்வி: 

1. கைவர்க்க சோதனையை வரையறுக்கவும்‌ 

2. கைவர்க்க சோதனையின்‌ செல்லுபடியாகும்‌ நிலை என்ன? 
3. கைவர்க்க சோதனையின்‌ ஐந்து பயன்பாடுகளை எழுதுக Self-Instructional Material 
4. மாறுபாட்டின்‌ பகுப்பாய்வு என்றால்‌ என்ன? 

நீண்ட பதில்‌ கேள்வி: 

1. கைவர்க்க சோதனையின்‌ படிகளை விளக்குங்கள்‌ 

2. பொருத்தத்தின்‌ நன்மையின்‌ முக்கியத்துவத்தை சோதிப்பதற்கான படிகளை 


எழுதுங்கள்‌ 
141 


கருதுகோள்‌ சோதனை 


குறிப்பு 


Self-Instructional Material 


3. ஒரு வழி வகைப்பாட்டிற்கு மாதிரி ANOVA அட்டவணையை எழுதுங்கள்‌ 


4. ஒரு வழி மற்றும்‌ இரண்டு வழி ANOVA ஐ ஒப்பிடுக 


7.7 கூடுதல்வாசிப்புகள்‌ 


1. 
4 
3. 


Spiegel, Murray R.: Theory and Practical of Statistics., London 
McGraw Hill Book Company. 

Yamane, T.: Statiscs: An Introductory Analysis, New York, 
HarperedRow Publication 

R.P. Hooda: Statistic for Economic and Management McMillan 
IndiaLtd. 

G.C. Beri: Statistics for Mgt., TMA 


J.K. Sharma: Business Statistics, Pearson Education 


142 


அலகு 8 - மாறுபாட்டின்‌ பகுப்பாய்வு 


8.1. அறிமுகம்‌ 
8.2 மாறுபாட்டின்‌ பகுப்பாய்வு (ANOVA) 


8.3 மாறுபாட்டின்‌ பகுப்பாய்வில்‌ அனுமானங்கள்‌ 


8.4 மாறுபாட்டின்‌ பகுப்பாய்வில்‌ அடிப்படை படிகள்‌ 
8.4.1 ஒரு வழி ANOVA 

8.4.2 இரு வழி ANOVA 

8.5 சுருக்கம்‌ 

8.6 முக்கிய சொற்கள்‌ 

8.7 உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்க பதில்‌ 

8.8 கேள்விகள்‌ மற்றும்‌ பயிற்சி 

8.9 மேலும்‌ வாசிப்புகள்‌ 


8.1 அறிமுகம்‌ 


ஒரு கைவர்க்க சோதனை, இது %2சோதனை என்றும்‌ எழுதப்பட்டுள்ளது, 

இது ஒரு புள்ளிவிவர கருதுகோள்‌ சோதனை, இன்மை கருதுகோள்‌ உண்மையாக 
இருக்கும்போது சோதனை புள்ளிவிவரத்தின்‌ மாதிரி விநியோகம்‌ ஒரு கைவர்க்க 
விநியோகமாகும்‌.பிற தகுதி இல்லாமல்‌, 'கைவர்க்க சோதனை' பெரும்பாலும்‌ 


பியர்சனின்‌ கைவர்க்க சோதனையின்‌ மாதிரியாகப்‌ பயன்படுத்தப்படுகிறது. 


ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட வகைகளில்‌ எதிர்பார்க்கப்படும்‌ 
அதிர்வெண்களுக்கும்‌ கவனிக்கப்பட்ட அதிர்வெண்களுக்கும்‌ இடையே 
குறிப்பிடத்தக்க வேறுபாடு உள்ளதா என்பதைத்‌ தீர்மானிக்க கைவர்க்க சோதனை 


பயன்படுத்தப்படுகிறது. 


கருதப்பட்ட தத்துவார்த்த விநியோகத்துடன்‌ கவனிக்கப்பட்ட தரவின்‌ 
விநியோகத்தை சரிபார்க்க பொருத்தத்தின்‌ சரியான தன்மையை சோதிக்க 
புள்ளிவிவரங்களில்‌ கைவர்க்க சோதனை பயன்படுத்தப்படுகிறது. எனவே, 
உண்மையான மற்றும்‌ விதிவிலக்கான அதிர்வெண்களின்‌ வேறுபாட்டைப்‌ 
படிப்பதற்கான ஒரு நடவடிக்கை இது. இது புள்ளிவிவரங்களில்‌, குறிப்பாக மாதிரி 
ஆய்வுகளில்‌, உண்மையான மற்றும்‌ விதிவிலக்கான அதிர்வெண்களுக்கு இடையில்‌ 
ஒரு சந்தேகத்திற்குரிய தற்செயல்‌ நிகழ்வைத்‌ தவிர்த்து, மற்றும்‌ மாதிரியின்‌ ஏற்ற 
இறக்கங்கள்‌ காரணமாக வேறுபாட்டை எந்த அளவிற்கு புறக்கணிக்க முடியும்‌ 


என்பதைத்‌ தவிர்த்து, 
143 


வணிக முன்னறிவிப்பு 


குறிப்பு 


Self-Instructional Material 


வணிக முன்னறிவிப்பு 


குறிப்பு 


Self-Instructional Material 


8.2 மாறுபாட்டின்‌ பகுப்பாய்‌வ(ANOVA) 


மாறுபாட்டின்‌ பகுப்பாய்வு (ANOVA) என்பது புள்ளிவிவர மாதிரிகள்‌ மற்றும்‌ 
அவற்றுடன்‌ தொடர்புடைய மதிப்பீட்டு நடைமுறைகள்‌ (குழுக்களிடையே மற்றும்‌ 
இடையில்‌ உள்ள "மாறுபாடு" போன்றவை) ஒரு மாதிரியில்‌ குழு வழிமுறைகளுக்கு 
இடையிலான வேறுபாடுகளை பகுப்பாய்வு செய்யப்‌ பயன்படுகிறது. ANOVA ஐ 
புள்ளிவிவர மற்றும்‌ பரிணாம உயிரியலாளர்‌ ரொனால்ட்‌ ஃபிஷர்‌ 
உருவாக்கியுள்ளார்‌. ANOVA என்பது மொத்த மாறுபாட்டின்‌ சட்டத்தின்‌ 
அடிப்படையில்‌ அமைந்துள்ளது, அங்கு ஒரு குறிப்பிட்ட மாறியில்‌ காணப்பட்ட 
மாறுபாடு வெவ்வேறு மாறுபாடுகளின்‌ காரணங்களுக்காக கூறுகளாக 
பிரிக்கப்படுகிறது. 

அதன்‌ எளிமையான வடிவத்தில்‌, ANOVA இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட 
மக்கள்தொகை சராசரி சமமாக இருக்கிறதா என்பதற்கான புள்ளிவிவர 
சோதனையை வழங்குகிறது, எனவே டி-சோதனையை இரண்டு சராசரிக்கு அப்பால்‌ 


கருதுகிறது 


8.3 மாறுபாட்டின்‌ பகுப்பாய்வில்‌ அனுமானங்கள்‌ 

1. மாதிரிகள்‌ ஒவ்வொன்றும்‌ ஒரு சாதாரண விநியோகத்திலிருந்து 
வடிகட்டப்படுகின்றன. 

2. மாதிரிகள்‌ குறைக்கப்பட்ட முழுமைத்தொகுதியின்‌ மாறுபாடுகளுக்கு சமம்‌. 
3. ஒவ்வொரு மதிப்பிற்கும்‌ அதன்‌ சொந்த சராசரியைச்‌ சுற்றியுள்ள மாறுபாடு 


ஒவ்வொரு மதிப்புக்கும்‌ சார்பற்ற நிகழ்வுகளாக இருக்க வேண்டும்‌. 


8.4. மாறுபாட்டின்‌ பகுப்பாய்வில்‌ அடிப்படை படிகள்‌ 


தீர்மானிக்க 

1. மாதிரி சராசரிக்கு இடையிலான மாறுபாட்டிலிருந்து முழுமைத்தொகுதி 
மாறுபாட்டின்‌ ஒரு மதிப்பீடு. 

2. மாதிரியில்‌ உள்ள மாறுபாட்டிலிருந்து முழுமைத்தொகுதி மாறுபாட்டின்‌ 
இரண்டாவது மதிப்பீட்டைத்‌ தீர்மானித்தல்‌. 

3. இந்த இரண்டு மதிப்பீடுகளும்‌ மதிப்பில்‌ ஏறக்குறைய சமமாக இருந்தால்‌, இன்மை 
கருதுகோளை ஏற்றுக்கொள்ளுக. 

8.4.1 ஒரு வழி ANOVA 


புள்ளிவிவரங்களில்‌, மாறுபாட்டின்‌ ஒரு வழி பகுப்பாய்வு (சுருக்கமாக ஒரு வழி 
ANOVA) என்பது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாதிரிகளின்‌ (F 


144 


விநியோகத்தைப்‌ பயன்படுத்தி) வழிமுறைகளை ஒப்பிட்டுப்‌ பயன்படுத்தக்கூடிய 


ஒரு நுட்பமாகும்‌. இந்த நுட்பத்தை எண்‌ மறுமொழி தரவுக்கு மட்டுமே பயன்படுத்த 
முடியும்‌, "Y", பொதுவாக ஒரு மாறி, மற்றும்‌ எண்‌ அல்லது (பொதுவாக) 
வகைப்படுத்தப்பட்ட உள்ளீட்டு தரவு, "%", எப்போதும்‌ ஒரு மாறி, எனவே "ஒரு 
வழி" 

அனைத்து குழுக்களிலும்‌ உள்ள மாதிரிகள்‌ ஒரே சராசரி மதிப்புகளைக்‌ கொண்ட 
முழுமைத்தொகுதிகளிடமிருந்து எடுக்கப்படுகின்ற இன்மை கருதுகோளை ANOVA 
சோதிக்கிறது. மக்கள்தொகை மாறுபாட்டால்‌ இரண்டு மதிப்பீடுகள்‌ 
செய்யப்பட்டுள்ளன. இந்த மதிப்பீடுகள்‌ பல்வேறு அனுமானங்களை நம்பியுள்ளன. 
ANOVA ஒரு 7-புள்ளிவிவரத்தை உருவாக்குகிறது, மாதிரிகளுக்கிடையேயா 
மாறுபாட்டிற்கான வழிமுறைகளில்‌ கணக்கிடப்பட்ட மாறுபாட்டின்‌ விகிதம்‌. 
ஒப்பிடுவதற்கு இரண்டு வழிகள்‌ மட்டுமே இருக்கும்போது, 1-சோதனை மற்றும்‌ F- 
சோதனைக்கு சமம்‌; ANOVA க்கும்‌ ( க்கும்‌ இடையிலான தொடர்பு F - (2 ஆல்‌ 
வழங்கப்படுகிறது. ஒரு வழி ANOVA இன்‌ நீட்டிப்பு என்பது மாறுபாட்டின்‌ இரு வழி 
பகுப்பாய்வு ஆகும்‌, இது ஒரு சார்பு மாறியில்‌ இரண்டு வெவ்வேறு 
வகைப்படுத்தப்பட்ட சார்புற்ற மாறிகளின்‌ செல்வாக்கை ஆராய்கிறது. 
உதாரணமாக: 

3 கணினிகளின்‌ ஆயுள்‌ குறிப்பிடத்தக்க வேறுபாடு உள்ளதா என்பதைத்‌ 
தீர்மானிக்க, ஒவ்வொரு தயாரிப்பிலிருந்தும்‌ அளவு 5 இன்‌ மாதிரிகள்‌ 
தேர்ந்தெடுக்கப்படுகின்றன மற்றும்‌ வாங்கிய முதல்‌ ஆண்டில்‌ பழுதுபார்க்கும்‌ 
அதிர்வெண்‌ காணப்படுகிறது. முடிவுகள்‌ பின்வருமாறு 


Makes 

I I Ill 
4 7 6 
6 9 4 
8 11 6 
9 12 5] 
7 5 2 


மேலே உள்ள தரவைப்‌ பார்க்கும்போது, நீங்கள்‌ என்ன முடிவை எடுக்க முடியும்‌? 
தீர்வு: 
இன்மை கருதுகோள்‌ 0 = 3 கணினிகளின்‌ ஆயுள்‌ குறிப்பிடத்தக்க வேறுபாடு 


இல்லை 


Computer I Computer II Computer III 


145 


வணிக முன்னறிவிப்பு 


குறிப்பு 


Self-Instructional Material 


வணிக முன்னறிவிப்பு Xi Xi 202 டல 283 Xs 
குறிப்பு 4 16 7 49 6 36 
6 36 9 81 4 16 
8 64 11 121 6 36 
9 81 12 144 3 9 
ள்‌ 49 5 2 2 4 
0234 | ¥X1=246 1530-44 150-420 50221 | YX5=101 
Step — 1 
Sum of all items (T) = y X1+) X2+) XK3 
= 34444421 = 99 
Step — 2 
Correction factor (C.F) = = _- = 653.4 
Step —3 
TSS = Sum of Squares of all the items - C.F 
= YX AY XA XS - = = 2464+420+101-653.4= 113.6 
Step —4 
SSC = Sum of Squares between samples — C.F 
(2x12 (5௧2)2 (5,23)2 (34)2 (24)2 [212 654 
அஜ ஆ அ பவி இன்‌ இவ்‌ இன்‌ 
= 231.2 + 387.2 + 88.5 - 653 = 53.5 
Step — 5 
MSC = ர... - 8_ 26.75 
Step — 6 
SSE = Total sum of squares — Sum of Squares between samples 
= 113.6 - 53.5= 60.1 
Step —7 
Sum of squares within samples 60.1 
MSE =r கு 00 
Self-Instructional Material ANOVA TABLE 
Source of | Sum of | Degrees of | Mean F - ratio 


146 


variations squares freedom Squares 
வணிக முன்னறிவிப்பு 


Between $C = 53.5 | 3-1=2 MSC= SSC 


குறிப்பு 
samples d.f 
= 26.75 | F.= MSC 
Within SSE = 60.1 15-3=12 MSE SSE MSE 
samples d.f = 5.35 
= 5.00 


5% முக்கியத்துவ மட்டத்தில்‌ V1 = 2 மற்றும்‌ V2 = 12 க்கான * இன்‌ 
அட்டவணைப்படுத்தப்பட்ட மதிப்பு 3.88 ஆகும்‌. [196 - 3.88. * இன்‌ கணக்கிடப்பட்ட 
மதிப்பு 6 - 5.35 ஆகும்‌. 86 [7 முதல்‌. பூஜ்ய கருதுகோள்‌ 0 ஐ நாங்கள்‌ 
நிராகரிக்கிறோம்‌. 3 கணினிகளின்‌ ஆயுள்‌ குறிப்பிடத்தக்க வேறுபாடு உள்ளது. 

8.4.2 இரு வழி ANOVA 

இரு வழி ANOVA இரண்டு சுயாதீன மாறிகள்‌ (காரணிகள்‌ என அழைக்கப்படுகிறது) 
பிரிக்கப்பட்ட குழுக்களுக்கு இடையிலான சராசரி வேறுபாடுகளை ஒப்பிடுகிறது. 
இரு வழி ANOVA இன்‌ முதன்மை நோக்கம்‌ சார்பு மாறியில்‌ இரண்டு சுயாதீன 
மாறிகளுக்கு இடையில்‌ ஒரு தொடர்பு இருக்கிறதா என்பதைப்‌ புரிந்துகொள்வது. 
இது வேளாண்‌ ஆராய்ச்சியிலிருந்து உருவாகும்‌ ஒரு சொல்‌, இதில்‌ பல மாறுபாடுகள்‌ 
அல்லது சிகிச்சைகள்‌ சோதனை நிலைகளின்‌ மறுபடியும்‌ மறுபடியும்‌ 
பிரதிபலிப்பதற்காக வெவ்வேறு நிலங்களுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. முற்றிலும்‌ 
சீரற்ற சோதனை வடிவமைப்பின்‌ நன்மைகள்‌ பின்வருமாறு. 

(அ) வெளியே போடுவது எளிது. 

(ஆ) நெகிழ்வுத்தன்மையை அனுமதிக்கிறது. 

(இ) எளிய புள்ளிவிவர பகுப்பாய்வு. 

(ஈ) காணாமல்போன தரவு காரணமாக நிறைய தகவல்கள்‌ வேறு எந்த 
வடிவமைப்பையும்‌ விட சிறியதாக இருக்கும்‌. 

ஆனால்‌ இந்த வடிவமைப்பு பொதுவாக பொருத்தமானது (1) சிறிய எண்ணிக்கையில்‌ 
மட்டுமே 

உதாரணமாக: 

பயிர்‌ &, 8, வகைகள்‌ நான்கு பிரதிகளுடன்‌ சீரற்ற தொகுதி வடிவமைப்பில்‌ 
சோதிக்கப்படுகின்றன. பவுண்டுகளில்‌ சதி விளைச்சல்‌ பின்வருமாறு 


Varieties | Yields 


1 2 (2 (4 


Self-Instructional Material 


147 


வணிக முன்னறிவிப்பு Cc 7 6 10 6 
குறிப்பு தீர்வு 


இன்மை கருதுகோள்‌ 10: வகைகள்‌ (வரிசைகள்‌) மற்றும்‌ மகசூல்‌, (தொகுதிகள்‌) 


இடையே குறிப்பிடத்தக்க வேறுபாடு இல்லை 


Varieties | Yields 


1 2 A 4 Total 
A 6 4 6 6 24 
B ர்‌ a 8 9 28 
C 8 6 10 (9 32 
Total 21 15 24 24 64 
Step -1 
Grand total (T) = 84 
Step — 2 
Correction factor (C.F) = - = ணு = 588 
Step — 3 
SSC = Sum of squares between blocks (columns) 
= (21) + (15) + (24)+ (24)°— C.F = 606 - 588 
3 3 3 3 
=18 
Step —4 
SSR = Sum of squares between varieties (ROWS) 
= (24) + (28)° + (32) -C.F 
4 4 4 
= 596-588 
=8 
Step — 5 
TSS = Total sum of squares - C.F 


[(6)24(7)24(8)4(4)-+(6)”+(5)-+(8)+(6)-+(10)°+(6)+(9)+(9)7] - 588 


= 624-586 
= 36 
Step — 6 
Self-Instructional Material SSE = Residual sum of squares 


= TSS-(SSC+SSR) 
=36-(18+8) =10 


148 


Step- 7 


= (6-1) (1) 


வணிக முன்னறிவிப்பு 


- (30) ப்‌ 
=6 
ANOVA TABLE 
Source of | Sum of | Degree of | Mean F-ratio 
variation squares freedom Squares 
Between SSC= 18 c-1 MSC=SSC ம MSC 
Blocks 4-1- 3 d.f MSE 
(Columns) =6 =3.6 
Between SSR=8 r-1 MSR=SSR Fp= MSR 
Varieties 3-1=2 d.f MSE 
(Rows) =4 _24 
Residual SSE=10 (r-1)(c-1) MSE=SSE 
=6 d.f 
1.667 


(1) 5% முக்கியத்துவ மட்டத்தில்‌ (3,6) 6.1 க்கான F இன்‌ அட்டவணைப்படுத்தப்பட்ட 
மதிப்பு 4.76.F(ab = 4.76. Fe எம்‌ என்பதால்‌, 110 என்ற இன்மை கருதுகோளை 
நாங்கள்‌ ஏற்றுக்கொள்கிறோம்‌. அதாவது விளைச்சலுக்கு குறிப்பிடத்தக்க 
வேறுபாடு இல்லை. 
(11) 5% முக்கியத்துவ மட்டத்தில்‌ (2,6) ப. க்கான F இன்‌ அட்டவணைப்படுத்தப்பட்ட 
மதிப்பு 5.14. tab = 5.14. FR <Ftab என்பதால்‌, 110 என்ற இன்மை கருதுகோளை 
நாங்கள்‌ ஏற்றுக்கொள்கிறோம்‌. அதாவது வகைகளுக்கு இடையே குறிப்பிடத்தக்க 
வேறுபாடு இல்லை. 

உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்கவும்‌ - 1 

1. பொருத்தம்‌ சோதனையின்‌ கைவர்க்க சோதனை நன்மை வேறு எந்த பெயரில்‌ 

அறியப்படுகிறது? 

2. கைவர்க்க சோதனையில்‌ உங்களுக்கு என்ன வகையான தரவு தேவை? 

3. கைவர்க்க சோதனைக்‌ குறிக்க எந்த சின்னம்‌ பயன்படுத்தப்படுகிறது? 

4. மாறுபாட்டின்‌ பகுப்பாய்வு என்றால்‌ என்ன? 


5. இரு வழி ANOVA சோதனையின்‌ முக்கிய நோக்கம்‌ என்ன? 


6. ஒவ்வொரு மதிப்பிற்கும்‌ அதன்‌ சொந்த சராசரியைச்‌ சுற்றியுள்ள மாறுபாடு 
ஒவ்வொரு மதிப்புக்கும்‌ ட... ஆக இருக்க வேண்டும்‌ 


Self-Instructional Material 


8.3 சுருக்கம்‌ 


வணிக முன்னறிவிப்பு 


குறிப்பு 


Self-Instructional Material 


ஓ விநியோகத்தின்‌ பயன்பாடுகள்‌ ஒரு சாதாரண மக்கள்தொகையின்‌ 
குறிப்பிட்ட மாறுபாட்டைச்‌ சோதித்தல்‌, பொருத்தத்தின்‌ நன்மையை சோதித்தல்‌ 
மற்றும்‌ பண்புகளின்‌ சுதந்திரத்தை சோதித்தல்‌ 

e மாறுபாட்டின்‌ பகுப்பாய்வு (ANOVA) என்பது புள்ளிவிவர மாதிரிகள்‌ 
மற்றும்‌ அவற்றுடன்‌ தொடர்புடைய மதிப்பீட்டு நடைமுறைகள்‌ ஒரு மாதிரியில்‌ குழு 
வழிமுறைகளுக்கு இடையிலான வேறுபாடுகளை பகுப்பாய்வு செய்யப்‌ 
பயன்படுகிறது. 

es மாறுபாட்டின்‌ ஒரு வழி பகுப்பாய்வு (சுருக்கமாக ஒரு வழி ANOVA) 
என்பது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாதிரிகளின்‌ வழிகளை ஒப்பிட்டுப்‌ 
பயன்படுத்தக்கூடிய ஒரு நுட்பமாகும்‌ 

ஓ இரண்டு வழி ANOVA இரண்டு சுயாதீன மாறிகளில்‌ பிரிக்கப்பட்ட 


குழுக்களுக்கிடையிலான சராசரி வேறுபாடுகளை ஒப்பிடுகிறது 


8.6 முக்கிய சொற்கள்‌ 


கைவர்க்க, மாறுபாட்டின்‌ பகுப்பாய்வு, ஒரு வழி முறை, இரு வழி முறை 


8.7 உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்க பதில்‌ 


1. ஒரு மாதிரி கைவர்க்க 

2. ஆணித்தரமான 

3. x2 

4. இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட முழுமைத்தொகுதி வழிமுறைகள்‌ சமமா 
என்பதை ANOVA ஒரு புள்ளிவிவர சான்றை வழங்குகிறது, எனவே டி- 
சோதனையை இரண்டு வழிமுறைகளுக்கு அப்பால்‌ 
பொதுமைப்படுத்துகிறது 

5. இரு வழி ANOVA இன்‌ முதன்மை நோக்கம்‌ சார்பு மாறியில்‌ இரண்டு சுயாதீன 
மாறிகளுக்கு இடையில்‌ ஒரு தொடர்பு இருக்கிறதா என்பதைப்‌ 
புரிந்துகொள்வது 


6. சுயாதீன, தற்சார்புள்ளது 


8.8 கேள்விகள்‌ மற்றும்‌ பயிற்சி 


குறுகிய பதில்‌ கேள்வி: 

1. கைவர்க்க சோதனையை வரையறுக்கவும்‌ 

2. கைவர்க்க சோதனையின்‌ செல்லுபடியாகும்‌ நிலை என்ன? 
3. கைவர்க்க சோதனையின்‌ ஐந்து பயன்பாடுகளை எழுதுக 
4. மாறுபாட்டின்‌ பகுப்பாய்வு என்றால்‌ என்ன? 

5. ANOVA இன்‌ அனுமானங்கள்‌ என்ன 

நீண்ட பதில்‌ கேள்வி: 


150 


1. கைவர்க்க சோதனையின்‌ படிகளை விளக்குங்கள்‌ 

2. பொருத்தத்தின்‌ நன்மையின்‌ முக்கியத்துவத்தை சோதிப்பதற்கான படிகளை 
எழுதுங்கள்‌ 

3. ஒரு வழி வகைப்பாட்டிற்கு மாதிரி ANOVA அட்டவணையை எழுதுங்கள்‌ 


4. ஒரு வழி மற்றும்‌ இரண்டு வழி ANOVA ஐ ஒப்பிடுக 


8.9 கூடுதல்‌ வாசிப்புகள்‌ 


7. Spiegel, Murray R.: Theory and Practical of Statistics., London 

8. McGraw Hill Book Company. 

9. Yamane, T.: Statiscs: An Introductory Analysis, New York, 
HarperedRow Publication 

10. R.P. Hooda: Statistic for Economic and Management McMillan 
IndiaLtd. 

11. G.C. Beri: Statistics for Mgt., TMA 


12. J.K. Sharma: Business Statistics, Pearson Education 


151 


வணிக முன்னறிவிப்பு 


குறிப்பு 


Self-Instructional Material 


எளியஓட்டூறவுபகுப்பாய்வு 


குறிப்பு 


Self-Instructional Material 


அலகு 9- எளியஒட்டூறவுபகுப்பாய்வு 


அமைப்பு 
9.0 அறிமுகம்‌ 


9.1 நோக்கங்கள்‌ 

9.2 ஒட்டுறவு 

9.3 நேரியல்‌ ஒட்டூறவு 

9.4 ஒட்டுறவின்‌ வகைகள்‌ 

9.5 சிதறல்‌ விளக்கப்‌ படம்‌ 

9.6 இரு-வழி அட்டவணை 

9.7 பியர்சனின்‌ ஒட்டூறவுக்கெழு 

9.8 ஸ்பியர்மேன்களின்‌ தரவரிசை ஓட்டூறவுக்கெழு 
9.9 ஒட்டூறவுக்கெழுவின்‌ பண்புகள்‌ கூட்டுறவு 


9.10 சுருக்கம்‌ 


9.11 முக்கிய சொற்கள்‌ 
9.12 உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்க பதில்‌ 
9.13 கேள்விகள்‌ மற்றும்‌ பயிற்சி 


9.14 மேலும்‌ படிக்க 


9.0 அறிமுகம்‌ 


நம்முடைய அன்றாட வாழ்க்கையில்‌, இரண்டு மாறிகள்‌ இடையே பரஸ்பர 
உறவு இருக்கும்போது பல சூழ்நிலைகளைக்‌ காண்கிறோம்‌, அதாவது ஒரு 
மாறியின்‌ மதிப்பில்‌ மாற்றம்‌ (வீழ்ச்சி அல்லது உயர்வு) மற்ற மாறியின்‌ மதிப்பில்‌ 
மாற்றம்‌ (வீழ்ச்சி அல்லது உயர்வு) இருக்கலாம்‌ எடுத்துக்காட்டாக, ஒரு பொருளின்‌ 
விலை அதிகரிக்கும்‌ போது பொருட்களின்‌ தேவை குறைகிறது. அழுத்தத்தின்‌ 
அளவு அதிகரிப்பதில்‌, ஒரு நிலையான வெப்பநிலையில்‌ ஒரு வாயுவின்‌ அளவு 
குறைகிறது. இந்த உண்மைகள்‌ ஒரு பொருளின்‌ தேவைக்கும்‌ அதன்‌ விலைக்கும்‌ 
அழுத்தம்‌ மற்றும்‌ அளவுக்கும்‌ இடையில்‌ நிச்சயமாக சில பரஸ்பர உறவுகள்‌ 
இருப்பதைக்‌ குறிக்கின்றன. இத்தகைய தொடர்பு தொடர்பு பகுப்பாய்வில்‌ ஆய்வு 
செய்யப்படுகிறது. தொடர்பு என்பது ஒரு புள்ளிவிவர கருவியாகும்‌, இது இரண்டு 
மாறிகள்‌ மற்றும்‌ தொடர்பு பகுப்பாய்வு ஆகியவற்றுக்கு இடையிலான உறவின்‌ 
அளவு அல்லது தீவிரம்‌ அல்லது அளவை அளவிடும்‌ மற்றும்‌ இரு மாறிகள்‌ 
இடையேயான உறவின்‌ அளவை ஆய்வு செய்வதற்கும்‌ அளவிடூவதற்கும்‌ 


பயன்படுத்தப்படூம்‌ பல்வேறு முறைகள்‌ மற்றும்‌ நுட்பங்களை உள்ளடக்கியது. 


9.1 நோக்கங்கள்‌ 


152 


இந்த அத்தியாயத்தை படித்த பின்பு பின்வரும்‌ பாடக்‌ கருத்துக்களை 
புரிந்துக்கொள்ள இயலும்‌. 
உ சிதறல்‌ விளக்கப்படத்தின்‌ கருத்தை புரிந்து கொள்ளலாம்‌. 
உ கார்ல்‌ பியர்சனின்‌ ஓட்டூுறவுக்கெழு மற்றும்‌ அதை கணக்கிடூவதற்கான 
முறைகள்‌ பற்றிய கருத்து. 
உ ஸ்பியர்மேனின்‌ தரவரிசை ஓட்டூறவுக்கெழு 


9.2 ஓட்டூறவு 


ஒட்டுறவுஎன்பது ஒரு புள்ளிவிவர நுட்பமாகும்‌, இது இரண்டு அல்லது 
அதற்கு மேற்பட்ட மாறிகள்‌ ஒருவருக்கொருவர்‌ குறிப்புடன்‌ ஏற்ற இறக்கமாக 
இருக்கும்‌ அளவை அல்லது அளவை அளவிடும்‌ மற்றும்‌ பகுப்பாய்வு செய்கிறது. 
இது மாறிகளுக்கு இடையேயான சார்புநிலையைக்‌ குறிக்கிறது. டிகிரி -1 முதல்‌ 1 
வரையிலான ஒரு குணகத்தால்‌ வெளிப்படுத்தப்படுகிறது. மாற்றத்தின்‌ 
திசை+அல்லது - அறிகுறிகளால்‌ குறிக்கப்படுகிறது.முந்தைய, இயக்கத்தை ஒரே 
திசையிலும்‌, பின்னர்‌, எதிர்‌ திசையிலும்‌ குறிக்கிறது.தொடர்பு என்பது மாற்றத்தின்‌ 
ஒப்பீட்டு அளவின்‌ மூலம்‌ உறவை வெளிப்படுத்துகிறது மற்றும்‌ மாறிகள்‌ 


வெளிப்படுத்தப்படும்‌ அலகுகளுடன்‌ இது ஒன்றும்‌ செய்யவில்லை. 


9.3 நேரியல்‌ ஒட்டுறவு 


ஒரு மாறியில்‌ ஏற்படும்‌ மாற்றத்தின்‌ அளவு மற்ற மாறியின்‌ மாற்றத்தின்‌ 
அளவிற்கு நிலையான விகிதத்தைத்‌ தாங்கினால்‌, நேரியல்‌ஒட்டுறவு என்று 
கூறப்படுகிறது. உதாரணத்திற்கு, 
2. 10: 415. (20 2 


Y (90 | 170 | 230 | 310 | 420 


9.4 ஓட்டுறவின்‌ வகைகள்‌ 


ஒட்டுறவுக்கு மூன்று முக்கியமான வகைகள்‌ உள்ளன. அவை 


1. நேர்மறை மற்றும்‌ எதிர்மறை ஒட்டூறவு 

2. எளிய, பகுதி மற்றும்‌ பல ஒட்டூறவு 

3. நேரியல்‌ மற்றும்‌ நேரியல்‌ அல்லாத ஓட்டூறவு 
1. நேர்மறை மற்றும்‌ எதிர்மறை ஓட்டூறவு 


இரண்டு மாறிகள்‌ மாற்றத்தின்‌ திசைக்கு ஏற்ப ஒட்டுறவுவகைப்படுத்தப்படூகிறது. 
இது சம்பந்தமாக,ஓட்டுறவுநேர்மறை அல்லது எதிர்மறையாக இருக்கலாம்‌. 


நேர்மறை ஓட்டூுறவுஎன்பது ஒரே திசையில்‌ மாறிகளின்‌ மாற்றத்தை (இயக்கம்‌) 
குறிக்கிறது. இரண்டு மாறிகள்‌ ஒரே திசையில்‌ அதிகரிக்கின்றன அல்லது 
குறைக்கப்படூுகின்றன, இது நேர்மறை ஓட்டூுறவுஎன்று அழைக்கப்படுகிறது. 
எடுத்துக்காட்டாக, கணவன்‌ மற்றும்‌ மனைவியின்‌ வயது, தனிநபர்களின்‌ குழுவின்‌ 
உயரம்‌ மற்றும்‌ எடை, மழை அதிகரிப்பு மற்றும்‌ நெல்‌ உற்பத்தி, சலுகை மந்றும்‌ 
விற்பனை ஆகியவற்றில்‌ அதிகரிப்பு உள்ளது. 

153 


எளியடஒட்டுறவுபகுப்பாய்வு 


குறிப்பு 


Self-Instructional Material 


எளியஓட்டூறவுபகுப்பாய்வு 


குறிப்பு 


Self-Instructional Material 


எதிர்மறை ஓஒட்டூறவுஎன்பது எதிர்‌ திசையில்‌ மாறிகளின்‌. வேறு வார்த்தைகளில்‌ 
கூறுவதானால்‌, ஒரு மாறியின்‌ மதிப்பில்‌ அதிகரிப்பு (குறைவு) தொடர்ந்து 
மற்றொன்றின்‌ மதிப்பில்‌ குறைவு (அதிகரிப்பு) குறைதல்‌ எதிர்மறை ஓட்டுறவுஎன்று 
கூறப்படுகிறது. இது இல்லையெனில்‌ அதிகரிப்புஒட்டுறவு என அழைக்கப்படுகிறது. 
எடுத்துக்காட்டாக, விலை மற்றும்‌ தேவை, பயிர்‌ விளைச்சல்‌ மற்றும்‌ விலை 


ஆகியவற்றுக்கு இடையே எதிர்மறையான ஓட்டூறவுஉள்ளது. 


பின்வரும்‌ வெளியேற்றங்கள்‌ நேர்மறை ஒட்டுறவுமற்றும்‌ எதிர்மறை ஓட்டூுறவுபற்றிய 
கருத்தை விளக்குகின்றன. மாற்றத்தை (இயக்கம்‌) குறிக்கிறது. 


நேர்மறைஓட்டூறவு 
%15 17 (9 [111620128 
y [20126 35137 48 50155 
எதிர்மறை 
ஓட்டூறவு 


% (14 17123 35146 
y (16 12109 5 
எளிய, பகுதி மற்றும்‌ பல ஓட்டூறவு 


எளிய ஒட்டுறவுஎன்பது & மற்றும்‌ * ஆகிய இரு மாறிகள்‌ இடையேயான 
உறவின்‌ வலிமையையும்‌ திசையையும்‌ தீர்மானிக்கப்‌ பயன்படுத்தப்படும்‌ ஒரு 
நடவடிக்கையாகும்‌. ஒரு எளிய ஒட்டூறவுக்கெழு -1 முதல்‌ 1 வரை இருக்கலாம்‌. 
இருப்பினும்‌, சில எளிய தொடர்புகளின்‌ அதிகபட்ச (அல்லது குறைந்தபட்ச) 


மதிப்புகளை அடைய முடியாது ஒற்றுமை(1.௪., 1 ௦1-1). 


நாம்‌ இரண்டு மாறிகள்‌ மட்டுமே படிக்கும்போது,தொடர்பு எளியஒட்டுறவு என 
விவரிக்கப்படுகிறது எடுத்துக்காட்டு, பணத்தின்‌ அளவு மற்றும்‌ விலை நிலை, 
தேவை மற்றும்‌ விலை போன்றவை. ஆனால்‌ பல ஓட்டூறவுகளில்‌ ஒரே நேரத்தில்‌ 
இரண்டு மாறிகளுக்கு மேல்‌ படிக்கிறோம்‌ எடூத்துக்காட்டாக, ஒரு பொருளின்‌ 
விலை, தேவை மற்றும்‌ வழங்கல்‌ ஆகியவற்றின்‌ உறவு. 


வேறு சில மாறிகள்‌ தவிர்த்து இரண்டு மாறிகள்‌ பற்றிய ஆய்வு பகுதி ஓட்டுறவுஎன 
அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டாக, விலை மற்றும்‌ தேவையைப்‌ படிப்போம்‌, 


விநியோக பக்கத்தை நீக்குகிறோம்‌. 
3. நேரியல்‌ மற்றும்‌ நேரியல்‌ அல்லாத ஓட்டூறவு 


நேரியல்‌ ஓட்டூுறவு என்பது இரண்டு மாறிகள்‌ ஒன்றாக மாறுபடும்‌ அளவின்‌ அளவீடு 
அல்லது இரண்டு மாறிகள்‌ இடையேயான சங்கத்தின்‌ தீவிரத்தின்‌ அளவீடு ஆகும்‌. 


இரண்டு மாறிகள்‌ இடையே மாற்றத்தின்‌ விகிதம்‌ ஒரே மாதிரியாக இருந்தால்‌, 
அவற்றுக்கிடையே நேரியல்‌ ஒட்டுறவு இருக்கும்‌. பின்வருவதைக்‌ கவனியுங்கள்‌. 


xX|[6|12|(18|24 


154 


510 15 20 
மாறிகள்‌ இடையே மாற்றத்தின்‌ விகிதம்‌ ஒன்றே. 


ஒரு வளைவு அல்லது நேரியல்‌ அல்லாத ஓஒட்டூறவுகளில்‌, ஒரு மாறியில்‌ ஏற்படும்‌ 
மாற்றத்தின்‌ அளவு மற்ற மாறிகள்‌ மாற்றத்தின்‌ அளவின்‌ நிலையான விகிதத்தைத்‌ 
தாங்காது. நேரியல்‌ அல்லது வளைவு உறவின்‌ வரைபடம்‌ ஒரு வளைவை 
உருவாக்கும்‌. 

பெரும்பாலான சந்தர்ப்பங்களில்‌, வளைவு உறவை நாங்கள்‌ காண்கிறோம்‌, இது 
ஒரு சிக்கலான ஒன்றாகும்‌, எனவே ஆய்வின்‌ கீழ்‌ உள்ள மாறிகளுக்கு 
இடையிலான உறவு நேரியல்‌ என்று பொதுவாக கருதுகிறோம்‌. சமூக 
அறிவியலில்‌, நேரியல்‌ தொடர்பு அரிதானது, ஏனென்றால்‌ துல்லியமானது இயற்கை 
அறிவியலைப்‌ போல சரியானதல்ல. 


உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்கவும்‌ 
1. ஒட்டுறவுஎன்றால்‌ என்ன? 


2. நேரியல்‌ ஒட்டுறவுகளை வரையறுக்க? 


3. பல்வேறு வகையான ஓட்டூறவுகளை பட்டியலிடூங்கள்‌? 


9.5 சிதறல்‌ விளக்கப்‌ படம்‌ 


இது வரைபட பிரதிநிதித்துவத்தின்‌ எளிய மற்றும்‌ கவர்ச்சிகரமான 
முறையாகும்‌. இந்த முறையில்‌, கொடுக்கப்பட்ட தரவு புள்ளிகள்‌ வடிவத்தில்‌ ஒரு 
வரைபடத்‌ தாளில்‌ திட்டமிடப்பட்டுள்ளது. ஓ மாறிகள்‌ கிடைமட்ட அச்சில்‌ மற்றும்‌ 
செங்குத்து அச்சில்‌ ல மாறிகள்‌ மீது திட்டமிடப்பட்டள்ளன. இப்போது நாம்‌ 
பல்வேறு புள்ளிகளின்‌ சிதறல்‌ அல்லது செறிவை அறிய முடியும்‌. இதுஒட்டூறவு 


வகையைக்‌ காண்பிக்கும்‌. 


ட _ ¥ 
த r=+1 டது 
ஆ ௬ 
ஒ ௬ 
௬ 
௬. 
௬. 
௬ ௬ 
௬ இ ௫ 
௬. 

்‌ ௬ 
n * x l > + 

Perfect Positive Correlation Perfect Negative Correlation 

¥ ¥ 
ஆ 
- ஆ. ஓ 
- 
த - ஆ டக ஆ க 
® - 
- - ௬ = டு 
- 
தது - ஆ. * - 
ச * 
- ஆ 

ட” ட 
0 ௬ x 0 ப 

Low Degree of Positive Correlation Low Degree of Negative Correlation 


155 


எளியடஒட்டுறவுபகுப்பாய்வு 


குறிப்பு 


Self-Instructional Material 


எளியஓட்டூறவுபகுப்பாய்வு 


குறிப்பு 


Self-Instructional Material 


ol > x ol > x 
High Degree of Positive Correlation High Degree of Negative Correlation 
3 ௪ ¥ 


- 
- 

- - - ௬ 
ஆ 


No Correlation No Correlation 


9.6 இரு-வழி அட்டவணை 


இருவழி அட்டவணை (தற்செயல்‌ அட்டவணை என்றும்‌ அழைக்கப்படுகிறது) 
என்பது வகைப்படுத்தப்பட்ட மாறிகளுக்கு இடையிலான உறவுகளை ஆராய ஒரு 
பயனுள்ள கருவியாகும்‌ இரு வழி அட்டவணையின்‌ கலங்களில்‌ உள்ளீடுகள்‌ 
அதிர்வெண்‌ எண்ணிக்கைகள்‌ அல்லது தொடர்புடைய  அதிர்வெண்களாக 


இருக்கலாம்‌ (ஒரு வழி அட்டவணை போல). 


Dance | Sports | TV | Total 
Men 2 10 8 20 
Women | 16 6 8 30 
Total 18 16 16 | 50 


இருவழி அட்டவணைக்கு மேலே 50 பெரியவர்கள்‌ -20 ஆண்கள்‌ மற்றும்‌ 30 
பெண்களுக்கு பிடித்த ஓய்வு நடவடிக்கைகளைக்‌ காட்டுகிறது. அட்டவணையில்‌ 
உள்ளீடுகள்‌ அதிர்வெண்‌ எண்ணிக்கைகள்‌ என்பதால்‌, அட்டவணை ஒரு 


அதிர்வெண்‌ அட்டவணை. 


9.10 சுருக்கம்‌ 


உ ஒட்டுறவுஎன்ற சொல்‌ இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாறிகளுக்கு 
இடையிலான உறவின்‌ அளவைக்‌ குறிக்கிறது. 
உ சிதறல்‌ விளக்கப்‌ படம்‌ என்பது இரண்டு மாறிகள்‌ இடையே தொடர்பு 
இருப்பதைக்‌ கண்டறிய ஒரு சிறப்பாக எழுதப்பட்ட சாதனம்‌. 
2207 


உ. கார்ல்‌ பியர்சன்‌ ஓட்டுறவுக்கெழு7(%,)) 1 ஷு 
2x2 232 


உ ஓட்டூுறவுக்கெழு! -1 மற்றும்‌ 1 க்கு இடையில்‌ உள்ளது. (அதாவது) 
-1l<r<=1 


உ ர- 1 ஆக இருக்கும்போது,தொடர்பு சரியான நேர்மநையானது 
உ 1௫-1 ஆக இருக்கும்போது,தொடர்பு சரியான எதிர்மறையாக இருக்கும்‌ 


உ 1 = 0 ஆக இருக்கும்போது,மாறிகளுக்கு இடையில்‌ எந்த உறவும்‌ 
இல்லை, (அதாவது) மாறிகள்‌ ஒன்றோடொன்று தொடர்புடையவை அல்ல. 


உ ஸ்பியர்மேனின்‌ தரவரிசை ஓட்டூுறவு என்பது பண்புரீதியான பண்புகளைக்‌ 


கையாள்கிறது. 


156 


9.11 முக்கிய சொற்கள்‌ 


ஓட்டூறவு, ஸ்பியர்மேனின்‌ தரவரிசை ஓட்டூறவு, பியர்சன்‌ 
ஓட்டூறவு,ஓட்டூறவுக்கெழு,சிதறல்‌ விளக்கப்‌ படம்‌ 


9.12 உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்க பதில்‌ 


1. ஓட்டுறவுஎன்ற சொல்‌ இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாறிகளுக்கு 
இடையிலான உறவின்‌ அளவைக்‌ குறிக்கிறது 

2. நேரியல்‌ ஒட்டுறவுஎன்பது இரண்டு மாறிகள்‌ ஒன்றாக மாறுபடும்‌ அளவின்‌ 
அளவீடு அல்லது இரண்டு மாறிகள்‌ இடையேயான சங்கத்தின்‌ தீவிரத்தின்‌ அளவீடு 
ஆகும்‌ 

3. நேர்மறை மற்றும்‌ எதிர்மறை ஒட்டுறவு, எளிய, பகுதி மற்றும்‌ பல ஓட்டூறவு, 
நேரியல்‌ மற்றும்‌ நேரியல்‌ அல்லாத ஓஒட்டூறவு 

4. சிதறல்‌ விளக்கப்படம்‌ என்பது இரண்டு மாறிகள்‌ இடையே தொடர்பைக்‌ 


கண்டறிய ஒரு கிரா.'.பிக்‌ சாதனம்‌ 


9.13 கேள்விகள்‌ மற்றும்‌ பயிற்சி 


குறுகிய பதில்கள்‌ 

1. பின்வரும்‌ தரவுகளிலிருந்து ஓட்டுறவுக்கெழுக்‌ கணக்கிடுங்கள்‌: 224-550, 
zY=-30, 2X2 =290, 2Y2 =300, 2XY=-115, N=10 

2. பின்வரும்‌ தரவு ஒரு குறிப்பிட்ட தேர்வில்‌ A மற்றும்‌ B பாடங்களில்‌ 
உள்ள மதிப்பெண்களைப்‌ பற்றியது. A = 39.5 இல்‌ சராசரி மதிப்பெண்கள்‌,B 
= 47.5 இல்‌ சராசரி மதிப்பெண்கள்‌ A = 10.8 இல்‌ மதிப்பெண்களின்‌ 
நிலையான விலகல்‌ மற்றும்‌ B = 16.8 இல்‌ மதிப்பெண்களின்‌ நிலையான 
விலகல்‌. & இல்‌ உள்ள மதிப்பெண்களுக்கும்‌ B இல்‌ உள்ள 
மதிப்பெண்களுக்கும்‌ இடையேயான ஓட்டூறவுக்கெழு 0.42 ஆகும்‌. A இல்‌ 52 
மதிப்பெண்கள்‌ பெற்ற வேட்பாளருக்கு B இல்‌ மதிப்பெண்களின்‌ மதிப்பீட்டைக்‌ 
கொடுங்கள்‌. 

3. சிதறல்‌ விளக்கப்படம்‌ என்றால்‌ என்ன? 

நீண்ட விடை கேள்விகள்‌ 

1. சமீபத்திய பழுதுபார்ப்பு வேலைகளின்‌ சீரற்ற மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்டது 
மற்றும்‌ மதிப்பிடப்பட்ட செலவு, உண்மையான செலவு பதிவு செய்யப்பட்டது. 


ஸ்பியர்மேனின்‌ ஒட்டுறவு-ன்‌ மதிப்பைக்‌ கணக்கிடுங்கள்‌ 


Estimated cost | 70 | 68 | 67 | 55 160 | 75 | 63 |60|72 


Actual cost 65 165 180 |[60|68|175162|(60|70 


2. கார்ல்‌ பியர்சனின்‌ ஒட்டுறவுக்கெழு மற்றும்‌ ஸ்பியர்மேனின்‌ ஒட்டுறவுக்கெழு 
ஆகியவற்றை வேறுபடுத்துங்கள்‌ 
157 


எளியடஒட்டுறவுபகுப்பாய்வு 


குறிப்பு 


Self-Instructional Material 


எளியஓட்டூறவுபகுப்பாய்வு 


குறிப்பு 


Self-Instructional Material 


3. எடூத்துக்காட்டுகளுடன்‌ ஒட்டுறவு-ன்‌ வகைகளை விளக்குங்கள்‌. 


9.14 மேலும்‌ படிக்க 


1. 


Statistics (Theory & Practice) by Dr. B.N. Gupta. SahityaBhawan 
Publishers andDistributors (1) Lid., Agra. 

Statistics for Management by G.C. Beri. Tata McGraw Hills 
Publishing CompanyLid., New Delhi. 

Business Statistics by Amir D. Aczel and J. Sounderpandian. Tata 
McGraw HillPublishing Company Ltd., New Delhi. 

Statistics for Business and Economics by R.P. Hooda. MacMillan 


India Ltd., NewDelhi. 


. Business Statistics by S.P. Gupta and M.P. Gupta. Sultan Chand 


and Sons., NewDelhi. 
Statistical Method by S.P. Gupta. Sultan Chand and Sons., New 
Delhi. 


158 


அலகு 10-ஒட்டுறவுபகுப்பாய்வு 


அமைப்பு 
10.0 அறிமுகம்‌ 


10.1 பியர்சனின்‌ ஒட்டூறவுக்கெழு 

10.2 ஸ்பியர்மேன்களின்‌ தரவரிசை ஓட்டூநவுக்கெழு 
10.3 ஓட்டூறவுக்கெழுவின்‌ பண்புகள்‌ கூட்டுறவு 

10.4 சுருக்கம்‌ 

10.5 முக்கிய சொற்கள்‌ 

10.6 உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்க பதில்‌ 


10.7 கேள்விகள்‌ மற்றும்‌ பயிற்சி 


10.8 மேலும்‌ படிக்க 


10.0 அறிமுகம்‌ 


நம்முடைய அன்றாட வாழ்க்கையில்‌, இரண்டு மாறிகள்‌ இடையே பரஸ்பர 
உறவு இருக்கும்போது பல சூழ்நிலைகளைக்‌ காண்கிறோம்‌, அதாவது ஒரு 
மாறியின்‌ மதிப்பில்‌ மாற்றம்‌ (வீழ்ச்சி அல்லது உயர்வு) மற்ற மாறியின்‌ மதிப்பில்‌ 
மாற்றம்‌ (வீழ்ச்சி அல்லது உயர்வு) இருக்கலாம்‌ எடுத்துக்காட்டாக, ஒரு பொருளின்‌ 
விலை அதிகரிக்கும்‌ போது பொருட்களின்‌ தேவை குறைகிறது. அழுத்தத்தின்‌ 
அளவு அதிகரிப்பதில்‌, ஒரு நிலையான வெப்பநிலையில்‌ ஒரு வாயுவின்‌ அளவு 
குறைகிறது. இந்த உண்மைகள்‌ ஒரு பொருளின்‌ தேவைக்கும்‌ அதன்‌ விலைக்கும்‌ 
அழுத்தம்‌ மற்றும்‌ அளவுக்கும்‌ இடையில்‌ நிச்சயமாக சில பரஸ்பர உறவுகள்‌ 
இருப்பதைக்‌ குறிக்கின்றன. இத்தகைய தொடர்பு தொடர்பு பகுப்பாய்வில்‌ ஆய்வு 
செய்யப்படுகிறது. தொடர்பு என்பது ஒரு புள்ளிவிவர கருவியாகும்‌, இது இரண்டு 
மாறிகள்‌ மற்றும்‌ தொடர்பு பகுப்பாய்வு ஆகியவற்றுக்கு இடையிலான உறவின்‌ 
அளவு அல்லது தீவிரம்‌ அல்லது அளவை அளவிடும்‌ மற்றும்‌ இரு மாறிகள்‌ 
இடையேயான உறவின்‌ அளவை ஆய்வு செய்வதற்கும்‌ அளவிடூவதற்கும்‌ 


பயன்படுத்தப்படும்‌ பல்வேறு முறைகள்‌ மற்றும்‌ நுட்பங்களை உள்ளடக்கியது. 


10.1 பியர்சனின்‌ ஒட்டுறவுக்கெழு 


பிரிட்டிஷ்‌ பயோமெட்ரிஷியன்‌ கார்ல்‌ பியர்சன்‌ (18107-1936) இந்த முறையை 
பரிந்துரைத்தார்‌. இது பிரபலமாக பியர்சனின்‌ தொடர்பு திறன்‌ என 
அழைக்கப்படுகிறது. இரண்டு மாறிகளுக்கு இடையிலான நேரியல்‌ உறவின்‌ 
அளவை அளவிடூவதற்கான கணித முறை இது. 

பியர்சனின்‌ தொடர்பு குணகம்‌ என்பது புள்ளிவிவர உறவை அல்லது தொடர்பை 
அளவிடும்‌ சோதனை புள்ளிவிவரங்கள்‌ ஆகும்‌.இரண்டு தொடர்ச்சியான மாறிகள்‌ 


இடையே. வட்டி மாறுபாடுகளுக்கிடையேயான தொடர்பை அளவிடுவதற்கான 


159 


ஒட்டுறவுபகுப்பாய்வு 


குறிப்பு 


Self-Instructional Material 


ஒட்டுறவுபகுப்பாய்வு சிறந்த முறை என இது அறியப்படுகிறது, ஏனெனில்‌ இது கோவாரன்ஸ்‌ முறையை 
குறிப்பு அடிப்படையாகக்‌ கொண்டது. 
(அ) கூட்டு சராசரி முறை 
ன xy 
V2x2 }y2 
உதாரணமாக: 
பின்வரும்‌ தரவுகளிலிருந்து பியர்சனின்‌ ஒட்டுறவுக்கெழுக்‌ கண்டறியவும்‌ 
Sales (15116 22 26(32(46 52 
Profit | 52 | 66 | 78 | 87 | 96 | 125 | 141 
தீர்வு 
விற்பனையை % மற்றும்‌ லாபத்தை y ஆல்‌ குறிக்கட்டும்‌. 
ஒட்டுறவுக்கெழுக்‌ கணக்கீடு 
X X-X|[1Xx Y டது அத ௮ XY 
15 -15.43 | 238.98 52 -40.14 | 1611.22 619.36 
18 -12.43 | 154.50 66 -26.14 | 683.30 324.92 
22 -8.43 | 71.06 78 -14.14 | 199.94 119.20 
28 -2.43 | 5.90 87 -5.14 | 26.42 12.49 
32 1.57 2.46 96 3.86 14.90 6.06 
[46 [15.57 [242.42 125 [32.86 [1079.78 51163 | 
52 21.57 | 465.26 141 48.86 | 2387.30 1053.91 
yx=213 | x= | yx=1179.68 | Yy=645 |>y= ரூ 3 3/-2647.57 
0.01 0.02 | =6,002.86 
X=) x/N -213/7-30.43 
Y=) y/N =645/7 =92.14 
yx =1179.68,)y=6002.86,¥xy=2647.57 
¥xy 2647.57 2647.57 
நஹ /1179,59௯,002.55 {1179.65x6,002.86 
2647.57 2647.57 
்‌ 34.35x77A8. 2661.44 டத்‌ 
எனவே,% க்கும்‌ ர க்கும்‌ அதிக அளவு நேர்மறையான தொடர்பு உள்ளது. 
10.2 ஸ்பியர்மேன்களின்‌ தரவரிசை ஒட்டூறவுக்கெழு 
புள்ளிவிவரங்களில்‌, ஸ்பியர்மேனின்‌ தரவரிசை ஒட்டூறவுக்கெழு அல்லது 
ஸ்பியர்மேனின்‌ ரோ, சார்லஸ்‌ ஸ்பியர்மேனின்‌ பெயரிடப்பட்டது மற்றும்‌ 
பெரும்பாலும்‌ கிரேக்க எழுத்து P(1h௦)0௦ ஆல்‌ குறிக்கப்படுகிறது அல்லது 1 
Self-Instructional Material என்பது தரவரிசை ஒட்டுறவுக்கெழு ஒப்பற்ற அளவீடு ஆகும்‌ (இரண்டு மாறிகள்‌ 
தரவரிசைகளுக்கு இடையிலான புள்ளிவிவர சார்பு.ஒரு மோனோடோனிக்‌ 


160 


செயல்பாட்டைப்‌ பயன்படுத்தி இரண்டு மாறிகள்‌ இடையேயான உறவை எவ்வளவு 
நன்றாக விவரிக்க முடியும்‌ என்பதை இது மதிப்பிடுகிறது. 

இரண்டு மாறிகள்‌ இடையேயான ஸ்பியர்மேன்‌ ஒட்டுறவுஅந்த இரண்டு மாறிகளின்‌ 
தரவரிசை மதிப்புகளுக்கு இடையிலான பியர்சன்‌ ஒட்டுறவுக்கு சமம்‌ பியர்சனின்‌ 
தொடர்பு நேரியல்‌ உறவுகளை மதிப்பிடுகையில்‌, ஸ்பியர்மேனின்‌ தொடர்பு 
மோனோடோனிக்‌ உறவுகளை மதிப்பிடுகிறது (நேரியல்‌ அல்லது 
இல்லாவிட்டாலும்‌).மீண்டும்‌ மீண்டும்‌ தரவு மதிப்புகள்‌ இல்லாவிட்டால்‌, ஒவ்வொரு 
மாறிகள்‌ மற்றொன்றின்‌ சரியான மோனோடோன்‌ செயல்பாடாக இருக்கும்போது 1 


அல்லது -1 இன்‌ சரியான ஸ்பியர்மேன்‌ தொடர்பு ஏற்படுகிறது. 


ற” 


ல தண்டா 

தொடர்ச்சியான மற்றும்‌ தனித்துவமான ஆர்டினல்‌ மாறிகள்‌ இரண்டிற்கும்‌ 
ஸ்பியர்மேனின்‌ ஒட்டுறவுக்கெழு பொருத்தமானது. ஸ்பியர்மேன்கள்‌ இரண்டையும்‌ 
மிகவும்‌ பொதுவான தொடர்பு குணகத்தின்‌ சிறப்பு நிகழ்வுகளாக வடிவமைக்க 
முடியும்‌. 

உதாரணமாக: 

இரண்டு ஆசிரிய உறுப்பினர்கள்‌ உதவித்தொகைக்கு 12 வேட்பாளர்களை 
தரவரிசைப்படுத்தினர்‌. ஸ்பியர்மேன்‌ தரவரிசை ஒட்டுறவுக்கெழு கணக்கிடுங்கள்‌. 

| வேட்பாளர்‌ 1[2 [3 (45 6 7 [8 [9 [10] 
பேராசிரியர்‌ (8: 1216 (419 (15% 17 |16|13 


பேராசிரியர்‌ B | 9 | 16 | 10 | 8 | 14 | 19 | 12 | 11 [20 17 


தீர்வு 
Ry R, d= RR, d° 
8 9 | 1 
1a 16 -4 16 
6 10 4 16 
4 8 SA 16 
9 5 4 16 
15 10 5 25 
8 7 1 | 
7 11 -4 16 
16 15 1 1 
13 18 ஆ 25 
5” 04133 


161 


ஒட்டுறவுபகுப்பாய்வு 


குறிப்பு 


Self-Instructional Material 


ஒட்டுறவுபகுப்பாய்வு 


குறிப்பு 


Self-Instructional Material 


கற்‌ 4 க133) 792 


Te — 1 4 தட்‌ = 
n(n“—1} 10(100—1} 990 


= 1-0.8060 
r = 0.194 


உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்கவும்‌ 
4. சிதறல்‌ விளக்கப்படத்தின்‌ பயன்கள்‌ யாவை? 


5. ஸ்பியர்மேனின்‌ தரவரிசை ஒட்டுறவுக்‌ கணக்கிட சூத்திரத்தை எழுதுக? 


10.3 ஒட்டுறவுக்கெழுவின்‌ பண்புகள்‌ கூட்டுறவு 


1. ஒட்டுறவுக்கெழு -1 மற்றும்‌ 1 க்கு இடையில்‌ உள்ளது: ஓட்டூநவுக்கெழு-1 
அல்லது அதற்கு மேற்பட்ட மதிப்பை எடுக்க முடியாது 1. குறியீடாக,-1“ 4 4 
1 அல்லது | 1 | ₹]. 

2. ஒட்டுறவுக்கெழு தோற்றம்‌ மாற்றத்திலிருந்து சுயாதீனமாக உள்ளன: % மற்றும்‌ 
Y ஆகியவற்றின்‌ அனைத்து மதிப்புகளிலிருந்தும்‌ எந்தவொரு மாறிலியையும்‌ 
கழித்தால்‌, அது ஓட்டூுறவுக்கெழுவை பாதிக்காது என்பதை இந்த சொத்து 
வெளிப்படுத்துகிறது. 


3. ஒட்டுறவுக்கெழுகள்‌ சமச்சீரின்‌ தன்மையைக்‌ கொண்டுள்ளன: இரண்டு மாறிகள்‌ 


இடையேயான உறவின்‌ அளவு சமச்சீர்‌ ஆகும்‌. 


4. ஓட்டூுறவுக்கெழு அளவின்‌ மாற்றத்திலிருந்து சுயாதீனமாக உள்ளது: & மற்றும்‌ 
Y ஆகியவற்றின்‌ அனைத்து மதிப்புகளையும்‌ நாம்‌ பிரித்து அல்லது பெருக்கினால்‌, 


அது ஓட்டுறவுக்கெழுவை பாதிக்காது என்பதை இந்த சொத்து 
வெளிப்படுத்துகிறது. 


5. ஓட்டுறவுக்கெழுவின்‌ மதிப்பு எப்போதும்‌ 1 மற்றும்‌ -1 க்கு இடையில்‌ இருக்கும்‌. 


6.1- 1 ஆக இருக்கும்போது,மாறிகள்‌ இடையே சரியான நேர்மறையான தொடர்பு 


உள்ளது. 


7. 1௫௪ - 1 ஆக இருக்கும்போது,மாறிகளுக்கு இடையே சரியான எதிர்மறை 
தொடர்பு உள்ளது. 


8. 1௪ 0 போது,மாறிகள்‌ இடையே எந்த உறவும்‌ இல்லை. 


மேலே கொடுக்கப்பட்ட மூன்றாவது சூத்திரம்‌, அதாவது 


கணக்கிடுவது எளிது, மேலும்‌ % மற்றும்‌ * தொடர்களின்‌ நிலையான விலகலை 
தனித்தனியாக கணக்கிடுவது அவசியமில்லை. 


10.4 சுருக்கம்‌ 


162 


உ ஒட்டுறவுஎன்ற சொல்‌ இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாறிகளுக்கு 
இடையிலான உறவின்‌ அளவைக்‌ குறிக்கிறது. 
உ சிதறல்‌ விளக்கப்‌ படம்‌ என்பது இரண்டு மாறிகள்‌ இடையே தொடர்பு 
இருப்பதைக்‌ கண்டறிய ஒரு சிறப்பாக எழுதப்பட்ட சாதனம்‌. 
207 


படவ உடை ணை?“ 


உ ஓட்டூுறவுக்கெழு! -1 மற்றும்‌ 1 க்கு இடையில்‌ உள்ளது. (அதாவது) 
-l<r<1 


உ ர- 1 ஆக இருக்கும்போது,தொடர்பு சரியான நேர்மறையானது 
உ 1௫-1 ஆக இருக்கும்போது,தொடர்பு சரியான எதிர்மறையாக இருக்கும்‌ 


உ 1 = 0 ஆக இருக்கும்போது,மாறிகளுக்கு இடையில்‌ எந்த உறவும்‌ 
இல்லை, (அதாவது) மாறிகள்‌ ஒன்றோடொன்று தொடர்புடையவை அல்ல. 


உ ஸ்பியர்மேனின்‌ தரவரிசை ஓட்டூுறவு என்பது பண்புரீதியான பண்புகளைக்‌ 


கையாள்கிறது. 


10.5 முக்கிய சொற்கள்‌ 


ஓட்டூறவு, ஸ்பியர்மேனின்‌ தரவரிசை ஒட்டுறவு, பியர்சன்‌ 
ஒட்டூறவு.ஒட்டுறவுக்கெழு,சிதறல்‌ விளக்கப்‌ படம்‌ 
10.6 உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்க பதில்‌ 


1. ஓட்டுறவுஎன்ற சொல்‌ இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாறிகளுக்கு 
இடையிலான உறவின்‌ அளவைக்‌ குறிக்கிறது 

2. நேரியல்‌ ஓட்டூுறவுஎன்பது இரண்டு மாறிகள்‌ ஒன்றாக மாறுபடும்‌ அளவின்‌ 
அளவீடு அல்லது இரண்டு மாறிகள்‌ இடையேயான சங்கத்தின்‌ தீவிரத்தின்‌ அளவீடு 
ஆகும்‌ 

3. நேர்மறை மற்றும்‌ எதிர்மறை ஒட்டுறவு, எளிய, பகுதி மற்றும்‌ பல ஓட்டூறவு, 
நேரியல்‌ மற்றும்‌ நேரியல்‌ அல்லாத ஓட்டூறவு 

4. சிதறல்‌ விளக்கப்படம்‌ என்பது இரண்டு மாறிகள்‌ இடையே தொடர்பைக்‌ 


கண்டறிய ஒரு கிரா.'.பிக்‌ சாதனம்‌ 


10.7 கேள்விகள்‌ மற்றும்‌ பயிற்சி 


குறுகிய பதில்கள்‌ 
2. பின்வரும்‌ தரவுகளிலிருந்து ஓட்டுறவுக்கெழுக்‌ கணக்கிடுங்கள்‌: ௨X=50, 
2Y=-30, 2X2 -290, 2Y2 =300, 2XY=-115, N=10 
2. பின்வரும்‌ தரவு ஒரு குறிப்பிட்ட தேர்வில்‌ A மற்றும்‌ B பாடங்களில்‌ 


உள்ள மதிப்பெண்களைப்‌ பற்றியது. A = 39.5 இல்‌ சராசரி மதிப்பெண்கள்‌, 


163 


ஒட்டுறவுபகுப்பாய்வு 


குறிப்பு 


Self-Instructional Material 


ஒட்டுறவுபகுப்பாய்வு 


குறிப்பு 


Self-Instructional Material 


= 47.5 இல்‌ சராசரி மதிப்பெண்கள்‌ A = 10.8 இல்‌ மதிப்பெண்களின்‌ 
நிலையான விலகல்‌ மற்றும்‌ B = 16.8 இல்‌ மதிப்பெண்களின்‌ நிலையான 
விலகல்‌. & இல்‌ உள்ள மதிப்பெண்களுக்கும்‌ B இல்‌ உள்ள 
மதிப்பெண்களுக்கும்‌ இடையேயான ஓட்டூறவுக்கெழு 0.42 ஆகும்‌. A இல்‌ 52 
மதிப்பெண்கள்‌ பெற்ற வேட்பாளருக்கு B இல்‌ மதிப்பெண்களின்‌ மதிப்பீட்டைக்‌ 


கொடுங்கள்‌. 


3. சிதறல்‌ விளக்கப்படம்‌ என்றால்‌ என்ன? 


நீண்ட விடை கேள்விகள்‌ 


2. சமீபத்திய பழுதுபார்ப்பு வேலைகளின்‌ சீரற்ற மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்டது 
மற்றும்‌ மதிப்பிடப்பட்ட செலவு, உண்மையான செலவு பதிவு செய்யப்பட்டது. 


ஸ்பியர்மேனின்‌ ஒட்டுறவு-ன்‌ மதிப்பைக்‌ கணக்கிடுங்கள்‌ 


Estimated cost 


70 


68 


67 


2 


60 


75 


63 


60 


ல்‌ 


Actual cost 


65 


65 


80 


60 


68 


ல) 


62 


60 


70 


2. கார்ல்‌ பியர்சனின்‌ ஒட்டுறவுக்கெழு மற்றும்‌ ஸ்பியர்மேனின்‌ ஒட்டுறவுக்கெழு 
ஆகியவற்றை வேறுபடூத்துங்கள்‌ 


3. எடூத்துக்காட்டுகளுடன்‌ ஒட்டுறவு-ன்‌ வகைகளை விளக்குங்கள்‌. 


10.8 மேலும்‌ படிக்க 


7. Statistics (Theory & Practice) by Dr. B.N. Gupta. SahityaBhawan 


Publishers andDistributors (P) Ltd., Agra. 

8. Statistics for Management by G.C. Beri. Tata McGraw Hills 
Publishing CompanyLid., New Delhi. 

9. Business Statistics by Amir D. Aczel and J. Sounderpandian. Tata 
McGraw HillPublishing Company Ltd., New Delhi. 

10. Statistics for Business and Economics by R.P. Hooda. MacMillan 
India Ltd., NewDelhi. 

11. Business Statistics by S.P. Gupta and M.P. Gupta. Sultan Chand 
and Sons., NewDelhi. 

12. Statistical Method by S.P. Gupta. Sultan Chand and Sons., New 
Delhi. 

13. Statistics for Management by Richard I. Levin and David S. Rubin. 
Prentice Hallof India Pvt. Ltd., New Delhi. 

14. Statistics for Business and Economics by Kohlar Heinz. Harper 


Collins., NewYork 


164 


ஒட்டுறவுபகுப்பாய்வு 


குறிப்பு 


அலகு 11 வணிக முன்னறிவிப்பு 


11.1 அறிமுகம்‌ 

11.2 முன்னறிவிப்பின்‌ நோக்கங்கள்‌ 

11.3 கணிப்பு, திட்டம்‌ மற்றும்‌ முன்கணிப்பு 
11.4 முன்னறிவிப்பின்‌ பண்புகள்‌ பின்வருமாறு 
11.5 முன்னறிவிப்பில்‌ படிகள்‌ 


11.6 வணிக முன்கணிப்பு முறைகள்‌ 


11.1 அறிமுகம்‌ 


வணிக முன்கணிப்பு என்பது எதிர்காலத்தை கணிப்பதற்கான ஒரு 
முறையாகும்‌, அங்கு எதிர்காலம்‌ பொருளாதார நிலைமைகளால்‌ குறுகலாக 
வரையறுக்கப்படுகிறது. இது ஒரு வணிகத்திற்கான எதிர்கால 
நிலைமைகளை கணிக்க தற்போதைய பொருளாதாரத்தின்‌ துல்லியமான 
படத்துடன்‌ கடந்த சூழ்நிலைகளில்‌ இருந்து சேகரிக்கப்பட்ட தகவல்களை 


ஒருங்கிணைக்கிறது 


11.2 முன்னறிவிப்பின்‌ நோக்கங்கள்‌ 


குறுகிய காலத்தில்‌ பொருளாதாரம்‌ எவ்வாறு மாறக்கூடும்‌ என்பதற்கான 
வருங்கால பார்வையை எடுப்பது போன்ற நுட்பங்களை இது குறிக்கிறது. 
எதிர்காலம்‌ நிச்சயமற்றதாக இருக்கும்போதெல்லாம்‌ அதன்‌ பயன்பாடூ 
வணிகங்களுக்கு முக்கியமானதாகும்‌. சாத்தியமான முடிவில்‌ அவர்கள்‌ 
எவ்வளவு கவனம்‌ செலுத்த முடியுமோ, அந்த நிறுவனம்‌ முன்னேறும்போது 
அதிக வெற்றியைப்‌ பெறுகிறது. 

குறுகிய அர்த்தத்தில்‌, முன்னறிவிப்பின்‌ நோக்கம்‌ சிறந்த 
முன்னறிவிப்புகளை உருவாக்குவதாகும்‌. ஆனால்‌ பரந்த பொருளில்‌, 
நிறுவன செயல்திறனை மேம்படுத்துவதே குறிக்கோள்‌-அதிக வருவாய்‌, 
அதிக லாபம்‌, அதிகரித்த வாடிக்கையாளர்‌ திருப்தி. அந்த கணிப்புகள்‌ 
நிர்வாகத்தால்‌ புறக்கணிக்கப்பட்டால்‌ அல்லது நிறுவன செயல்திறனை 
மேம்படுத்த பயன்படுத்தப்படாவிட்டால்‌, சிறந்த முன்னறிவிப்புகள்‌ தங்களுக்கு 


உள்ளார்ந்த மதிப்பு இல்லை. 


11.3 கணிப்பு, திட்டம்‌ மற்றும்‌ முன்கணிப்பு 


முன்னறிவிப்பு விஞ்ஞானமானது மற்றும்‌ உள்ளுணர்வு மற்றும்‌ தனிப்பட்ட Self-Instructional Material 


சார்புகளிலிருந்து விடுபட்டது, அதேசமயம்‌ கணிப்பு அகநிலை மற்றும்‌ 


இயந்கையில்‌ ஆபத்தானது. 
165 


ஒட்டுறவுபகுப்பாய்வு 


குறிப்பு 


Self-Instructional Material 


முன்னறிவிப்பு என்பது எதிர்காலத்தில்‌ கடந்த காலத்தை 
விரிவுபடுத்துவதாகும்‌, அதே நேரத்தில்‌ கணிப்பு தீர்ப்பளிக்கும்‌ மற்றும்‌ 
எதிர்காலத்தில்‌ நிகழும்‌ மாற்றங்களை கணக்கில்‌ எடுத்துக்கொள்கிறது. 
எனவே, வானிலை மற்றும்‌ பூகம்பங்களில்‌ முன்னறிவிப்பு நடைபெறும்‌ அதே 
வேளையில்‌ வணிக மற்றும்‌ பொருளாதாரத்தில்‌ கணிப்பு அதிகம்‌ 
பயன்படுத்தப்படுகிறது. 

கடந்த காலத்தின்‌ பகுப்பாய்வின்‌ அடிப்படையில்‌ முன்கணிப்பு செய்யப்படும்‌ 
போது கணிப்பது நிகழ்வுக்கு முன்‌ ஏதாவது சொல்வது அல்லது சொல்வது. 
பிழைக்கான வாய்ப்புகள்‌ இருப்பதால்‌ முன்னறிவிப்பு இன்னும்‌ முழுமையான 
அறிவியல்‌ அல்ல. 

முன்னறிவிப்பு கருத்து 

முன்கணிப்பு என்பது போக்கு பகுப்பாய்வு மற்றும்‌ கடந்த கால மற்றும்‌ 
தற்போதைய தரவுகளின்‌ அடிப்படையில்‌ ஒரு வணிகத்தின்‌ அல்லது 
நிறுவனத்தின்‌ எதிர்கால போக்கைப்‌ பற்றிய கணிப்புகளைச்‌ செய்வதற்கான 


ஒரு செயல்முறையாகும்‌ 


11.4 முன்னறிவிப்பின்‌ பண்புகள்‌ பின்வருமாறு: 


முன்னறிவிப்பு என்பது எதிர்கால நிகழ்வுகளில்‌ மட்டுமே கண்டிப்பாக 
அக்கறை கொண்டுள்ளது 

இது எதிர்கால நிகழ்வு அல்லது பரிவர்த்தனை நிகழும்‌ அல்லது நிகழும்‌ 
நிகழ்தகவை பகுப்பாய்வு செய்கிறது 

இது கடந்த கால மற்றும்‌ நிகழ்கால தரவுகளின்‌ பகுப்பாய்வை 
உள்ளடக்கியது 

முன்னறிவிப்பு இத்தகைய கணிப்புகளை உருவாக்க அறிவியல்‌ 
நுட்பங்களையும்‌ முறைகளையும்‌ பயன்படுத்துகிறது 

ஆனால்‌ இது சில யூக வேலைகளையும்‌ அவதானிப்புகளையும்‌ 


உள்ளடக்கியது 


11.5 முன்னறிவிப்பில்‌ படிகள்‌ 


கட்டமைப்பை அடையாளம்‌ கண்டூ புரிந்துகொள்வது 


ஒரு வணிகத்தின்‌ எதிர்காலத்தை பாதிக்கும்‌ கிட்டத்தட்ட காலவரையற்ற 
காரணிகள்‌ உள்ளன. இந்த அனைத்து காரணிகளையும்‌ அடையாளம்‌ 

காண்பது சாத்தியமில்லை அல்லது விரும்பத்தக்கது அல்ல. எனவே ஒரு 
துல்லியமான முன்னறிவிப்பைச்‌ செய்ய, மேலாளர்கள்‌ கவனம்‌ செலுத்த 


வேண்டிய காரணிகளை அடையாளம்‌ காண வேண்டும்‌. எனவே வணிகத்தின்‌ 


166 


மூலோபாய காரணிகளை அடையாளம்‌ காண உள்‌ மற்றும்‌ வெளிப்புற 
ஒட்டுறவுபகுப்பாய்வு 
காரணிகள்‌ ஆய்வு செய்யப்பட வேண்டும்‌. 
குறிப்பு 


11.6 வணிக முன்கணிப்பு முறைகள்‌ 


வணிக முன்கணிப்பு. முறைகள்‌: 1. கீழே-அப்‌ முறை 2. மேல்‌-கீழ்‌ முறை 3. 
வரலாற்று முறை 4. விலக்கு முறை 5. கூட்டு கருத்து முறை 6. அறிவியல்‌ 
வணிக முன்கணிப்பு. 


Self-Instructional Material 


167 


நேர தொடர்‌ பகுப்பாய்வு 


குறிப்பு அலகு 12 நேர தொடர்‌ பகுப்பாய்வு 


12.1 அறிமுகம்‌ 

12.2 பின்னடைவு பகுப்பாய்வு 

12.3 அதிவேக மென்மையான முறை 

12.4 வணிக முன்னறிவிப்பின்‌ கோட்பாடுகள்‌: 
12.5 பொருளாதார தாளத்தின்‌ கோட்பாடு 

12.6 செயல்‌ மற்றும்‌ எதிர்வினை அணுகுமுறை 
12.7 வரிசை முறை அல்லது நேர லேக்‌ முறை 
12.8 குறிப்பிட்ட வரலாற்று ஒப்புமை 

12.9 குறுக்கு வெட்டூ பகுப்பாய்வு 

12.10 மாதிரி கட்டிட அணுகுமுறை 

12.11 வணிக முன்னறிவிப்பின்‌ பயன்பாடு 


12.12 வணிக முன்னறிவிப்பின்‌ வரம்புகள்‌ 


12.13 வணிக முன்கணிப்பு: நன்மை 


12.1 அறிமுகம்‌ 


தொடர்ச்சியான அவதானிப்புகள்‌, ஒரு மாறியில்‌, தொடர்ச்சியான 
இடைவெளிகளுக்குப்‌ பிறகு பதிவு செய்யப்படுவது நேரத்‌ தொடர்‌ என்று 
அழைக்கப்படுகிறது. அடுத்தடுத்த இடைவெளிகள்‌ பொதுவாக சம நேர 
இடைவெளிகளாகும்‌, ௭.கா., இது 10 ஆண்டுகள்‌, ஒரு வருடம்‌, கால்‌, ஒரு 
மாதம்‌, ஒரு வாரம்‌, ஒரு நாள்‌ மற்றும்‌ ஒரு மணிநேரம்‌ போன்றதாக 
இருக்கலாம்‌. 


12.2 பின்னடைவு பகுப்பாய்வு 


பின்னடைவு பகுப்பாய்வின்‌ முக்கிய குறிக்கோள்‌, இரண்டூ மாறிகள்‌ 
இடையேயான உறவின்‌ தன்மையை அறிந்துகொள்வதும்‌, சுயாதீன 
மாறியின்‌ கொடுக்கப்பட்ட, அறியப்பட்ட மதிப்புடன்‌ தொடர்புடைய சார்பு 
மாறியின்‌ பெரும்பாலும்‌ மதிப்பைக்‌ கணிப்பதற்கும்‌ அதைப்‌ 
பயன்படூத்துவதாகும்‌. ஈக்‌. (5.1 ௮) இல்‌ மாற்றுவதன்‌ மூலம்‌ இதைச்‌ 
செய்ய முடியும்‌. 


Self-Instructional Material 12.3 அதிவேக மென்மையான முறை 


அதிவேக மென்மையான முறை ஆயுனு இன்‌ மதிப்பீட்டை தொடர்ந்து 


புதுப்பிக்க வசதி செய்கிறது. தற்போதைய ஆயுனுவ வழங்கியது 
168 


ஆயுனுவ ஸ்ரீ 0 உண்மையான மதிப்புகள்‌- முன்னறிவிக்கப்பட்ட மதிப்புகள்‌ 
நேர தொடர்‌ பகுப்பாய்வு 


(1-0) ஆயுனுவ-1 
குறிப்பு 


மென்மையான மாறிலியின்‌ உயர்‌ மதிப்புகள்‌ உரசசநவெ தற்போதைய 
ஆயுனு ஐ தற்போதைய முன்னறிவிப்பு பிழைகளுக்கு மிகவும்‌ 
பதிலளிக்கக்கூடியதாக ஆக்குகிறது. 


12.4 வணிக முன்னறிவிப்பின்‌ கோட்பாடுகள்‌: 


பொருளாதார தாளத்தின்‌ கோட்பாடு 
செயல்‌ மற்றும்‌ எதிர்வினை அணுகுமுறை 
வரிசை முறை அல்லது நேர லேக்‌ முறை 
குறிப்பிட்ட வரலாற்று ஒப்புமை 

குறுக்கு வெட்டு பகுப்பாய்வு 


மாதிரி கட்டிட அணுகுமுறை 


12.5 பொருளாதார தாளத்தின்‌ கோட்பாடு: 


இந்த கோட்பாடு பொருளாதார நிகழ்வுகள்‌ ஒரு தாள முறையில்‌ 
நடந்துகொள்கின்றன மற்றும்‌ கிட்டத்தட்ட அதே தீவிரம்‌ மற்றும்‌ கால 
சுழற்சிகள்‌ மீண்டும்‌ நிகழ்கின்றன. இந்த கோட்பாட்டின்‌ படி, 
கிடைக்கக்கூடிய வரலாற்றுத்‌ தரவை அவற்றின்‌ கூறுகளாக பகுப்பாய்வு 
செய்ய வேண்டும்‌, அதாவது போக்கு, பருவகால, சுழற்சி மற்றும்‌ ஒழுங்கற்ற 


வேறுபாடுகள்‌ 


12.6 செயல்‌ மற்றும்‌ எதிர்வினை அணுகுமுநை: 


இந்த கோட்பாடு நியூட்டனின்‌ மூன்றாவது இயக்க விதி' அடிப்படையில்‌ 
அமைந்துள்ளது, அதாவது, ஒவ்வொரு செயலுக்கும்‌ சமமான மற்றும்‌ எதிர்‌ 
எதிர்வினை உள்ளது. இந்தச்‌ சட்டத்தை நாங்கள்‌ வணிகத்திற்குப்‌ 
பயன்படுத்தும்போது, ஒரு குறிப்பிட்ட வணிகத்‌ துறையில்‌ மனச்சோர்வு 
ஏற்பட்டால்‌, விரைவில்‌ அல்லது அதற்குப்‌ பிறகு அதில்‌ ஏற்றம்‌ காணப்பட 
வேண்டும்‌ என்று அது குறிக்கிறது. இது வணிகம்‌, நான்கு கட்டங்களைக்‌ 
கொண்ட சுழற்சி, அதாவது செழிப்பு, வீழ்ச்சி, மனச்சோர்வு மற்றும்‌ செழிப்பு 
ஆகியவற்றை நமக்கு நினைவூட்டுகிறது. 


12.7 வரிசை முறை அல்லது நேர லேக்‌ முறை: 


இந்த கோட்பாடு வெவ்வேறு வணிகங்களின்‌ நடத்தையை அடிப்படையாகக்‌ 
கொண்டது, இது ஒரே மாதிரியான இயக்கங்களை அடுத்தடுத்து நிகழ்கிறது 
என்பதைக்‌ காட்டுகிறது. எனவே, இந்த முறை முன்னணி-லேக்‌ உறவின்‌ 


Self-Instructional Material 


169 


நேர தொடர்‌ பகுப்பாய்வு 


குறிப்பு 


Self-Instructional Material 


கோட்பாட்டின்‌ அடிப்படையில்‌ நேர தாமதத்தை கணக்கில்‌ 


எடுத்துக்கொள்கிறது, இது பெரும்பாலான சந்தர்ப்பங்களில்‌ நல்லது. 


12.8 குறிப்பிட்ட வரலாற்று ஒப்புமை: 


இந்த கோட்பாடு வரலாறு தன்னை மீண்டும்‌ மீண்டும்‌ செய்கிறது 
என்ற அனுமானத்தின்‌ அடிப்படையில்‌ அமைந்துள்ளது. கடந்த 
காலங்களில்‌ ஒரு சூழ்நிலையின்‌ கீழ்‌ என்ன நடந்தது என்பது 
எதிர்காலத்தில்‌ அதே நிலைமைகளின்‌ கழ்‌ நிகழ வாய்ப்புள்ளது 
என்பதை இது குறிக்கிறது. 


12.9 குறுக்கு வெட்டு பகுப்பாய்வு: 


வணிக முன்கணிப்பு முறையில்‌, பல்வேறு காரணிகளின்‌ 
ஒருங்கிணைந்த விளைவு ஆய்வு செய்யப்படவில்லை, ஆனால்‌ 
ஒவ்வொரு காரணியின்‌ விளைவும்‌, முன்னறிவிப்பைத்‌ தாங்கி, 
சுயாதீனமாக ஆய்வு செய்யப்படுகிறது. இந்த கோட்பாடு 
புள்ளிவிவர முறைகளின்‌ கீழ்‌ நேரத்‌ தொடரின்‌ பகுப்பாய்விற்கு 
ஒத்ததாகும்‌. 


12.10 மாதிரி கட்டிட அணுகுமுறை: 


இந்த அணுகுமுறை பொருளாதார மாதிரிகள்‌ வரைவதற்கு 
கணித சமன்பாடுகளைப்‌ பயன்படுத்துகிறது. இந்த மாதிரிகள்‌ 
பொருளாதாரம்‌ அல்லது வணிகத்தை பாதிக்கும்‌ பல்வேறு 
காரணிகளுக்கிடையேயான உறவுகளை சித்தரிக்கின்றன. சார்பு 
மாறிகளுக்கான எதிர்பார்க்கப்படும்‌ மதிப்புகள்‌ பின்னர்‌ 
அறியப்பட்ட மாறிகளின்‌ மதிப்புகளை மாதிரியில்‌ வைப்பதன்‌ 
மூலம்‌ கண்டறியப்படுகின்றன. இந்த அணுகுமுறை மிகவும்‌ 
இயந்திரமயமானது மற்றும்‌ இது வணிக நிலைமைகளில்‌ 


அரிதாகவே பயன்படுத்தப்படலாம்‌. 


12.11 வணிக முன்னறிவிப்பின்‌ பயன்பாடு 


பொருள்‌ மற்றும்‌ வரையறை: வணிக முன்கணிப்பு என்பது 

கடந்தகால மற்றும்‌ தற்போதைய தகவல்களின்‌ அடிப்படையில்‌ 
எதிர்கால பொருளாதார நிலைமைகளை கணிக்கும்‌ செயலாகும்‌. 
இது எதிர்காலத்தில்‌ விஷயங்களின்‌ திருப்பத்தை வடிவமைக்கக்‌ 


கூடிய விஷயங்களைப்‌ பற்றிய வருங்கால பார்வையை எடுக்கும்‌ 


170 


நுட்பத்தைக்‌ குறிக்கிறது. எதிர்காலம்‌ எப்போதுமே 
நிச்சயமற்றதாக இருப்பதால்‌, ஒரு வணிகத்தில்‌ 


முன்னறிவிப்புக்கான ஒழுங்கமைக்கப்பட்ட அமைப்பு தேவை. 


நேர தொடர்‌ பகுப்பாய்வு 
குறிப்பு 
எனவே, அறிவியல்‌ வணிக முன்கணிப்பு உள்ளடக்கியது: 
() கடந்த பொருளாதார நிலைமைகளின்‌ பகுப்பாய்வு மற்றும்‌ 


(ஸை தற்போதைய பொருளாதார நிலைமைகளின்‌ பகுப்பாய்வு; 


நிகழ்வுகளின்‌ எதிர்கால போக்கை துல்லியமாக கணிக்க. 


12.12 வணிக முன்னறிவிப்பின்‌ வரம்புகள்‌: 


பல நன்மைகள்‌ இருந்தபோதிலும்‌, சிலர்‌ வணிக முன்னறிவிப்பை 
“தேவையற்ற மன ஜிம்னாஸ்டிக்ஸ்‌” என்று கருதுகின்றனர்‌, 
மேலும்‌ இது நேரம்‌, பணம்‌ மற்றும்‌ ஆற்றல்‌ ஆகியவற்றை 
வீணடிப்பதாக நிராகரிக்கின்றனர்‌. 


12.13 வணிக முன்கணிப்பு: நன்மை 


வணிக முன்னறிவிப்பு 

திட்டங்களை உருவாக்குதல்‌: 

நிதி தேவைகளை மதிப்பிடுதல்‌: 
நிர்வாக முடிவுகளை எளிதாக்குதல்‌ 
நிர்வாகத்தின்‌ தரம்‌: 


வளங்களின்‌ சிறந்த பயன்பாடு: 


Self-Instructional Material 


171 


நேரவரிசைகளின்‌ பகுப்பாய்வு 


குறிப்பு 


Self-Instructional Material 


அலகு 13 நேரவரிசைகளின்‌ பகுப்பாய்வு 


அமைப்பு 
13.0 அறிமுகம்‌ 
13.1 நோக்கங்கள்‌ 
13.2 காலத்தொடர்‌ வரிசை 
13.2.1 காலத்தொடர்‌ வரிசையின்‌ பிரிவுகள்‌ 
13.2.2 காலத்தொடர்‌ வரிசை பிரிவுகளுக்கிடையேயான 
அணுகுமுறைகள்‌ 
13.3 போக்குகளின்‌ அளவீட்டு 
13.3.1 நகரும்‌ சராசரி முறை (Method of Moving Averages). 
13.3.2 மீச்சிறு வர்க்க முறை (Method of Least Squares). 
13.4 பருவகால மாறுபாடுகள்‌ 
13.4.1 பருவ கால குறியீடுகள்‌ காண்பதற்கான முறைகள்‌ 
13.5 முன்கணிப்பு 
13.6 பருவகால தாக்கம்‌ 
13.7 சுருக்கம்‌ 
13.8 முக்கிய சொற்கள்‌ 
13.9 உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்க பதில்கள்‌ 
13.10 கேள்விகள்‌ மற்றும்‌ பயிற்சி 


13.11 மேலும்‌ வாசிப்புகள்‌ 


13.0 அறிமுகம்‌ 


அளவு தரவு அவை நிகழும்‌ வரிசையில்‌ ஒழுங்கமைக்கப்படும்‌ போது, இதன்‌ 
விளைவாக வரும்‌ புள்ளிவிவரத்‌ தொடர்‌ காலத்தொடர்‌ வரிசை என 
அழைக்கப்படுகிறது. கால மதிப்புகள்‌ வழக்கமாக தினசரி, வாராந்திர, 
மாதாந்திர, காலாண்டு, அரை ஆண்டு, ஆண்டு அல்லது வேறு எந்த நேர 
அளவிலும்‌ சம நேர இடைவெளியில்‌ பதிவு செய்யப்படுகின்றன . இந்தியாவில்‌ 
தொழில்துறை உற்பத்தியின்‌ மாதாந்திர புள்ளிவிவரங்கள்‌, முழு உலகிற்கும்‌ 
ஆண்டு பிறப்பு விகித புள்ளிவிவரங்கள்‌, சாதாரண பங்குகளின்‌ விளைச்சல்‌, 
வாராந்திர மொத்த அரிசி விலை, மற்றும்‌ தேயிலை விற்பனை அல்லது 
மக்கள்‌ தொகை கணக்கெடுப்பு தரவுகளின்‌ தினசரி பதிவுகள்‌ ஆகியவை 
காலத்தொடர்‌ வரிசை எடுத்துக்காட்டுகள்‌ . ஒவ்வொன்றும்‌ காலப்போக்கில்‌ 
மாறுபடும்‌ அளவுகளை பதிவு செய்வதற்கான பொதுவான பண்புகளைக்‌ 


கொண்டுள்ளன. இந்த அலகில்‌ காலத்தொடர்‌ வரிசை பற்றி பார்ப்போம்‌. 


13.1 நோக்கங்கள்‌ 


உ. காலத்தொடர்‌ வரிசையைப்‌ புரிந்து கொள்ளுதல்‌. 

உ. மேல்நோக்கு மற்றும்‌ கீழ்நோக்கு போக்கினை அறிந்து கொள்ளுதல்‌. 

உ அரை சராசரி மற்று ம்‌ நகரு ம்‌ சராசரி யை பயன்படுத்தி போக்கினைக்‌ 
கணக்கிடுதல்‌. 

உ. மீச்சிறு வர்க்க முறையில்‌ போக்கினைக்‌ காணுதல்‌. 

உ. பருவகால குறியீடுக்ளைக்‌ கணக்கீடு செய்தல்‌. 

உ சுழல்‌ மற்று ம்‌ ஒழுஙகற்ற மாறுபாடுகள்‌ குறித்து அறி ந்து கொள்ளுதல்‌ . 
முன்கணிப்பினைப்‌ பற்றி அறிந்து கொள்ளுதல்‌ 


13.2 காலத்தொடர்‌ வரிசை 


காலத்‌ தொடர்‌ பல்வேறு சக்திகளால்‌ பாதிக்கப்படுகிறது. சில தொடர்ச்சியாக 
பயனுள்ளவை, அவை தொடர்ச்சியான கால இடைவெளியில்‌ தங்களை 
உணரவைக்கின்றன, இன்னும்‌ சில மீண்டும்‌ மீண்டும்‌ நிகழாதவை அல்லது 
இயற்கையில்‌ சீரற்றவை. எனவே, முதல்‌ பணி தரவை உடைத்து, இந்த தாக்கங்கள்‌ 
ஒவ்வொன்றையும்‌ தனிமையில்‌ படிப்பது. இது காலத்‌ தொடரின்‌ சிதைவு என 
அமைக்கப்படுகிறது. வேலையில்‌ இருக்கும்‌ சக்திகளின்‌ தன்மையை முழுமையாக 
புரிந்துகொள்ள இது நமக்கு உதவுகிறது. அவற்றின்‌ ஒருங்கிணைந்த தொடர்புகளை 
நாம்‌ பகுப்பாய்வு செய்யலாம்‌. அத்தகைய ஆய்வு * காலத்தொடர்‌ வரிசை என்று 
அழைக்கப்படுகிறது . 

13.2.1 காலத்தொடர்‌ வரிசையின்‌ பிரிவுகள்‌ 

காலத்தொடர்‌ வரிசையில்‌ மாற்றங்களை ஏற்படுத்தும்‌ காரணிகளைக்‌ காலத்தொடர்‌ 
வரிசையின்‌ பிரிவுகள்‌ என்கிறோம்‌. 

1. நீண்டகாலப்‌ போக்கு (1) 

பருவ கால மாறுபாடு (5) 

சுழல்‌ மாறுபாடுகள்‌ (0) 


ர 


ஒழுங்கற்ற (வாய்ப்பு) மாறுபாடுகள்‌ (௫) 

1. நீண்ட காலப்‌ போக்கு: 

சமூக-பொருளாதார மற்றும்‌ அரசியல்‌ காரணிகளின்‌ நீண்டகால விளைவுகளின்‌ 
விளைவாக வரும்‌ ஒரு காலத்‌ தொடரின்‌ முக்கிய அங்கமாக நீண்ட காலப்‌ 
போக்கு உள்ளது. இது ஒரு நீண்ட கால இடைவெளி வீழ்ச்சியைக்‌ 
காட்டுகிறது. இது மிக நீண்ட காலத்திற்கு தொடர்ந்து நீடிக்கும்‌ போக்கு. 
விலைகள்‌ மற்றும்‌ ஏற்றுமதி மற்றும்‌ இறக்குமதி தரவு, எடுத்துக்காட்டாக, 
காலப்போக்கில்‌ வெளிப்படையாக அதிகரிக்கும்‌ போக்குகளை 
பிரதிபலிக்கின்றன . 

2. பருவகால மாறுபாடு 


173 


நேரவரிசைகளின்‌ பகுப்பாய்வு 
குறிப்பு 


Self-Instructional Material 


நேரவரிசைகளின்‌ பகுப்பாய்வு 


குறிப்பு 


Self-Instructional Material 


பருவகால காரணிகள்‌ காரணமாக தரவுகளில்‌ நிகழும்‌ குறுகிய கால 
இயக்கங்களின்‌ பருவகால போக்கு ஆகும்‌. குறுகிய காலமானது பொதுவாக 
வானிலை அல்லது பண்டிகைகளில்‌ மாறுபாடுகளுடன்‌ ஒரு நேரத்‌ தொடரில்‌ 
மாற்றங்கள்‌ நிகழும்‌ ஒரு காலகட்டமாகக்‌ கருதப்படுகிறது. எடுத்துக்காட்டாக, 
கோடையில்‌ ஐஸ்கிரீம்‌ நுகர்வு பொதுவாக அதிகமாக இருப்பதைக்‌ காணலாம்‌, 
எனவே ஐஸ்கிரீம்‌ வியாபாரிகளின்‌ விற்பனை ஆண்டின்‌ சில மாதங்களில்‌ 
அதிகமாக இருக்கும்‌, குளிர்கால மாதங்களில்‌ ஒப்பீட்டளவில்‌ குறைவாக 
இருக்கும்‌. வேலைவாய்ப்பு, வெளியீடு, ஏற்றுமதி போன்றவை வானிலையின்‌ 
மாறுபாடுகள்‌ காரணமாக மாற்றத்திற்கு உட்பட்டவை. இதேபோல்‌, காதலர்‌ 
தினம்‌, ஈத்‌, கிறிஸ்துமஸ்‌, புத்தாண்டு போன்ற பண்டிகைகளின்‌ போது 
ஆடைகள்‌, குடைகள்‌, வாழ்த்து அட்டைகள்‌ மற்றும்‌ தீயணைப்புப்‌ பணிகள்‌ 
பெரிய மாறுபாடுகளுக்கு உட்பட்டவை. ஒரு தொடரின்‌ இந்த வகை 
வேறுபாடுகள்‌ இருமடங்கு காலாண்டு அல்லது மாதாந்திர தொடராக 
இருக்கும்போது மட்டுமே தனிமைப்‌ படுத்தப்படுகின்றன. 

3. சுழல்‌ மாறுபாடுகள்‌: 
இது ஒரு நேரத்‌ தொடரில்‌ நிகழும்‌ நீண்ட கால ஊசலாட்டமாகும்‌. இந்த 
ஊசலாட்டங்கள்‌ பெரும்பாலும்‌ பொருளாதார தரவுகளில்‌ காணப்படுகின்றன 
மற்றும்‌ இத்தகைய ஊசலாட்டங்களின்‌ காலங்கள்‌ பொதுவாக ஐந்து முதல்‌ 
பன்னிரண்டு ஆண்டுகள்‌ அல்லது அதற்கு மேற்பட்டவையாக இருக்கும்‌. இந்த 
ஊசலாட்டங்கள்‌ நன்கு அறியப்பட்ட வணிக சுழற்சிகளுடன்‌ 
தொடர்புடையவை. ஒழுங்கற்ற ஏற்ற இறக்கங்களிலிருந்து விடுபட்டு நீண்ட 
அளவிலான அளவீடுகள்‌ கிடைத்தால்‌ இந்த சுழற்சி இயக்கங்களைப்‌ 
படிக்கலாம்‌ . 

4. ஒழுங்கற்ற (வாய்ப்பு) மாறுபாடுகள்‌ 
ஒரு காலத்‌ தொடரில்‌ திடீரென ஏற்படும்‌ மாற்றங்கள்‌ மீண்டும்‌ நிகழ வாய்ப்பில்லை. 
அவை காலத்‌ தொடரின்‌ கூறுகள்‌ , அவை போக்குகள்‌, பருவகால அல்லது சுழற்சி 
இயக்கங்களால்‌ விளக்க முடியாது . இந்த வேறுபாடுகள்‌ சில நேரங்களில்‌ எஞ்சிய 
அல்லது சீரற்ற கூறுகள்‌ என்று அழைக்கப்படுகின்றன. இந்த மாறுபாடுகள்‌, 
இயற்கையில்‌ தற்செயலானவை என்றாலும்‌ ; வரவிருக்கும்‌ காலகட்டத்தில்‌ 
போக்குகள்‌, பருவகால மற்றும்‌ சுழற்சி அலைவுகளில்‌ தொடர்ச்சியான மாற்றத்தை 
ஏற்படுத்தும்‌. வெள்ளம்‌, தீ, பூகம்பங்கள்‌, புரட்சிகள்‌, தொற்றுநோய்‌, 
வேலைநிறுத்தங்கள்‌ போன்றவை இத்தகைய முறைகேடுகளுக்கு மூல 
காரணங்கள்‌ . 
13.2.2 காலத்தொடர்‌ வரிசை பிரிவுகளுக்‌ கிடையேயான அணுகு 
முறைகள்‌ 


174 


காலத்தொடர்‌ பகுப்பாய்வின்‌ நோக்கம்‌ போக்குகளின்‌ அளவு மற்றும்‌ திசையை 
நேரவரிசைகளின்‌ பகுப்பாய்வு 
அடையாளம்‌ காண்பது, பருவகால மற்றும்‌ சுழற்சி மாறுபாடுகளின்‌ விளைவை குறிப்பு 
மதிப்பிடுவது மற்றும்‌ மீதமுள்ள கூறுகளின்‌ அளவை மதிப்பிடுவது. இது ஒரு 
நேரத்‌ தொடரின்‌ பல கூறுகளாக சிதைவதைக்‌ குறிக்கிறது. கொடுக்கப்பட்ட 
நேரத்‌ தொடரை பகுப்பாய்வு செய்வதில்‌ வழக்கமாக இரண்டு வரிகள்‌ 
அணுகப்படுகின்றன : 
ச்‌ கூட்டல்‌ அணுகுமுறை 
உ. பெருக்கல்‌ அணுகுமுறை 
கூட்டல்‌ அணுகுமுறை : 
காலத்தொடர்‌ வரிசையின்‌ நான்கு பிரிவுகளும்‌ ஒன்றையொன்று சாராத நிலையில்‌ 
கூட்டல்‌ அணுகுமுறை பயன்படுகிறது. சார்பற்றவை என்பது பிரிவுகளின்‌ அளவோ, 
அவற்றிற்கிடையே உள்ள இயக்கங்களோ (நகருதலின்தன்மை மற்ற பிரிவுகளைப்‌ 
பாதிப்பதில்லை என்பதாகும்‌ . இந்த யூகத்தின்‌ அடிப்படையில்‌ காலத்தொடர்‌ 
வரிசையின்‌ அளவு நான்கு பிரிவுகளின்‌ தனித்தனித்‌ தாக்கங்களின்‌ கூடுதலாகும்‌ 
VY=T+S+C+R. 
ஒரு காலத்‌ தொடரின்‌ * - அளவு 
1 - போக்கு மதிப்பு, 
C - சுழல்‌ மாறுபாடு, 
5 - பருவகால மாறுபாடு, 


௩ = ஒழுங்கற்ற மாறுபாடு 


பெருக்கல்‌ அணுகுமுறை: 
நான்கு வகையான மாறுபாடுகளுக்கு வழிவகுக்கும்‌ சக்திகள்‌ ஒன்றுக்கொன்று 
சார்ந்திருக்கும்‌ இடத்தில்‌ இது பயன்படுத்தப்படுகிறது . காலத்‌ தொடரின்‌ அளவு 
நான்கு கூறுகளின்‌ பிரிவுகளின்‌ பெருக்குத்‌ தொகையாகும்‌ . பின்னர்‌ பெருக்கல்‌ 
மாதிரியை இவ்வாறு எழுதலாம்‌ 

VY = XE C XR 
நேரத்‌ தொடர்‌ ஒரு குறுகிய கால இடைவெளியில்‌ பரவும்போது அல்லது 
வளர்ச்சியின்‌ வீதம்‌ அல்லது போக்கின்‌ வீழ்ச்சி சிறியதாக இருக்கும்போது கூட்டல்‌ 
அணுகுமுறை மாதிரி பொதுவாகப்‌ பயன்படுத்தப்படுகிறது. கூட்டல்‌ அணுகுமுறை 
விட அடிக்கடி பயன்படுத்தப்படும்‌ பெருக்கல்‌ மாதிரி, தொடரின்‌ கால அளவு 
பெரியதாக இருக்கும்போதோ அல்லது வளர்ச்சி அல்லது வீழ்ச்சியின்‌ வீதமாகவோ 


பயன்படுத்தப்படுகிறது 


ம்‌ T SCAR ல்லது * T= S$ xC xR. 
தடப்‌ ்‌ Self-Instructional Material 


இதேபோல்‌, டி-ட்ரெண்டட்‌, டி-பருவமயமாக்கப்பட்ட தொடர்‌ என 


பெறப்படலாம்‌ 


175 


நேரவரிசைகளின்‌ பகுப்பாய்வு 


குறிப்பு 


Self-Instructional Material 


Y T S C+ R அல்லது * / TXS =C xR. 
நான்கு வகையான மாறுபாடுகளையும்‌ உள்ளடக்குவது நேரத்‌ தொடருக்கு 
எப்போதும்‌ தேவையில்லை; மாறாக, இந்த கூறுகளில்‌ ஒன்று அல்லது 
அதற்கு மேற்பட்டவை முற்றிலும்‌ காணாமல்‌ போகலாம்‌. எடுத்துக்காட்டாக, 
வருடாந்திர தரவைப்‌ பயன்படுத்தும்‌ போது பருவகால கூறு 
புறக்கணிக்கப்படலாம்‌, அதே நேரத்தில்‌ மாதாந்திர அல்லது காலாண்டு 
அவதானிப்புகளைக்‌ கொண்ட குறுகிய கால இடைவெளியில்‌, சுழற்சியின்‌ 


கூறு புறக்கணிக்கப்படலாம்‌ 


13.3 போக்கினை அளவிடுதல்‌ 


உ நகரும்‌ சராசரி முறை (Method of Moving Averages). 

உ. மீச்சிறு வர்க்க முறை (Method of Least Squares). 
13.3.1 நகரும்‌ சராசரி முறை 
சராசரி முறையை நகர்த்துவது என்பது ஏற்ற இறக்கங்களைக்‌ குறைப்பதற்கும்‌, 
நியாயமான அளவிலான துல்லியத்துடன்‌ ரெண்ட்‌ மதிப்புகளைப்‌ பெறுவதற்கும்‌ 
ஒரு எளிய சாதனமாகும்‌. இந்த முறையில்‌, பல ஆண்டுகளின்‌ சராசரி மதிப்பு 
(மாதங்கள்‌, வாரங்கள்‌ அல்லது நாட்கள்‌) நகரும்‌ சராசரியின்‌ காலத்தின்‌ 
நடுத்தர புள்ளியின்‌ போக்கு மதிப்பாக எடுத்துக்‌ கொள்ளப்படுகிறது. சராசரி 
செயல்முறை வளைவை மென்மையாக்குகிறது மற்றும்‌ ஏற்ற இறக்கங்களைக்‌ 
குறைக்கிறது . 
இந்த முறையில்‌ முதலில்‌ தீர்மானிக்கப்பட வேண்டியது நகரும்‌ சராசரியின்‌ 
காலம்‌. இதன்‌ பொருள்‌ என்னவென்றால்‌, ஒவ்வொரு முறையும்‌ சராசரியாக 
கணக்கிடப்படும்‌ தொடர்ச்சியான பொருட்களின்‌ எண்ணிக்கையைப்‌ பற்றி 
முடிவெடுப்பது. நகரும்‌ சராசரியின்‌ காலம்‌ 5 ஆண்டுகள்‌ ( மாதங்கள்‌, 
வாரங்கள்‌ அல்லது நாட்கள்‌) என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது என்று 
வைத்துக்கொள்வோம்‌, பின்னர்‌ முதல்‌ 2 பொருட்களின்‌ எண்கணித சராசரி 
(எண்‌ 1,2,34 மற்றும்‌ 5) உருப்படி எண்‌ எதிராக வைக்கப்படும்‌: 3 பின்னர்‌ 
உருப்படி எண்‌: 2,3,4,5 மற்றும்‌ 6 இன்‌ எண்கணித சராசரி உருப்படி 
எண்‌: 4 க்கு எதிராக வைக்கப்படும்‌. கடைசி ஐந்து பொருட்களின்‌ எண்கணித 
சராசரி கணக்கிடப்படும்‌ வரை இந்த செயல்முறை மீண்டும்‌ செய்யப்படும்‌. 
நகரும்‌ சராசரி - வருடங்களின்‌ எண்ணிக்கை ஒற்றை எண்‌ 
எனில்‌ (3 வருடங்கள்‌) 
மூன்று ஆண்டு நகரும்‌ சராசரிகளின்‌ கணக்கீடு பின்வரும்‌ படிகளை 


உள்ளடக்கியது 


176 


1. முதல்‌ 3 ஆண்டுகளின்‌ மதிப்புகளைச்‌ சேர்த்து, வருடாந்திர தொகையை 


சராசரி ஆண்டுக்கு எதிராக வைக்கவும்‌. (இந்த தொகை நகரும்‌ மொத்தம்‌ 
என்று அழைக்கப்படுகிறது) 

2. முதல்‌ ஆண்டு மதிப்பை விட்டுவிட்டு, அடுத்த மூன்று ஆண்டுகளின்‌ 
மதிப்புகளைச்‌ சேர்த்து அதன்‌ சராசரி ஆண்டுக்கு எதிராக வைக்கவும்‌. 

3. தரவுகளின்‌ அனைத்து மதிப்புகளும்‌ கணக்கீடு செய்யப்படும்‌ வரை இந்த 
செயல்முறை தொடரப்பட வேண்டும்‌.3 வருட நகரும்‌ சராசரிகளைப்‌ பெற 
ஒவ்வொரு 3 ஆண்டு நகரும்‌ மொத்தத்தையும்‌ 3 ஆல்‌ வகுக்க வேண்டும்‌, 

4. 3 ஆண்டு நகரும்‌ சராசரிகளைக்‌ கணக்கிடும்‌ சூத்திரம்‌ பின்வருமாறு 
(கர்ம டு. ச இ படு இனி 7 பட (etd ம லி. 74 
5 ஆண்டு நகரும்‌ சராசரிகளைக்‌ கணக்கிடும்‌ சூத்திரம்‌ பின்வருமாறு 


/ 5, (4௦4 04 தி) ததத உ 


(௨௩௦7௦76௩44) 
ம ட்‌ 


(c +d+e 


+ f+ ஏ) 


உதாரணமாக! 


தரவின்‌ 3 ஆண்டு மற்றும்‌ 5 ஆண்டு நகரும்‌ சராசரிகளைக்‌ கணக்கிடுங்கள்‌ 


Years (1 (2 (3 (4 (5 16 (7 18 19 [10 11 (12 

sales | 5.2 | 4.9 | 5.5 | 4.9 |5.2| 5.7 5.4] 5.8 (5.9 | 6.00 | 5.2 | 4.8 

தீர்வு 

Year | Sales | 3 Year | 3 Year | 5 Year | 5 Year 
Moving Moving Moving Moving 
Total Average Total Average 

(3)/3 (4)/5 

| 5.2 | --- -- -- 

ள்‌ 4.9 15.6 2.2 -- -- 

க 5.5 15.3 5.1 23-1 5.14 

4 4.9 15.6 2.2 26.2 5.24 

> 22 15.8 327 26.7 5.34 

6 1 16.3 5.41 27.0 5.4 

7 5.4 16.9 5.63 28.0 5.6 

8 5.8 17.1 5.7 28.8 5.76 

9 5.9 17.7 323 26.3 5.66 

10 6.0 17.1 வ 27.7 5.54 

11 ல்‌ 16.0 EE) ன ன 


177 


நேரவரிசைகளின்‌ பகுப்பாய்வு 
குறிப்பு 


Self-Instructional Material 


நேரவரிசைகளின்‌ பகுப்பாய்வு 


குறிப்பு 


Self-Instructional Material 


12 (as |= sm ப பண 


நகரும்‌ சராசரி- வருடங்களின்‌ எண்ணிக்கை இரட்டை எண்‌ எனில்‌ (4 வருடங்கள்‌ 

நகரும்‌ சராசரியின்‌ காலம்‌ 4,6, அல்லது 8, இது சம எண்‌. சராசரி 2.5 
இரண்டாவது மற்றும்‌ மூன்றாம்‌ ஆண்டுக்கு இடையில்‌ இருப்பதால்‌ நான்கு 
ஆண்டு மொத்தத்தை எந்த வருடத்திற்கும்‌ எதிராக வைக்க முடியாது. எனவே 
மொத்தம்‌ 2 மற்றும்‌ 3 ஆண்டுகளுக்கு இடையில்‌ வைக்கப்பட வேண்டும்‌. 
நகரும்‌ சராசரியை ஆண்டுக்கு எதிராக வைக்க நாம்‌ நகரும்‌ சராசரியை 


மையப்படுத்த வேண்டும்‌ 


நகரும்‌ சராசரியின்‌ காலத்தைக்‌ கண்டறியும்‌ படிகள்‌: 
1: முதல்‌ 4 ஆண்டுகளின்‌ மதிப்புகளைச்‌ சேர்த்து, தொகையை 2 
மற்றும்‌ 3 ஆம்‌ ஆண்டின்‌ நடுப்பகுதியில்‌ வைக்கவும்‌. (இந்த தொகை 4 
ஆண்டு நகரும்‌ மொத்தம்‌ என்று அழைக்கப்படுகிறது) 
2. முதல்‌ ஆண்டு மதிப்பை விட்டுவிட்டு, 2 ஆம்‌ ஆண்டு முதல்‌ அடுத்த 
4 மதிப்புகளைச்‌ சேர்த்து, அதன்‌ நடுத்தர நிலைக்கு எதிராக தொகையை 
எழுதுங்கள்‌ . 
3 கடைசி உருப்படியின்‌ மதிப்பை கணக்கில்‌ எடுத்துக்‌ கொள்ளும்‌ 
வரை இந்த செயல்முறை தொடரப்பட வேண்டும்‌. 
4. முதல்‌ இரண்டு 4 ஆண்டுகள்‌ நகரும்‌ மொத்தத்தைச்‌ சேர்த்து, 3 ஆம்‌ 
ஆண்டிற்கு எதிராக தொகையை எழுதுங்கள்‌ . 
5. முதல்‌ 4 ஆண்டு நகரும்‌ மொத்தத்தை விட்டுவிட்டு, அடுத்த 
இரண்டு 4 ஆண்டு நகரும்‌ மொத்தத்தை சேர்த்து 4 வது வருடத்திற்கு 
எதிராக வைக்கவும்‌. 
6. அனைத்து 4 ஆண்டு நகரும்‌ மொத்தங்களும்‌ சுருக்கமாகவும்‌ 
மையமாகவும்‌ இருக்கும்‌ வரை இந்த செயல்முறை தொடரப்பட வேண்டும்‌. 
7. நமக்கு தேவையான போக்கு மதிப்புகள்‌ நகரும்‌ சராசரிகளைப்‌ பெற 
4 ஆண்டுகள்‌ நகரும்‌ மொத்தத்தை 8 ஆல்‌ வகுக்கவும்‌ 
உதாரணமாக:2 
பின்வரும்‌ நேர வரிசை தரவுகளில்‌ போக்கு மதிப்புகளை நிர்ணயிக்கும்‌ 4 
ஆண்டு நகரும்‌ சராசரி எதிரியைக்‌ கண்டறியவும்‌ 
Year 2005 | 2006 | 2007 | 2008 | 2009 | 2010 | 2011 
Profit in(000) ₹ | 12 14 16 15 13 14 18 


தீர்வு: 


Years | Profit | Sum of [4 years Moving | 4 yearly Moving Average 


Fours Average Centered 


178 


2005 | 12 
20% | 14 

57 14.25 (14.25 + 14.50)/2 = 14.3 
2007 | 16 

58 14.50 (14.50 + 14.50)/2 = 14.5 
2008 | 15 

58 14.50 (14.50 + 15.00)/2 = 14.7 
2009 | 13 

60 15.00 
2010 | 14 
2011 | 18 
நன்மைகள்‌: 


எந்தவொரு தொடரின்‌ போக்கையும்‌ அளவிட நகரும்‌ சராசரிகளைப்‌ 
பயன்படுத்தலாம்‌. இந்த முறை நேரியல்‌ மற்றும்‌ நேரியல்‌ அல்லாத 
போக்குகளுக்கு பொருந்தும்‌. எளிதாகப்‌ பயன்படுத்த முடியும்‌,கால நிலை , 
ஏற்ற இறக்கத்‌ தொடர்‌ வரிசை யில்‌ பயன்படுத்தப்படலாம்‌. முடிவுகளின்‌ 
தன்மை வெவ்வேறு நபர்கள்‌ கண்டறிந்தாலும்‌ மாறாத்‌ தன்மையுடையது. 

இம்முறையினைக்‌ கொடுக்கப்பட்ட வருடங்களின்‌ முந்தைய மற்றும்‌ பிந்தைய 


வருடங்களின்‌ போக்கினைக்‌ காணப்‌ பயன்படுத்தலாம்‌. 


குறைபாடுகள்‌: 

காலத்‌ தொடர்‌ வரிசையில்‌ முறையான கால இடைவெளி இருந்தால்‌ மட்டுமே 
பயன்படுத்த இயலும்‌ . நகரும்‌ சராசரியைக்‌ காண சரியான கால அளவை 
அல்லது கால இடைவெளியைத்‌ 

தேர்ந்தெடுப்பது கடினமாகும்‌. முதல்‌ மற்றும்‌ கடை சியில்‌ சில வருடங்களுக்கு, 


போக்கு மதிப்பினைக்‌ காண இயலாது . 


13.3.2 மீச்சிறு வர்க்க முறை (Method of Least Squares) 

ஒரு நேர்க்கோட்டு போக்கானது Y - ௨ * %% ..(1) என்ற சமன்பாட்டின்‌ 
மூலம்‌ குறிப்பிடலாம்‌. 

Y என்பது உண்மையான மதிப்பு, ₹ என்பது காலம்‌, ௨, % என்பது 


மாறிலிகள்‌ ஆகும்‌. 


179 


நேரவரிசைகளின்‌ பகுப்பாய்வு 
குறிப்பு 


Self-Instructional Material 


நேரவரிசைகளின்‌ பகுப்பாய்வு 


குறிப்பு 


Self-Instructional Material 


கீழ்க்காணும்‌ இயல்நிலை சமன்பாடுகள்‌ மற்றும்‌ கொடுக்கப்பட்ட புள்ளி 
விவரத்தில்‌ உள்ள ஆண்டுகளின்‌ எண்ணிக்கை -ஐ கொண்டு தீர்ப்பதன்மூலம்‌ 
மாறிலிகள்‌ '௮&” மற்றும்‌ *b' மதிப்பை காணலாம்‌. 

a En aR DAE வலத்‌) 

XY = a 2X +b 212 ...(3) 


*॥' - மொத்த ஆண்டுகளின்‌ எண்ணிக்கை . 

ஆண்டுகளின்‌ எண்ணிக்கை ஒற்றைப்படை 
ஒற்றைப்படை ஆண்டுகள்‌ நமக்கு வழங்கப்படும்‌ போது இந்த முறையைப்‌ 
பயன்படுத்தலாம்‌. இது எளிதானது மற்றும்‌ நடைமுறையில்‌ பரவலாகப்‌ 
பயன்படுத்தப்படுகிறது. உருப்படிகளின்‌ எண்ணிக்கை ஒற்றைப்படை என்றால்‌, 
நாம்‌ பின்வரும்‌ படிகளைப்‌ பின்பற்றலாம்‌ : 

Les Y என்பது உண்மையான மதிப்பு, 1 என்பது காலம்‌, ௨, % என்பது 
மாறிலிகள்‌ ஆகும்‌. 

2. கீழ்க்காணும்‌ இயல்நிலை சமன்பாடுகள்‌ மற்றும்‌ கொடுக்கப்பட்ட 
புள்ளி விவரத்தில்‌ உள்ள ஆண்டுகளின்‌ எண்ணிக்கை ஈ-ஐ கொண்டு 
தீர்ப்பதன்மூலம்‌ மாறிலிகள்‌ *&” மற்றும்‌ *‘' மதிப்பை காணலாம்‌. 

2Y = na +b at 

IXY =a xX +b 212 


*॥' - மொத்த ஆண்டுகளின்‌ எண்ணிக்கை . 

3h மொத்த ஆண்டுகளின்‌ எண்ணிக்கை (5) கணக்கிட்டால்‌ அம்மதிப்பு 
பூஜ்ஜியம்‌ ஆகும்‌. அதாவது 2 - 0 

4. 31 - 0, ஆக இருக்கும்‌ போது, இரு இயல்நிலைச்‌ சமன்பாடுகள்‌ 
கீழ்க்கண்டவாறு உருமாற்றம்‌ அடையும்‌ 

ay = na; yt - bat2 

எனவே ௨- 9847 / hn, b= 330 / 942 

மாறிலி *&” என்பது Y இன்சராசரி மற்றும்‌ *' என்பது மாறுவீதம்‌ 
(சாய்வு) ஆகும்‌. 

5. போக்கு சமன்பாட்டில்‌ "க” மற்றும்‌ '5” இன்மதிப்புகளைப்‌ 


பிரதியிடுவதன்மூலம்‌ பொருத்தமான கோட்டைபெற முடியும்‌ . 


உதாரணமாக :3 
கீழே கொடுக்கப்பட்டுள்ள தரவுகளிலிருந்து மீச்சிறு வர்க்க முறையால்‌ போக்கு 


மதிப்புகளைக்‌ கணக்கிட்டு 2003 க்கான விற்பனையை மதிப்பிடுக 


Years: 1996 | 1997 | 1998 | 1999 | 2000 


Sales of Co.A, (X Lakhs) | 70 74 80 86 90 


180 


தீர்வு: 


நேரவரிசைகளின்‌ பகுப்பாய்வு 


Year Sales Deviation from 1998 குறிப்பு 
y ( ty (ம 

1996 70 -2 -140 4 

1997 74 -1 -74 1 

1998 80 0 0 0 

1999 86 1 86 1 

2000 90 2 180 4 

n=5 zy = 400 xt=0 xty = 52 21-10 

21- 0 முதல்‌ 


எனவே, y=80+5.2xt 


எனவே 

9ம% = 80 + 5.2(-2)-80-10.4-69.6 
மர = 80 + 5.2(-1)=80-—5.2= 74.8 
9ம% = 80+5.2(0)=80+0=80 


நட = 80 + 5.2 (1) =80+5.2=85.2 


ம = 80 + 5.2 (2) = 80 + 10.4 = 90.4 

2003 க்கு, ௪ 5 ஆக இருக்கும்‌. ? - 5 ஐ சமன்பாட்டில்‌ வைப்பது 

Y2013 = 80 + 5.2 (5) = 80 + 26 = 106 

இவ்வாறு 2003 ஆம்‌ ஆண்டிற்கான மதிப்பிடப்பட்ட விற்பனை 106 லட்சம்‌ 


ஆகும்‌. 


ஆண்டுகளின்‌ எண்ணிக்கை இரட்டை எண்‌ எணில்‌ 

ஆண்டுகளின்‌ எண்ணிக்கை கூட இரு நடுத்தர ஆண்டுகளுக்கு 
இடையில்‌ நடுப்பகுதியில்‌ வைக்கப்பட்டு, அலகு ஒரு வருடத்திற்கு பதிலாக 
அரை ஆண்டாக எடுத்துக்‌ கொள்ளப்படுகிறது. இந்த தோற்றம்‌ மற்றும்‌ 
அளவின்‌ மாற்றத்துடன்‌ நம்மிடம்‌ உள்ளது 
எனவே 24-0 


Ey Eyt Self-Instructional Material 


181 


உதாரணமாக:4 
நேரவரிசைகளின்‌ பகுப்பாய்வு 


ஒரு நிறுவனத்தின்‌ தொடர்ச்சியாக 6 ஆண்டுகள்‌ உற்பத்தி பின்வரும்‌ 


அட்டவணையில்‌  கொடுக்கப்பட்டுள்ளது. குறைந்தபட்ச மீச்சிறு வர்க்க 
பனு முறையைப்‌ பயன்படுத்தி போக்கு மதிப்பைக்‌ கணக்கிடுக 

Year 2000 2001 2002 2003 2004 2005 

Production | 12 13 18 20 24 28 
தீர்வு: 

Year | Sales Deviation from 2002.5 Trend values 

y t ty 1” 

2000 12 -2.5 -30 6.25 11.5 

2001 | 13 -1.5 -19.5 2.25 14.5 

2002 | 18 -0.5 -9 0.25 17.53 

2003 | 20 0.5 10 0.25 20.81 

2004 | 24 1.5 36 222 24.09 

2005 | 28 22 70 6.25 21.37 

1௭-63-1151 8-01ஆ-சக[ ஊச | 
ர = 0 முதல்‌ 
ன்ப இ io இத நடம்‌ ஹ்ம்‌ ச அழக்‌ அ ர இடி 
3.28 


எனவே, y ஈ 19.17 + 3.28 ௩௩ 

எனவே 

Y¥2000 = 19.17 + 3.28 (- 2.5) = 19.17-8.2= 11.5 
¥2001 = 19.17 + 3.28 (- 1.5) = 19.17 4.92 = 14.5 
9௦02 = 19.17 + 3.28 (- 0.5) = 19.17 — 1.64 = 17.53 
Y¥2003 = 19.17 + 3.28 (0.5) = 19.17 + 1.64 = 20.81 
Y¥2004 = 19.17 + 3.28 (1.5) = 19.17 + 4.92 = 24.09 


SY2005 = 19.17 + 3.28 (2.5) = 19.17 +8.2=27.37 


நிறைகள்‌ 


உ மீச்சி வர்க்கமுறைசொந்தவிருப்பு, வெறுப்புகளை வதுமாக 
Self-Instructional Material = ப்‌ க்‌ ம லட 


நீக்குகிறது . 


182 


ப கொடுக்கப்பட்டகாலத்திற்கான போக்கு மதிப்புகள்‌ அனைத்தையும்‌ 
பெறலாம்‌. 

ப இம்முறையில்‌ வருங்கால போக்கு மதிப்புகளை முன்கணிப்பு செய்ய 
இயலும்‌. 

குறைகள்‌ 

உ. இம்முறையில்‌ கணக்கிடுவது மற்றமுறைகளைவிட மிகவும்‌ 
கடினமாகும்‌. 

ப புதிய மதிப்புகளை சேர்க்கும்‌ போது கணக்கீடுகளை மீண்டும்‌ செய்ய 
வேண்டும்‌. 

உ. இது சுழல்‌, பருவகால மற்றும்‌ முறையற்ற மாறுபாடுகளை கருத்தில்‌ 
கொள்வதில்லை 

ப போக்கு மதிப்புகளை உடன்‌ வருகின்ற சில காலங்களுக்கு மட்டுமே 


மதிப்பிட இயலும்‌, நீண்டகால அளவிற்கு மதிப்பிட இயலாது. 


13.4 பருவ கால மாறுபாடுகள்‌ 


பருவகால மாறுபாடுகள்‌ என்னவென்றால்‌, நேரத்‌ தொடரின்‌ தரவுகளில்‌ தாள 
மாற்றங்கள்‌ வழக்கமான மற்றும்‌ அவ்வப்போது மாறுபடும்‌ ஒரு வருட காலத்தைக்‌ 
கொண்டிருக்கும்‌. பருவகால மாறுபாடுகளைக்‌ காட்டும்‌ சில எடுத்துக்காட்டுகள்‌ 
குளிர்‌ பானங்களின்‌ உற்பத்தி ஆகும்‌, அவை கோடை மாதங்களில்‌ அதிகமாகவும்‌, 
குளிர்காலத்தில்‌ குறைவாகவும்‌ இருக்கும்‌. பண்டிகை காலங்களில்‌ அதிகமாகவும்‌ 
மற்ற காலங்களில்‌ குறைவாகவும்‌ இருக்கும்‌ ஒரு துணிக்கடையில்‌ புடவைகளின்‌ 
விற்பனை. வழங்கல்‌ அல்லது தேவை அல்லது இரண்டையும்‌ பாதிக்கும்‌ காலநிலை 
அல்லது நிறுவன காரணிகளில்‌ அவற்றின்‌ தோற்றம்‌ உள்ளது. இந்த மாறுபாடுகளை 
துல்லியமாக அளவிட வேண்டும்‌ என்பது முக்கியம்‌. ஒரு காலத்‌ தொடரில்‌ பருவகால 
மாறுபாடுகளைத்‌ தீர்மானிப்பதற்கான காரணம்‌, அதைத்‌ தனிமைப்படுத்துவதும்‌, 
பொதுவாக பருவகால குறியீட்டு என குறிப்பிடப்படும்‌ குறியீட்டு வடிவத்தில்‌ 
மாறியின்‌ அளவின்‌ மீதான அதன்‌ விளைவைப்‌ படிப்பதும்‌ ஆகும்‌ . 

13.4.1 பருவ கால குறியீடுகள்‌ காண்பதற்கான முறைகள்‌ 

பருவ கால குறியீடுகளை உருவாக்க நான்கு முறைகள்‌ உள்ளன. 

1. எளிய சராசரி முறை 

2. போக்கு விகித முறை 

3. சதவீதம்‌ நகரும்‌ சராசரி முறை 


4. தொடர்‌ உறவு முறை 


எளிய சராசரி முறை: 


183 


நேரவரிசைகளின்‌ பகுப்பாய்வு 
குறிப்பு 


Self-Instructional Material 


நேரவரிசைகளின்‌ பகுப்பாய்வு 


குறிப்பு 


Self-Instructional Material 


ஒரு குறிப்பிட்ட ஆண்டின்‌ ஒவ்வொரு 4 பருவங்களுக்கும்‌ ( காலாண்டு 


தரவுகளுக்கு) காலத்‌ தொடர்‌ தரவு அந்த ஆண்டிற்கான பருவகால 


சராசரிக்கான சதவீதங்களாக வெளிப்படுத்தப்படுகிறது . வெவ்வேறு 
பருவங்களுக்கான சதவீதங்கள்‌ எளிய சராசரியைப்‌ பயன்படுத்தி ஆண்டுகளில்‌ 
சராசரியாக இருக்கும்‌. 


இதன்‌ விளைவாக ஒவ்வொரு 4 பருவங்களுக்கும்‌ 


தேவையான பருவகால குறியீடுகள்‌ உள்ளன. 


எளிய சராசரி முறையை கணக்கிடுவதற்கான படிகள்‌: 
(1) கொடுக்கப்பட்ட தரவுகளின்படி மாதங்கள்‌, காலாண்டுகள்‌ அல்லது 
வருடங்கள்‌ மூலம்‌ தரவை வரிசைப்படுத்துக. . 

(11) ஒவ்வொரு மாதங்கள்‌, காலாண்டுகள்‌ அல்லது ஆண்டின்‌ தொகையைக்‌ 
கண்டறியவும்‌ . 

(111) ஒவ்வொரு மாதங்கள்‌, காலாண்டுகள்‌ அல்லது ஆண்டின்‌ சராசரியைக்‌ 
கண்டறியவும்‌ . 

(11) சராசரிகளின்‌ சராசரியைக்‌ கண்டுபிடி, அது கிராண்ட்‌ சராசரி (ஹி) 
என்று அழைக்கப்படுகிறது 

(ு) ஒவ்வொரு பருவத்திற்கும்‌ (அதாவது) மாதங்கள்‌, காலாண்டுகள்‌ அல்லது 


ஆண்டுக்கான பருவகால குறியீட்டைக்‌ கணக்கிடுங்கள்‌ 


பருவகால சாகா 


பருவகால அட்டவணை (5.1) - னாள்‌ x 100 
தரவு மாதங்களில்‌ வழங்கப்பட்டால்‌ 
பருவகால சராசா[ஐனவா] 
ஜனவரி (எஸ்‌.ஐ) கக ல்‌ தை 8 100 
2 பருவகால சாரசார்ப்யயரவா!] 
பிப்ரவரி (எஸ்‌.ஐ) - அத்‌ வரான்‌ 
இதேபோல்‌ மற்ற எல்லா மாதங்களுக்கும்‌ பருவகால அட்டவணை 
கணக்கிடலாம்‌ 
உதாரணமாக: 
எளிய சராசரியின்‌ முறையைப்‌ பயன்படுத்தி கணினியின்‌ காலாண்டு 
உற்பத்திக்கான பருவகால குறியீட்டைக்‌ கணக்கிடுங்கள்‌ 
Year | 1 Quarter | II Quarter | III Quarter | IV Quarter 
2011 | 355 451 525 500 
2012 | 369 410 496 510 
2013 | 391 432 458 495 


184 


2014 298 389 410 457 
நேரவரிசைகளின்‌ பகுப்பாய்வு 
2015 | 300 390 431 459 குறிப்பு 
2016 | 350 400 450 500 
தீர்வு: 

Year I Quarter | Il Quarter | III Quarter | IV Quarter 

2011 22௮ 451 525 500 

2012 369 410 496 510 

2013 391 432 458 495 

2014 298 389 410 457 

2015 300 390 431 459 

2016 350 400 450 500 

Quarterly Total 2063 2472 2770 2921 

Quarterly Averages | 343.83 412 461.67 486.83 


பருவகால சாகர்‌ 
பருவகால அட்டவணை (5.]) = ல்‌ x 100 


343.83 +412 + 361.67+ 485.83 1704.33 


கிராண்டவேரேஜ்‌ = சு = 426.0825 
. 343.53 
1காலாண்டிற்கான பருவகால குறியீடு = pp x 100 = 80.69 
. ம்‌ 412 
1 காலாண்டிற்கான பருவகால குறியீடு = தத x 100 = 96.69 
461.67 


11] காலாண்டிற்கான பருவகால குறியீடு = x 100 = 108.35 


426.0825 


486.83 
426.0825 


1 காலாண்டிற்கான பருவகால குறியீடு = xX 100 = 114.26 


நன்மை மற்றும்‌ தீமை: 
° எளிய சராசரியின்‌ முறை செயல்படுத்த எளிதானது 
உ... இந்த முறை தரவுகளில்‌ எந்த போக்கு மற்றும்‌ சுழற்சி கூறுகள்‌ 
இல்லை என்ற அடிப்படை அனுமானத்தின்‌ அடிப்படையில்‌ 
அமைந்துள்ளது . 
ப்‌ பெரும்பாலான பொருளாதார மற்றும்‌ வணிக காலத்‌ தொடர்களில்‌ 
போக்குகள்‌ இருப்பதால்‌, இந்த முறை எளிமையானது என்றாலும்‌ 


நடைமுறை பயன்பாடு அதிகம்‌ இல்லை. 


ச னேற்றக்‌ ரிபார்ச்‌ ட] 
வட அ ட அடப்‌ Self-Instructional Material 
1. காலத்‌ தொடர்‌ என்பது பதிவுசெய்யப்பட்ட தரவுகளின்‌ தொகுப்பாகும்‌ 


185 


நேரவரிசைகளின்‌ பகுப்பாய்வு 


குறிப்பு 


Self-Instructional Material 


2. செழிப்பு, மந்தநிலை, மனச்சோர்வு மற்றும்‌ மீட்பு ஆகிய சொற்கள்‌ 
குறிப்பாக உடன்‌ இணைக்கப்பட்டுள்ளன 


3. காலத்‌ தொடர்‌ என்றால்‌ என்ன? 


13.5 முன்கணிப்பு 


காலத்‌ தொடர்‌ முன்கணிப்பு முறைகள்‌ வரலாற்று மதிப்புகளை மட்டுமே 
அடிப்படையாகக்‌ கொண்ட முன்னறிவிப்புகளை உருவாக்குகின்றன, மேலும்‌ அவை 
வணிக சூழ்நிலைகளில்‌ பரவலாகப்‌ பயன்படுத்தப்படுகின்றன, அங்கு ஒரு வருடம்‌ 
அல்லது அதற்கும்‌ குறைவான கணிப்புகள்‌ தேவைப்படுகின்றன. பயன்படுத்தப்படும்‌ 
இந்த முறைகள்‌ குறிப்பாக விற்பனை, சந்தைப்படுத்தல்‌, நிதி, உற்பத்தி திட்டமிடல்‌ 
போன்றவற்றுக்கு மிகவும்‌ பொருத்தமானவையாகும்‌, மேலும்‌ அவை எளிமையான 
எளிமையின்‌ நன்மையைக்‌ கொண்டுள்ளன. நேர வரிசை முன்கணிப்பு என்பது 
நேரத்தின்‌ தொடர்ச்சியாக நிகழ்வுகளை கணிப்பதற்கான ஒரு நுட்பமாகும்‌. 

இந்த நுட்பம்‌ புவியியல்‌ முதல்‌ பொருளாதாரம்‌ வரை பல துறைகளில்‌ 
பயன்படுத்தப்படுகிறது. எதிர்கால போக்குகள்‌ வரலாற்று போக்குகளுக்கு 
ஒத்ததாக இருக்கும்‌ என்ற அனுமானத்தின்‌ அடிப்படையில்‌ கடந்த கால 
போக்குகளை பகுப்பாய்வு செய்வதன்‌ மூலம்‌ நுட்பங்கள்‌ எதிர்கால நிகழ்வுகளை 
கணிக்கின்றன . ஒப்பீட்டளவில்‌ நிர்ணயிக்கும்‌ நேர முத்திரைகளைச்‌ சுற்றி தரவு 
ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது, எனவே, சீரற்ற மாதிரிகளுடன்‌ ஒப்பிடும்போது, 
பிரித்தெடுக்க முயற்சிக்கும்‌ கூடுதல்‌ தகவல்களைக்‌ கொண்டிருக்கலாம்‌. 

குறுகிய கால  கணிப்புகளுக்கு நேர வரிசை முறைகள்‌ மிகவும்‌ 
பொருத்தமானவை (அதாவது, ஒரு வருடத்திற்கும்‌ குறைவானது) . 

காலத்‌ தொடர்‌ முன்கணிப்பு போதுமான கடந்தகால தரவு, தரவு உயர்‌ 
தரமான மற்றும்‌ உண்மையான பிரதிநிதி கிடைப்பதை நம்பியுள்ளது . 

நேர வரிசை முறைகள்‌ ஒப்பீட்டளவில்‌ நிலையான சூழ்நிலைகளுக்கு மிகவும்‌ 
பொருத்தமானவை. கணிசமான ஏற்ற இறக்கங்கள்‌ பொதுவானவை மற்றும்‌ 
அடிப்படை நிலைமைகள்‌ தீவிர மாற்றத்திற்கு உட்பட்டவை என்றால்‌, நேர 


வரிசை முறைகள்‌ ஒப்பீட்டளவில்‌ மோசமான முடிவுகளைத்‌ தரக்கூடும்‌ . 


முன்கணிப்பு நன்மைகள்‌: 

1. எதிர்காலத்தை கணிக்க உதவுகிறது : 

2. கடந்த காலத்திலிருந்து கற்றுக்கொள்கிறது 
3. போட்டித்தன்மையுடன்‌ இருக உதவுகிறது 
4. புதிய வணிகத்திற்குத்‌ தயாராக உதவுகிறது 


186 


முன்கணிப்பு தீமைகள்‌: 


1. முன்கணிப்பு அடிப்படை 
2. கடந்த கால தரவுகளின்‌ நம்பகத்தன்மை 


3. நேரம்‌ மற்றும்‌ செலவு காரணி 


13.6 பருவகால தாக்கம்‌ 


அசல்‌ தரவிலிருந்து பருவகால கூறு அகற்றப்படும்போது, குறைக்கப்பட்ட தரவு 
பருவகால மாறுபாடுகளிலிருந்து விடுபடுகிறது, மேலும்‌ இது பருவகால தாக்க தரவு 
என அழைக்கப்படுகிறது. அதாவது, ஒரு பெருக்கல்‌ மாதிரியின்‌ கீழ்‌ 


TxSxCxl 
Ss 


=TxCxl 


பருவகால தாக்கத்திலிருந்து தேய்மானமய மாக்கப்பட்ட தரவு சராசரி மதிப்புள்ள 
தரவை மட்டுமே வெளிப்படுத்துகிறது . 
பருவகால குறியீட்டால்‌ அசல்‌ தரவைப்‌ பிரிப்பதன்‌ மூலம்‌ பருவகால 


சரிசெய்தல்‌ செய்ய முடியும்‌. 


2 அசல்‌ தா 
பருவகால தாக்க தரவு - ர டை 100 


ஒரு சரிசெய்தல்‌-பெருக்கி 100 அவசியம்‌, ஏனெனில்‌ பருவகால குறியீடுகள்‌ 
பொதுவாக சதவீதங்களில்‌ வழங்கப்படுகின்றன . 
சேர்க்கை மாதிரி என்றால்‌ 

Yt = T+S+tC+tI. 


பருவகால குறியீட்டு 


பருவகால தாக்க தரவு - அசல்‌ தரவு - ஜு 


_vt— யருவகால குறியீட்டு 
100 


உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்கவும்‌ - 2 
4. முன்கணிப்பு வரையறுக்க? 


5. பருவகால குறியீடுகளைக்‌ கண்டறிய பயன்படுத்தப்படும்‌ முறை என்ன? 


13.7 சுருக்கம்‌ 


காலத்‌ தொடர்‌ பல்வேறு சக்திகளால்‌ பாதிக்கப்படுகிறது. சில 
தொடர்ச்சியாக பயனுள்ளவை, அவை தொடர்ச்சியான நேர இடைவெளியில்‌ 
தங்களை உணரவைக்கின்றன, இன்னும்‌ சில மீண்டும்‌ மீண்டும்‌ நிகழாதவை 
அல்லது இயற்கையில்‌ சீரற்றவை. எனவே, முதல்‌ பணி தரவை உடைத்து, இந்த 
தாக்கங்கள்‌ ஒவ்வொன்றையும்‌ தனிமையில்‌ படிப்பது. இது காலத்‌ தொடரின்‌ சிதைவு 
என அழைக்கப்படுகிறது. 
187 


நேரவரிசைகளின்‌ பகுப்பாய்வு 
குறிப்பு 


Self-Instructional Material 


நேரவரிசைகளின்‌ பகுப்பாய்வு 


குறிப்பு 


Self-Instructional Material 


கால வரிசை பகுப்பாய்வின்‌ நோக்கம்‌, போக்குகளின்‌ அளவு மற்றும்‌ 
திசையை அடையாளம்‌ காண்பது, பருவகால மற்றும்‌ சுழற்சி மாறுபாடுகளின்‌ 
விளைவை மதிப்பிடுவது மற்றும்‌ மீதமுள்ள கூறுகளின்‌ அளவை மதிப்பிடுவது . 
இது ஒரு காலத்‌ தொடரின்‌ பல கூறுகளாக சிதைவதைக்‌ குறிக்கிறது . 
கொடுக்கப்பட்ட காலத்‌ தொடரை பகுப்பாய்வு செய்வதில்‌ வழக்கமாக இரண்டு 


வரிகள்‌ அணுகப்படுகின்றன : கூட்டல்‌ அணுகுமுறை , பெருக்கல்‌ அணுகுமுறை 


சராசரி முறையை நகர்த்துவது என்பது ஏற்ற இறக்கங்களைக்‌ 
குறைப்பதற்கும்‌, நியாயமான அளவிலான துல்லியத்துடன்‌ ரெண்ட்‌ 
மதிப்புகளைப்‌ பெறுவதற்கும்‌ ஒரு எளிய சாதனமாகும்‌. இந்த முறையில்‌, பல 
ஆண்டுகளின்‌ சராசரி மதிப்பு ( மாதங்கள்‌, வாரங்கள்‌ அல்லது நாட்கள்‌) 
நகரும்‌ சராசரியின்‌ காலத்தின்‌ நடுத்தர புள்ளியின்‌ போக்கு மதிப்பாக எடுத்துக்‌ 
கொள்ளப்படுகிறது. சராசரி செயல்‌ முறை வளைவை மென்மையாக்குகிறது 
மற்றும்‌ ஏற்ற இறக்கங்களைக்‌ குறைக்கிறது . 

10௨ போக்கு நேரியல்‌ போது போக்கு சமன்பாடு 4- ௨ + bt 
மற்றும்‌ ஓ - ௨ * bt வரிக்கு ௨ மற்றும்‌ £ இன்‌ மதிப்புகள்‌ குறிக்கப்படலாம்‌, 
இது உண்மையான (கவனிக்கப்பட்ட) மதிப்புகளின்‌ செங்குத்து விலகல்களின்‌ 
சதுரங்களின்‌ தொகையை குறைக்கிறது. நேர்‌ கோட்டில்‌ இருந்து, சாதாரண 
சமன்பாடுகள்‌ என அழைக்கப்படுபவைக்கான தீர்வுகள்‌: 

பருவகால மாறுபாடுகள்‌ என்னவென்றால்‌, நேரத்‌ தொடரின்‌ 
தரவுகளில்‌ தாள மாற்றங்கள்‌ வழக்கமான மற்றும்‌ அவ்வப்போது மாறுபடும்‌ 
ஒரு வருட காலத்தைக்‌ கொண்டிருக்கும்‌ . 

பருவகால குறியீடுகளை உருவாக்க நான்கு முறைகள்‌ உள்ளன. 
அவை எளிய சராசரி முறை,போக்கு விகித முறை,சதவீதம்‌ நகரும்‌ சராசரி 


முறை, தொடர்‌ உறவு முறை 


கால வரிசை முன்கணிப்பு முறைகள்‌ வரலாற்று மதிப்புகளை 
மட்டுமே அடிப்படையாகக்‌ கொண்ட முன்னறிவிப்புகளை உருவாக்குகின்றன, 
மேலும்‌ அவை வணிக சூழ்நிலைகளில்‌ பரவலாகப்‌ பயன்படுத்தப்படுகின்றன, 
அங்கு ஒரு வருடம்‌ அல்லது அதற்கும்‌ குறைவான கணிப்புகள்‌ 
தேவைப்படுகின்றன. 

அசல்‌ தரவிலிருந்து பருவகால கூறு அகற்றப்படும்போது, 
குறைக்கப்பட்ட தரவு பருவகால மாறுபாடுகளிலிருந்து விடுபடுகிறது, மேலும்‌ 


அவை பருவகால தாக்க தரவு என்று அமைக்கப்படுகின்றன . 


188 


13.8 முக்கிய சொற்கள்‌ 


காலத்‌ தொடர்‌, கால தொடரின்‌ சிதைவு, கூட்டல்‌ அணுகுமுறை , பெருக்கல்‌ 
அணுகுமுறை, பருவகால மாறுபாடுகள்‌, எளிய சராசரி முறை,போக்கு விகித 
முறை,சதவீதம்‌ நகரும்‌ சராசரி முறை, தொடர்‌ உறவு முறை, முன்கணிப்பு, 


பருவகால தாக்கம்‌ . 


13.9 உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்க பதில்கள்‌ 


1. குறிப்பிட்ட கால இடைவெளியில்‌, சம நேர இடைவெளியில்‌, 
அடுத்தடுத்த புள்ளிகளில்‌ 

2. சுழற்சி இயக்கங்கள்‌ 

3 காலத்‌ தொடர்‌ பல்வேறு சக்திகளால்‌ பாதிக்கப்படுகிறது. சில 
தொடர்ச்சியாக பயனுள்ளவை, அவை தொடர்ச்சியான நேர இடைவெளியில்‌ 
தங்களை உணரவைக்கின்றன, இன்னும்‌ சில மீண்டும்‌ மீண்டும்‌ நிகழாதவை 
அல்லது இயற்கையில்‌ சீரற்றவை. 

4. காலத்‌ தொடர்‌ முன்கணிப்பு முறைகள்‌ வரலாற்று மதிப்புகளை மட்டுமே 
அடிப்படையாகக்‌ கொண்ட முன்னறிவிப்புகளை உருவாக்குகின்றன, மேலும்‌ 
அவை வணிக சூழ்நிலைகளில்‌ பரவலாகப்‌ பயன்படுத்தப்படுகன்றன, அங்கு 
ஒரு வருடம்‌ அல்லது அதற்கும்‌ குறைவான கணிப்புகள்‌ தேவைப்படுகின்றன 
5. பருவகால குறியீடுகளை உருவாக்க நான்கு முறைகள்‌ உள்ளன. 

எளிய சராசரி முறை,போக்கு விகித முறை,சதவீதம்‌ நகரும்‌ சராசரி முறை, தொடர்‌ 


உறவு முறை 


13.10 கேள்வி மற்றும்‌ பயிற்சி 


குறுகிய பதில்‌ கேள்வி 

1. காலத்‌ தொடர்‌ என்றால்‌ என்ன? 

2. காலத்‌ தொடரின்‌ பயன்கள்‌ என்ன 

3. மாறுபாடுகளின்‌ அடிப்படை வகைகள்‌ யாவை 

நீண்ட பதில்‌ கேள்வி 

1. காலத்‌ தொடரின்‌ கூறுகளை விளக்குக 

2. போக்கு விகித முறை மதிப்பிடுவதற்கான பல்வேறு முறைகள்‌ யாவை 
3. ,சதவீதம்‌ நகரும்‌ சராசரி முறை விளக்குக? இது எவ்வாறு 
கணக்கிடப்படுகிறது ? 


189 


நேரவரிசைகளின்‌ பகுப்பாய்வு 
குறிப்பு 


Self-Instructional Material 


நேரவரிசைகளின்‌ பகுப்பாய்வு 


குறிப்பு 


Self-Instructional Material 


4. பருவகால குறியீடுகளைக்‌ கண்டுபிடிக்கும்‌ முறையை விவரிக்கவும்‌ 

5. பின்வரும்‌ தரவின்‌ மூன்று ஆண்டு சதவீதம்‌ நகரும்‌ சராசரி முறையைப்‌ 
பயன்படுத்தி போக்கு மதிப்பைக்‌ கணக்கிடுக 

Year 1990 | 1991 | 1992 | 1993 | 1994 | 1995 | 1996 | 1997 | 1998 | 1999 
Production | 21 22 23 25 24 22 25 26 27 26 


13.11 கூடுதல்‌ வாசிப்புகள்‌ 


1. Spiegel, Murray R.: Theory and Practical of Statistics., London 
McGraw Hill Book Company. 

2. Yamane, T.: Statistics: An Introductory Analysis, New York, 
HarperedRow Publication 

3. R.P. Hooda: Statistic for Business and Economic, McMillan India 
Lid. 

4. G.C. Beri: Statistics for Mgt., TMH. 


5. J.K. Sharma: Business Statistics, Pearson Education. 


6.  S.P. Gupta : Statistical Methods, Sultan Chand and Sons. 


190 


அலகு -14 குறியீட்டு எண்‌ 


குறியீட்டு எண்கள்‌ 
அமைப்பு 

குறிப்பு 
4.0 அறிமுகம்‌ 


4.1 குறிக்கோள்கள்‌ 

4.2 குறியீட்டு எண்கள்‌ 

4.2.1 குறியீட்டு எண்களின்‌ வகைகள்‌ 

4.2.2 குறியீட்டு எண்களின்‌ கட்டமைப்பில்‌ உள்ள சிக்கல்கள்‌ 
4.2.3 குறியீட்டு எண்களை வடிவமைப்பதின்‌ வழிமுறைகள்‌ 
4.2.4 அளவு அல்லது தொகுதி குறியீட்டு எண்கள்‌ 

4.2.5 குறியீட்டு எண்களுக்கான சோதனை 


4.2.6 சங்கிலி அடிப்படை குறியீட்டு எண்கள்‌ 
14.3 வாழ்க்கை செலவு குறியீட்டு எண்கள்‌ 
14.3.1 வாழ்க்கை செலவு குறியீட்டு எண்களின்‌ கட்டுமானம்‌ 
14.3.2 வாழ்க்கை செலவு குறியீட்டு எண்களை நிர்மாணிப்பதற்கான 
முறைகள்‌ 

14.3.3 வாழ்க்கை செலவு குறியீட்டு எண்களின்‌ பயன்கள்‌ 

4.4 குறியீட்டு எண்களின்‌ பயன்கள்‌ 

4.5 குறியீட்டு எண்களின்‌ குறைபாடுகள்‌ 

4.6 நினைவில்கொள்க 

4.7 முக்கிய சொற்கள்‌ 

4.14 உங்கள்‌ முன்னேற்றத்தை சரிபார்க்க பதில்கள்‌ 


4.9 கேள்விகள்‌ மற்றும்‌ பயிற்சி 


4.10 மேலும்‌ வாசிப்புகள்‌ 


14.0 அறிமுகம்‌ 


குறியீட்டு எண்கள்‌ என்பது ஒரு மாறி அல்லது ஒரு குழுவிலுள்ள மாறிகளில்‌, காலம்‌, 
இடம்‌ அல்லது மற்ற குணங்கனளப்‌ பொறுத்து ஏற்படும்‌ மாற்றங்களை அளவிட க்‌ கூடிய ஒரு 
முனறயாகும்‌. இது மிகப்‌ பரவலாக பயன்படுத்தப்படுகிற புள்ளியியல்‌ கருவிகளில்‌ ஒன்‌ 
றாகும்‌. 

குறியீட்டு எண்‌ என்பது பொருளாதாரத்தின்‌ துடிப்பை உணருவதற்குப்‌ 
பயன்பட்டது மேலும்‌ பணவீக்கம்‌ மற்றும்‌ பண இழப்பு போக்கினை 
வெளிக்கொணர்கிறது. உண்மையில்‌, பொருளதார செயல்பாடுகளைஅறியும்‌ 
அளவீடாக நோக்கப்படுகிறது , ஏனெனில்‌ ஒருவர்‌ பொருளாதார நிகழ்வுகளைப்‌ 
பற்றி ஒரு முடிவெடுப்பதற்கு , விவசாய உற்பத்தி குறியீட்டு எண்கள்‌ ,தொழில்‌ 
உற்பத்தி குறியீட்டு எண்கள்‌ மற்றும்‌ வணிக செயல்பாடுகளின்‌ குறியீட்டு எண்கள்‌ 


போன்ற பலவற்றைஅவர்‌ சோதிக்க வேண்டியிருக்கிறது . பல விதமான குறியீட்டு கபட பட பட்‌ பபப 


191 


குறியீட்டு எண்கள்‌ 


குறிப்பு 


Self-Instructional Material 


எண்களும்‌ உள்ளன. மேலும்‌ அவற்றைப்‌ பற்றி மாணவர்கள்‌ இப்பாடத்தில்‌ 


கற்க இருக்கிறார்கள்‌ 


14.1 நோக்கங்கள்‌ 


ப குறியீட்டு எண்களின்‌ கருத்துருக்கள்‌ மற்றும்‌ போக்கங்கனளப்‌ 
புரிந்துகொள்ளுதல்‌. 
ப விலை மற்றும்‌ அளவுகளில்‌ ஒரு கால அளவில்‌ ஏற்படும்‌ மாற்றத்தினை 


அளவிடும்‌ குறியீடுகளைக்‌ கணக்கிடுதல்‌. 
ப ஒரு விழுமிய குறியீட்டு எண பூர்த்தி வெய்யக்கூடிய 
சோதனைகளளப்‌ புரிந்துகொள்ளுதல்‌. 


ப குறியீட்டு எண்கனள வடிவமைப்பதில்‌ உள்ள எல்லைகளை 
புரிந்துவ்கொள்ளுதல்‌. 
ப நுகர்வோர்‌ விலைக்கு குறியீட்டு எணனைப்‌ புரிந்துகொள்ளுதல்‌ 


14.2 குறியீட்டு எண்கள்‌ 


குறியீட்டெண்‌ என்பது காலம்‌ புவியமைப்பு மற்றும்‌ பிரகாரணிகளால்‌ இரு 

தொடர்புடைய மாறிகளில்‌ ஏற்படும்‌ மாற்றங்களை ஒப்பிட்டு அளக்கும்‌ புள்ளியியல்‌ 
அளவையாகும்‌ வணிகச்‌ செயல்பாட்டை பாதிக்கும்‌ மற்றும்‌ நேரடி திறன்‌ கொண்ட 
சில காரணிகளின்‌ மதிப்புகளில்‌ உள்ள மாறுபாடுகளைப்‌ படிப்பதன்‌ மூலம்‌ வணிகச்‌ 
செயல்பாட்டில்‌ ஏற்படும்‌ மாற்றங்களைப்‌ படிக்க முடியும்‌ 

குறியீட்டு எண்கள்‌ அவை அளவிட விரும்பும்‌ மாறிகள்‌ அடிப்படையில்‌ 
வகைப்படுத்தப்படலாம்‌. வணிகத்தில்‌, குறியீட்டு எண்‌ நுட்பங்கள்‌ பொதுவாகப்‌ 
பயன்படுத்தப்படும்‌ அளவீடுகளில்‌ வெவ்வேறு குழுக்கள்‌ () விலை, (॥) அளவு, (111) 
மதிப்பு மற்றும்‌ (0 வணிக செயல்பாடுஆகவே, மொத்த விலைகளின்‌ குறியீடு, 
நுகர்வோர்‌ விலைகளின்‌ குறியீடு, தொழில்துறை உற்பத்தியின்‌ குறியீடு, 
ஏற்றுமதியின்‌ மதிப்பின்‌ குறியீடு மற்றும்‌ வணிக நடவடிக்கைகளின்‌ குறியீடு 
போன்றவை உள்ளன 

மாஸ்லோவின்‌ கருத்துப்படி, "குறியீட்டு எண்ணானது பலவித பொருளாதார 
சூழல்களில்‌ ஒரு குறிப்பிட்டகாலத்தில்‌ அல்லது தளத்தில்‌ ஏற்படும்‌ 
மாற்றத்தைஅளவிடக்கூடிய ஒரு எண்மதிப்பாகும்‌.” 

கிராக்ஸ்டன்‌ மற்றும்‌ கெளடன்‌ (005008 and cowton) அவர்களின்‌ 
கருத்துப்படி, “குறியீட்டு எண்களானது ஒரு தொகுப்பில்‌ உள்ளதொடர்புடைய 
மாறிகளில்‌ ஏற்படும்‌ மாற்றங்களைஅளவிட வடிவமைக்கப்பட்ட ஒருகருவியாகும்‌." 
“சில அளவுளின்‌ நகர்வின்‌ போக்கையும்‌, ஏற்ற இறக்கங்களையும்‌ பிரதிபலிக்கக்‌ 
கூடிய ஒரு தொடரே குறியீட்டு எங்களுக்கும்‌” என பெளலி விவரிக்கிறார்‌. 


192 


14.2.1 குறியீட்டு எண்களின்‌ வகைகள்‌ 
ர ர குறியீட்டு எண்கள்‌ 
() விலைக்குறியீட்டு எண்கள்‌( 1106 Index Number) 


விலைக்குறியீட்டு எண்கள்‌ (Price | பாச) என்பது ஒரு சிறப்பு குறிப்பு 
வாய்ந்த சராசரி . இது வெவ்வேறு அலகுகளிலுள்ள பொருட்களின்‌ விலை 
தொகுப்பில்‌ ஏற்படும்‌ , தொடர்புடைய மாற்றங்களை ஆய்வு செய்கிறது . இங்கு 
ஒப்பிடுதல்‌ என்பது பொருட்களின்‌ விலையைப்‌ பொறுத்து செய்யப்படுகிறது 
விலைக்குறியீட்டு எண்கள்‌ , மொத்தவிற்பனை விலைக்குறியீட்டு எண்கள்‌ மற்றும்‌ 
சிறு விற்பனை விலைகுறியீட்டு எண்கள்‌ எனஇருவகைகள்‌ உண்டு 


(॥) அளவு குறியீட்டு எண்கள்‌(பெசாங்நு 1106: number) 

அளவு குறியீட்டு எண்கள்‌ (பெர்‌) 1 ரப௱மeர) உற்பத்தி செய்யப்பட்ட, 
வாங்கப்பட்ட அல்லது நுகரப்பட்டபொருட்களின்‌ அளவுகளில்‌ ஏற்படும்‌ 
மாற்றங்களை அளவிடுவதே அளவு குறியீட்டு எண்கள்‌ எனப்படும்‌ . இங்கு 
ஒப்பிடுதல்‌ என்பது பொருட்களின்‌ அளவுகளைப்‌ பொறுத்தே அமைகிறது 


(4) மதிப்பு குறியீட்டு எண்கள்‌(Value 1106: Number) 

மதிப்பு குறியீட்டு எண்கள்‌ (Value 16% Number) ஒரு குறிப்பிட்டகாலத்தின்‌ 
மொத்தமதிப்பை அடிப்படையாக கொண்டு மற்றொரு காலத்தின்‌ மொத்தமதிப்பில்‌ 
ஏற்படும்‌ மாற்றங்களை அளவிடுவதே மதிப்பு குறியீட்டு எண்களாகும்‌ 
எடுத்துக்காட்டாக இருப்பு மதிப்பு , விற்பனை மதிப்பு , விற்பனை இலாப மதிப்பு 
போன்றவைகள்‌ இக்குறியீட்டு எண்களில்‌ ஆய்வு செய்யப்படுகிறது 


14.2.2 குறியீட்டு எண்களின்‌ கட்டமைப்பில்‌ உள்ள சிக்கல்கள்‌ 
எந்தவொரு குறியீட்டு எண்களின்‌ உண்மையான கட்டுமானத்தைத்‌ 
தொடங்குவதற்கு முன்‌ பின்வரும்‌ சிக்கல்கள்‌ / அம்சம்‌ தொடர்பான முடிவை எடுக்க 
வேண்டும்‌. 

() கட்டுமானத்தின்‌ கீழ்‌ உள்ள குறியீட்டு எண்களின்‌ நோக்கம்‌ 

(॥) அடிப்படைக்‌ காலம்‌ தேர்வு 

(॥) பொருட்களின்‌ தேர்வு 

(\)) மூல தரவின்‌ தேர்வு 

(4) தரவு சேகரிப்பு 

(1) சராசரி தேர்வு 

(Vi) வெயிட்டிங்‌ முறை 

14.2.3 குறியீட்டு எண்களை வடிவமைப்பதின்வழிமுறைகள்‌ 


இந்த நோக்கத்திற்கான குறியீட்டு எண்‌ இரண்டாக பிரிக்கப்பட்டுள்ளது: தட பட யம்‌ பப 


193 


குறியீட்டு எண்கள்‌ 


குறிப்பு 


Self-Instructional Material 


1. நிறையிடப்படாத 
உ எளிய மொத்த முறை 
உ எளிய விலைசார்புகளின்‌ சராசரிமுறை 
2. நிறையிடப்பட்ட 
உ. நிறையிட்டமொத்த முறை 
உ. நிறையிட்ட விலை சார்புகளின்‌ சராசரி 
நிறையிடப்படாதகுறியீட்டு எண்கள்‌ 
நிறையிடப்படாத குறியீட்டு எண்கள்‌ என்பது இரு காலங்களுக்கு 
இடையில்‌ ஒரு பொருளின்‌ அல்லது ஒரு தொகுப்பிலுள்ளபொருட்களின்‌ விலையில்‌ 
ஏற்படும்‌ சதவீத மாற்றத்தைக்கொடுப்பதாகும்‌. 
இக்குறியீட்டு எண்கள்‌ அமைக்கும்‌ முறையில்‌, ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்படும்‌ 
அனைத்துப்‌ பொருட்களும்‌ சம மதிப்புடையதாகும்‌. இதில்‌ இரண்டு முறைகள்‌ 


உள்ளன. 


எளிய மொத்த முறை 

இந்த முறையில்‌, ஒரு குறிப்பிட்ட (நடப்பு) ஆண்டில்‌ பொருட்களின்‌ மொத்த விலை 
ஒரு அடிப்படை ஆண்டில்‌ பொருட்களின்‌ மொத்த விலையால்‌ வகுக்கப்பட்டு 
சதவீதமாக வெளிப்படுத்தப்படுகிறது: 


FP1 


Poi எற x 100 


எளிய விலை சார்புகளின்சராசரி முறை 

இம்முறையில்‌ வெவ்வேறு பொருட்களுக்கான, விலைசார்புகள்‌ 
பெறப்பட்டு, அவைகளின்‌ சராசரியைகூட்டு சராவரியாகவோ அல்லது பெருக்கு 
சராசரியாகவோ பெறுகிறோம்‌. விலைசார்பு என்பது, நடப்பாண்டின்‌ 


விலையைஅடிப்படைஆண்டு விலையின்‌ சதவீதமாககொடுக்கப்பட்டமதிப்பு ஆகும்‌. 


கூட்டுசராசரி மற்றும்‌ பெருக்கு சராசரி முறைகளில்‌, இக்குறியீட்டு எண்ணைப்‌ 
பெரும்‌ சூத்திரங்கள்‌ கீழேகொடுக்கப்பட்டுள்ளன. 


Poi = == 100 (கூட்டு சராசரி முறையில்‌) 


(logz= x 100) 
Poi = எதிர்‌ மடக்கை (பெருக்கு சராசரி முறையில்‌) 
n 


எளிய விலை சார்புகளின்‌ சராசரி முறை, எளிய மொத்த முறையை விட 
எளிமையானது மற்றும்‌ விண்ணப்பிக்க எளிதானது. ஒரே தீமை என்னவென்றால்‌, 
அது எல்லா பொருட்களுக்கும்‌ சமமான எடையைக்‌ கொடுக்கும்‌ 


உதாரணமாக: 1 
194 


2017 மற்றும்‌ 2018 ஆம்‌ ஆண்டிற்கான நான்கு வெவ்வேறு பொருட்களின்‌ விலைகள்‌ 
குறியீட்டு எண்கள்‌ 

பின்வருமாறு. (1) எளிய மொத்த முறை மற்றும்‌ (2) எளிய விலை சார்புகளின்‌ சராசரி 

முறையை, எண்கணித சராசரி மற்றும்‌ வடிவியல்‌ சராசரி இரண்டையும்‌ பயன்படுத்தி குறிப்பு 


கணக்கிடுங்கள்‌, 2017 ஐ அடிப்படையாக எடுத்துக்‌ கொள்ளுங்கள்‌ 


Commodity பருத்தி கோதுமை | அரிசி பயிறுகள்‌ 

Price in 2017 909 288 767 659 

Price in 2018 874 305 910 573 
தீர்வு: 
பொருட்கள்‌ | 2017 ஆம்‌ ஆண்டில்‌ | 2018 ஆம்‌ ஆண்டில்‌ | Price relative | logp 

Pi 
விலை(8) Py விலை); ஸர x 100 
பருத்தி 909 874 69.15 1.9829 
கோதுமை | 288 305 105.90 2.0249 
அரிசி 767 910 118.64 2.0742 
பயிறுகள்‌ | 659 573 86.95 1.9393 
Total > Py = 2623 2 Pj 2662 ZP = 407.64 ZlogP 
= 8.0213 


எளிய மொத்த முறை 


00) x 100 - = x 100 = 101.49 


எளிய விலை சார்புகளின்‌ சராசரி முறை(கூட்டு சராசரி முறையில்‌) 
1 
Py = = = +100 = * (407.64) x 100 = 101.91 


விலை சார்புகளின்‌ சராசரி முறை (பெருக்கு சராசரி முறையில்‌) 
(2825 2100) ்‌ ௨0213 

Poi = எதிர்‌ மடக்கை மு. : = antilog( கால்‌. -101.23 
நிறையிட்டகுறியீட்டு எண்கள்‌ 

பொருட்களின்‌ பொருளாதார முக்கியத்துவத்தை வெளிக்கொணரவே, 
அவைகளுக்கு நிறைகள்‌ கொடுக்கப்படுகின்றன. பொதுவாக நுகர்வு அளவு அல்லது 
மதிப்பு நிறைகளாக பயன்படுத்தப்படுகின்றன. 
நிறையிட்டகுறியீட்டு எண்களும்‌ இருவகைகளாகும்‌. அவை 

(1) நிறையிட்ட மொத்த குறியீட்டு எண்‌ 


(11) நிறையிட்ட சார்புகளின்‌ சராசரி 


நிறையிட்ட மொத்த குறியீட்டூண்‌ 
இம்முறையில்‌ பொருட்களின்‌ விலைக்கு அடிப்படைஆண்டிலோ அல்லது நடப்பு 


ஆண்டிலோ சந்தைப்படுத்தப்பட்டஅளவினை நிறைகளாக எடுக்கப்படுகின்றது. கப்ப ப்பம்‌ 


195 


குறியீட்டு எண்கள்‌ 


குறிப்பு 


Self-Instructional Material 


நிறைகளை ஒதுக்குவதில்‌ வெவ்வேறு முறைகள்‌ உள்ளதால்‌, குறியீட்டு எண்களை 
கட்டமைப்பதில்‌ வெவ்வேறு முறைகள்‌ உள்ளன. இம்முறைகளில்‌ 
பயன்படுத்தப்படும்‌ சில முக்கிய சூத்திரங்கள்‌ 

அ) லாஸ்பியரின்‌ குறியீடு (Laspeyre’s Index) 

ஆ) பாஷியின்‌ குறியீடு (Paasche’s Index) 

இ) பிஷரின்‌ குறியீடு (Fisher’s Ideal Index) 

ஈ) மார்ஷல்‌-எட்ஜ்வொர்த்‌ குறியீடு (Marshall-Edgeworth Index) 
அ) லாஸ்பியரின்குறியீடு 


இந்த முறையில்‌ அடிப்படை ஆண்டின்‌ அளவுகள்‌ நிறைகளாக எடுத்துக்‌ 


கொள்ளப்படுகின்றன. 
EPiq0. 
01 “றவ x100 


ஆ) பாசியின்‌ குறியீடு 


இந்த முறையில்‌ , நடப்பாண்டின்‌ அளவுகள்‌ நிறைகளாக எடுத்துக்‌ 
கொள்ளப்படுகின்றன. இங்கு தொடர்ச்சியாக மாற்றியமைக்கப்பட்ட நிறைகளையே 
பயன்படுத்துவதால்‌, பொருட்களின்‌ எண்ணிக்கை அதிகமாக இருக்கும்‌ பட்சத்தில்‌, 
இந்த முறை அடிக்கடி பயன்படுத்தப்படுவதில்லை. 


ம்‌ FPiqi 
01 எரு 


x100 


இ) பிஷரின்‌ விழுமிய குறியீட்டு எண்‌ 


இது லாஸ்பியர்‌ மற்றும்‌ பாசியின்‌ குறியீட்டு எண்களின்‌ பெருக்கு சராசரி ஆகும்‌. 


எனவே 


Pp = yLaspeyre’s Index X Paashe's Index 
(Era, EP1q1 
Poi = Drege” Dro x100 


ஈ) மார்ஷல்‌-எட்ஜ்வொர்த்‌ குறியீடு 
இம்‌ முறையில்‌ அடிப்படை மற்றும்‌ நடப்பு ஆண்டுகளின்‌ விலை மற்றும்‌ 
அளவுகள்‌ கருத்தில்‌ எடுத்துக்‌ கொள்ளப்படுகின்றன 


140 450145 
EPDqD + 5721 


Poi = ( )x100 


Pi/qo + qi) 
Poi = LFa{a9 + a1) 100 
EPO (qo +q1) 


196 


உதாரணமாக2 


(1) லாஸ்பேயரின்‌ குறியீட்டு எண்‌ (2) பாஷ்சின்‌ குறியீட்டு எண்‌ (3) ஃபிஷரின்‌ சிறந்த 
குறியீட்டு எண்‌ (4) மார்ஷல்‌-எட்ஜ்வொர்த்‌ குறியீட்டு எண்ணைப்‌ பயன்படுத்தி 2011 
ஆம்‌ ஆண்டிற்கான எடையுள்ள நிறையிட்ட மொத்த குறியீட்டு எண்களை 2010 


உடன்‌ அடிப்படை ஆண்டாக கணக்கிடுக. 


பொருட்கள்‌ விலைகள்‌ அளவுகள்‌ 
2010 2011 2010 2011 
A 10 12 20 22 
B 8 8 16 18 
C ல 6 10 11 
D 4 4 7 8 
தீர்வு 
பொருட்கள்‌ | விலைகள்‌ அளவுகள்‌ 
Piqo | Pogo ட (70 
2010 2011 | 2010 | 2011 
Po Pi q0 al 
A 10 12 20 22 240 200 264 220 
B 8 8 16 18 128 128 144 144 
Cc 5 10 11 60 50 66 55 
D 4 4 7 8 28 28 32 32 
ZPiqo 2P0q0 XP (111 ZPoqdi 
=456 | =406 | =506 | =451 
லாஸ்பியரின்‌ குறியீடு: 
நர்‌ 100-458, 400 - 
01 -- ¥ நறவு 100-525 100 - 112.32 
பாஷ்சின்‌ குறியீட்டு எண்‌ 
¥Piql 506 
ஃபிஷரின்‌ சிறந்த குறியீட்டு எண்‌ 


Poi = «/Laspeyre's Index X Paashe's Index 
Py, =V112.32 x 112.20 = 112.26 
மார்ஷல்‌-எட்ஜ்வொர்த்‌ குறியீட்டு எண்‌ 


_ Piao +a1) 
EPO {qo +q1) 


x100 = (== )x100 = 112.38 


Poi ப்‌ 
406+451 


197 


குறியீட்டு எண்கள்‌ 


குறிப்பு 


Self-Instructional Material 


குறியீட்டு எண்கள்‌ 


குறிப்பு 


Self-Instructional Material 


நிறையிட்டவிலை சார்புகளின்‌ சராசரி 
நிறையிட்ட விலை சார்புகளின்‌ சராசரியானது நிறையிடப்படாத விலை 
சார்புகளுக்கு நிறையிட்டு (நிறையைஅறிமுகம்‌ படுத்தி) கணக்கிடப்படுகிறது. இங்கு 


நாம்‌ கூட்டுசராசரியோ அல்லது பெருக்கு சராசரியோ பயன்படுத்தலாம்‌. 


நிறையிட்ட விலை சார்புகளிக்கூட்டு சராசரி 
[2 ஜே 
ன 100 என்பது விலைசார்பு மற்றும்‌ ஈஸ = ற0ஏ0 என்பது பொருளுக்கு 


கொடுக்கப்பட்ட நிறை எனில்‌ நிறையிட்ட விலை சார்புகளின்‌ சராசரி 


(2971004040 _ களி qo 
040 ~ ¥PoqD Ew 


a 


பெருக்கு சராசரியை பயன்படுத்தி , நிறையிட்ட விலை சார்புகளின்‌ சராசரி, 
கீழ்க்கண்ட சூத்திரத்தை கொண்டு கணக்கிடப்படுகிறது. 


Zw ilo 
Pi எதிர்‌ மடக்கை ம்‌ 


எடுத்துக்காட்டு 3 
பின்வரும்‌ தரவுகளுக்கான நிறையிட்ட விலை சார்புகளின்‌ குறியீட்டு எண்ணைக்‌ 


கணக்கிடுக 

பொருட்கள்‌ விலைகள்‌ அளவுகள்‌ 

நடப்பு ஆண்டு | அடிப்படைஆண்டு | 

ன்‌ 4 40 

ke ய்‌ 2 60 

த ன்‌ l 20 
தீர்வு 

விலைகள்‌ அளவுகள்‌ 
1 நடப்பு P PW 
ஆண்டு ஆண்டு 43 100 
2 ய்‌ 4 40 125 5000 
ன்‌ ்‌ 2 60 150 9000 
்‌ ்‌ ட்‌ 20 200 4000 
120 18000 

நிறையிட்ட விலை சார்புகளின்‌ சராசரி 2 25. 2150 


14.2.4 அளவு அல்லது தொகுதிகுறியீட்டு எண்‌ 


198 


விலைக்‌ குறியீட்டு எண்கள்‌ சில பொருட்களின்‌ விலையை ஒப்பிட்டுப்‌ 
பார்க்கின்றன; அளவு குறியீட்டு எண்‌, மறுபுறம்‌, உற்பத்தியின்‌ இயல்பான 
அளவை, வேலைவாய்ப்பை நிர்மாணிக்கிறது. விலைக்‌ குறியீடுகள்‌ மிகவும்‌ 
பரவலாகப்‌ பயன்படுத்தப்பட்டாலும்‌, உற்பத்தி குறியீடுகள்‌ பொருளாதாரத்தில்‌ 
அல்லது அதன்‌ சில பகுதிகளில்‌ உற்பத்தியின்‌ அளவின்‌ குறிகாட்டிகளாக மிகவும்‌ 
குறிப்பிடத்தக்கவையாக கருதப்படுகிறது. 

அளவு குறியீட்டு எண்களை உருவாக்குவதில்‌, புள்ளிவிவர நிபுணர்‌ 
எதிர்கொள்ளும்‌ சிக்கல்கள்‌ விலைக்‌ குறியீடுகளில்‌ ஈடுபடுபவர்களுக்கு 
ஒப்பானவை. அளவுகளில்‌ ஏற்படும்‌ மாற்றங்களை நாம்‌ அளவிடுகிறோம்‌, எடையை 
நாம்‌ எடைகளாகப்‌ பயன்படுத்துகிறோம்‌, மேலே விவாதிக்கப்பட்ட பல்வேறு 
சூத்திரங்களில்‌ ஓ ஐ 0 ஆகவும்‌ 0 க்கு 9 ஆகவும்‌ மாற்றுவதன்‌ மூலம்‌ அளவு 
குறியீடுகளை எளிதாகப்‌ பெற முடியும்‌. 
அளவு குறியீட்டு எண்‌என்பது ஓர்‌ ஆண்டில்‌ நுகரப்பட்ட, உற்பத்தி செய்யப்பட்ட 
அல்லது விநியோகிக்கப்பட்ட அளவுகளில்‌ ஏற்படும்‌ மாற்றத்தை அடிப்படைஆண்டு 


எனகருதப்படும்‌ மற்றொரு ஆண்டினைப்‌ பொறுத்து அளவிடுவது என்பதாகும்‌. 
Zaipo 


லாஸ்பியரின்‌ அளவு குறியீடு ப ௪ Ta0pD x100 
. Eaipi 
பாசியின்‌ அளவு குறியீடு பொ ௪ Te 1 


Ealpo றம்‌ 


x100 
Eqopo Easy 


பிஷரின்‌ அளவு குறியீடு ெ- 


இச்சூத்திரங்கள்‌ அளவு குறியீட்டு எண்களைக்குறிக்கின்றன. இவற்றில்‌ 


வெவ்வேறான பொருட்களின்‌ அளவுகள்‌ அவற்றின்‌ விலையினால்‌ 
நிறையிடப்படுகின்ற. 
உதாரணமாக4 


கீழே கொடுக்கப்பட்டுள்ள தரவுகளிலிருந்து பின்வரும்‌ அளவு குறியீடுகளை 
கணக்கிடுக (1) லாஸ்பேரின்‌ குறியீட்டு எண்‌ (2) பாஷேவின்‌ குறியீட்டு எண்‌ (3) 


ஃபிஷரின்‌ சிறந்த குறியீட்டு எண்‌ 


பொருட்கள்‌ | 2002 2012 
விலை மொத்த விலை மொத்த 
மதிப்பு மதிப்பு 
A 10 200 12 360 
B 12 480 15 900 
C 15 450 1-7 680 


தீர்வு: 


199 


குறியீட்டு எண்கள்‌ 


குறிப்பு 


Self-Instructional Material 


ிர்கள்ண்ன்‌ மதிப்பு மற்றும்‌ விலைகள்‌ கொடுக்கப்பட்டுள்ளதால்‌, பொருட்களின்‌ 
கு ட எணகள்‌ 
மதிப்புகளைஅதனதன்‌ விலையால்‌ வகுத்து, அளவு 


எண்களைப்பெறலாம்‌. 


குறிப்பு 
அளவு - மொத்த மதிப்பு / விலை 
பொருட்கள்‌ 01/00 ௩ [di | Podo (0௦01 | Pido (0101 
A 10 [20 (12 30 200 (300 [240 | 360 
B 10 40 15 (60 [400 (600 600 | 900 
C 15 30 (17 (40 [450 (600 510 | 680 
Total 1050 | 1500 | 1350 | 1940 


(1) லாஸ்பியரின்‌ அளவுகுறியீட்டு எண்‌ 
39100 +10 1500 


¥ ௮0ற0 = 1050 100 = 142.86 


Q= 
(10) பாசியின்‌ அளவுகுறியீட்டு எண்‌ 


Falpl 1940 


யெ 3 100 -ஆர 5100 = 1437 


ப) பிஷரின்‌ அளவு குறியீடு 


}alpo _ alpl 
= [= rx x 100 
யே ன்‌ > api 


=YLxP-=y142.86 x143.7 = 143.27 


14.2.5 குறியீட்டுஎண்களுக்கானசோதனைகள்‌ 
வெவ்வேறு கோணங்களில்‌ இருந்து ஒரு குறியீட்டு எண்‌ சூத்திரத்தின்‌ 
நிலைத்தன்மையை அல்லது போதுமான தன்மையை சரிபார்க்க சில சோதனைகள்‌ 
உள்ளன. இவற்றில்‌ மிகவும்‌ பிரபலமானவை பின்வரும்‌ சோதனைகள்‌ (1) வரிசை 
மாற்று சோதனை (4) கால மாற்று சோதனை (4) காரணி மாற்று சோதனை (4) சுழல்‌ 
சோதனை 

| வரிசை மாற்று சோதனை 
குறியீட்டு எண்ணின்‌ மதிப்பு அப்படியே இருக்க வேண்டும்‌ உருப்படிகளின்‌ 
ஏற்பாட்டின்‌ வரிசை தலைகீழாக மாற்றப்பட்டாலும்‌இந்த அத்தியாயத்தில்‌ 
விளக்கப்பட்டுள்ள குறியீட்டு எண்ணின்‌ அனைத்து சூத்திரங்களாலும்‌ இந்த 
சோதனைதிருப்தி அடைகிறது. 


i) கால மாற்று சோதனை 


Self-Instructional Material 


200 


குறியீட்டிற்குரிய சூத்திரமானது காலத்தைப்‌ பொறுத்து முன்னோக்கியோ அல்லது 
குறியீட்டு எண்கள்‌ 
பின்னோக்கியோ கணக்கிடும்‌ போது கால ஒருங்கமைவை பெற்றிருக்க வேண்டும்‌. 


இது கால மாற்று சோதனை என்றழைக்கப்படும்‌ குறிப்பு 


ம (281௮0. 0181  XP0q1 2040 
10) %1ம- எற வடு எற நறநஏ TPIqD 


Poi xPo=1 


லாஸ்பேயர்‌ மற்றும்‌ பாஷேவின்‌ முறை இந்த சோதனையை பூர்த்தி செய்யவில்லை, 
ஆனால்‌ ஃபிஷரின்‌ சிறந்த குறியீடு இந்த முறையை திருப்திப்படுத்துகிறது 
॥) காரணிமாற்று சோதனை 

பிஷரின்‌ கூற்றுப்படி, எப்படி ஒவ்வொரு சூத்திரமும்‌ ஒவ்வாத முடிவைதராத 
வகையில்‌ இருகாலங்களை மாற்றுவற்கு அனுமதிக்கின்றதோ, அதைபோலவே 
ஒவ்வாத முடிவைதராத வகையில்‌ விலையையும்‌ அளவையும்‌ மாற்றுவதற்கு 
அனுமதிக்க வேண்டும்‌. அதாவது இவ்விரு முடிவுகளும்‌ சேர்ந்து பெருக்கப்படும்‌ 
போது, சரியான விகிதத்தை தரவேண்டும்‌. 


இச்சோதனையின்படி விலை குறியீட்டு எண்‌ மற்றும்‌ அளவு குறியீட்டு எண்‌ 
ஆகியவற்றின்‌ பெருக்குத்தொகை அவை தொடர்பான மதிப்பு குறியீட்டு 
எண்ணுக்கு சமமாக இருக்க வேண்டும்‌ 


விலைக்‌ குறியீடு & அளவு குறியீடு - மதிப்புக்‌ குறியீடு 


Pot 040 ன்‌ 041 
Hailpo 1 ஏற்றம்‌ 
x 
வே 9000 3403 
Epiq1 
. P = 
01 % Qo 0040 


பேராசிரியர்‌ இர்விங்‌ ஃபிஷரைத்‌ தவிர்த்து மேலே விவாதிக்கப்பட்ட குறியீட்டு 
எண்ணின்‌ பெரும்பாலான சூத்திரங்கள்‌ இந்த அமில சோதனை நிலைத்தன்மையை 
பூர்த்தி செய்யத்‌ தவறிவிட்டன. 


8 Self-Instructional Material 
சுழல்‌ தனை 


201 


ம; இது விரிவாக்கப்பட்ட காலமாற்று சோதனை ஆகும்‌. காலமாற்று சோதனையில்‌ 
ப்ப பப்‌ இரண்டு ஆண்டுகள்‌ மட்டுமே கவனத்தில்‌ எடுத்துக்கொள்ளப்பட்டன. இச்சுழல்‌ 
சோதனை இப்பண்பை எந்தவொரு இரு ஆண்டுகளுக்கும்‌ எதிர்‌ பார்க்கிறது ஒரு 
குறிப்பு குறியீட்டு எண்‌ சுழல்‌ சோதனையைப்‌ பூர்த்திசெய்யவேண்டும்‌ எனில்‌, எந்தவொரு 


மூன்று வருடங்களுக்கும்‌ இது பொருந்துவதாக இருக்கவேண்டும்‌. 


உதாரணமாக 
பின்வரும்‌ தரவுகளுக்கு ஃபிஷரின்‌ சிறந்த குறியீட்டை உருவாக்குங்கள்‌. 
இது கால மாற்று சோதனையை மற்றும்‌ காரணி மாற்று சோதனைப்‌ பூர்த்தி 


செய்கிறதா என்பதை சரிபார்க்கவும்‌. 


பொருட்கள்‌ | அடிப்படை ஆண்டு நடப்பு ஆண்டு 
அளவுகள்‌ வு அளவுகள்‌ விலை(₹) 

A 24 20 30 24 

B 30 14 40 10 

ட்‌ 10 10 16 18 


பொருட்கள்‌ do Po 01 [Pi | Podo | Podi | Dido (0101 
A 24 20 30 (24 1480 (600 (576 | 720 
B 30 14 40110 (420 (560 |300 400 
C 10 10 16 (18 100 160 (180 | 288 


1000 | 1320 | 1056 | 1408 


பிஷரின்‌ அளவு குறியீடு எண்‌ 


றற ¥Piql 1056 1408 
01 = த கலவ தத =[— 
A FPoqD  ¥ Poql 1000 1320 


x 100 


= Y1.056x1.067 x100 =¥1.127 x 100 
=1.062x 100 =106.2 


கால மாற்று சோதனை 


கால மாற்று சோதனை எப்போது திருப்தி அடைகிறது Py XPo= 1 


க 2140 ¥Plal 1056 _ 1408 
பண 60 1 (பத்தமடை Y1000 1320 


Self-Instructional Material 


202 


ம்ம்‌ 1056 1408 1320 1000 Vi <1 
01X10 ppg 13201408 1056 ட 


எனவே ஃபிஷர்‌ இலட்சிய குறியீடு கால மாற்று சோதனையை பூர்த்தி செய்கிறது 


காரணி மாற்று சோதனை 
¥PlaD நுறநரம 1056 31408 
Poi = தரவை த்தது தரி ந்‌ அன்னு 
¥ நறும்‌ “37 Poql 1000 1320 
௦ Falpo ன்‌ Falpi 1320 ௮ 1408 
01 * 000 "57 qopi 1000 “” 1055 
6 1408 1320 1408 1408 , . 
Por x Qo = 1000 “1320 1000 1058 ர ட 
1408 pial 
~~ 1000 ¥poaqD 


எனவே ஃபிஷர்‌ இலட்சிய குறியீடு காரணி மாற்று சோதனையை பூர்த்தி செய்கிறது 


14.2.6 செயின்‌ அடிப்படை குறியீட்டு எண்‌ 


இந்த முறையில்‌, நிலையான அடிப்படை காலம்‌ இல்லை; விலைக்‌ 
குறியீட்டைக்‌ கணக்கிட வேண்டிய ஒரு வருடத்திற்கு முந்தைய ஆண்டு அடிப்படை 
ஆண்டாகக்‌ கருதப்படுகிறது. ஆக, 1994 ஆம்‌ ஆண்டிற்கான அடிப்படை ஆண்டு 
1993 ஆகவும்‌, 1993 க்கு அது 1992 ஆகவும்‌, 1992 க்கு அது 1991 ஆகவும்‌ இருக்கும்‌. 
இந்த வழியில்‌ நிலையான அடிப்படை இல்லை, அது மாறிக்கொண்டே இருக்கிறது 
இந்த முறையின்‌ முக்கிய நன்மை என்னவென்றால்‌, ஒரு வருடத்தின்‌ விலை 
சார்புகளின்‌ உடனடியாக முந்தைய ஆண்டின்‌ விலை நிலைகளுடன்‌ ஒப்பிடலாம்‌. 
தொலைதூர கடந்த காலத்துடன்‌ தொடர்புடைய விகிதங்களை ஒப்பிடுவதை விட 


இந்த காலத்தை ஒப்பிடுவதில்‌ பெரும்பாலும்‌ ஆர்வமுள்ள வணிகங்கள்‌ இந்த 


முறையைப்‌ பயன்படுத்தும்‌ 
க த நடப்பு ஆண்டின்‌ விலை 
நடப்பு ஆண்டில்‌ இணைப்பு சார்பு மா கத்னா 100 


Pn 
Pn—1,n =——— 100 
Pn—1 


எடுத்துக்காட்டு6 
2010 ஐ அடிப்படை ஆண்டாக எடுத்துக்‌ கொள்ளும்‌ பின்வரும்‌ தரவுகளுக்கான 


குறியீட்டு எண்களைக்‌ கண்டறியவும்‌ 


ஆண்டு | 2004 2005 2006 2007 2008 2009 


விலை 18 21 25 23 28 30 


தீர்வு: 
203 


குறியீட்டு எண்கள்‌ 


குறிப்பு 


Self-Instructional Material 


குறியீட்டு எண்கள்‌ 


குறிப்பு 


Self-Instructional Material 


ஆண்டு விலை இணைப்பு சார்பு | செயின்குறியீட்டு 
100 
Pn—1 
18 
2004 (18 2100 = 100 ல 
18 
31 100 x 116.67 
2005 21 —x 100 =11667 |—__—— =1167 
18 100 
55 116.67 x 119.05 
2006 [25 க்கத்‌ EE ms 
21 100 
53 138.9 x 92 
2007 (23 கட்கு அற்று 22272 127.79 
25 100 
35 127.79 x 121.74 
2008 28 — x 100 = 121.74 ப =155.57 
23 100 
30 155.57 x 107.14 
2009 30 —+ 100 = 10714 |-222 - 16668 
28 100 


உங்கள்‌ முன்னேற்றத்தைசரிபார்க்கவும்‌- 1 


1. சங்கிலி அடிப்படை குறியீட்டு எண்‌ என்றால்‌ என்ன 
2. ஃபிஷரின்‌ சிறந்த குறியீட்டு எண்ணிற்கான சூத்திரம்‌ என்ன? 
3. நிறையிட்ட குறியீட்டு எண்‌ என்றால்‌ என்ன? 


14.3 வாழ்க்கைத்தர குறியீட்டு எண்‌ 


அடிப்படை காலத்துடன்‌ ஒப்பிடுகையில்‌ தற்போதைய காலத்திற்கு நுகர்வோர்கள்‌ 
மற்றும்‌ சேவைகளின்‌ விலையில்‌ ஏற்படும்‌ மாற்றங்களின்‌ விளைவுகளை ஆய்வு 
செய்ய வாழ்க்கைத்‌ தர குறியீட்டு எண்‌ கட்டமைக்கபட்டுள்ளது. நுகர்வோர்கள்‌ 
மற்றும்‌ சேவைகளின்‌ கீழ்‌ (1) உணவு (2) வாடகை (3) ஆடை (4) எரிபொருள்‌ மற்றும்‌ 
விளக்கு (5) கல்வி (6) சுத்தம்‌, போக்குவரத்து, செய்தித்தாள்கள்‌ போன்ற இதர 
பொருட்கள்‌ இருக்கும்‌ ஏதேனும்‌ இரண்டு காலத்திற்கு இடையே வாழ்க்கைத்‌ தர 
குறியீட்டு எண்ணின்‌ மாற்றம்‌ என்பது இரு காலங்களில்‌ அதே வாழ்க்கைத்‌ தரத்தை 
பராமரிக்க அவசியமான வருமான மாற்றமே ஆகும்‌. எனவே வாழ்க்கைத்தர 
குறியீட்டு எண்‌, அதே வாழ்க்கைத்‌ தரத்தை பராமரிக்கக்கூடிய சராசரி வருமான 
அதிகரிப்பை அளவிடக்‌ கூடியதாகும்‌. மேலும்‌, மக்களின்‌ நுகர்வு பழக்கம்‌ பரவலாக 
வேறுபடுகிறது. (பணக்காரர்‌, ஏழை, நடுத்தர வர்க்கம்‌) மேலும்‌ இடத்திற்கு இடம்‌ 
வேறுபடுகிறது. விலையில்‌ ஏற்படும்‌ மாற்றங்களானது பல்வேறு வகைப்பட்ட 
மக்களை பாதிக்கிறது, இதன்‌ விளைவாக பொது விலைக்‌ குறியீட்டு எண்கள்‌, 
204 


வெவ்வேறு வர்க்க மக்களின்‌ வாழ்க்கை செலவில்‌ மாற்றங்களின்‌ விளைவுகளை 
ஏதிரொலிக்கத்‌ தவறுகிறது. எனவே, வாழ்க்கை தர குறியீட்டு எண்‌ ஆனது பல்வேறு 
மக்கள்‌ நுகரும்‌ பொருள்களின்‌ பொதுவான விலையில்‌ ஏற்படும்‌ மாற்றங்களை 
அளவிடப்‌ பயன்படுகிறது. நுகர்வோர்‌ விலைக்‌ குறியீட்டு எண்கள்‌ வாழ்க்கை 
செலவு குறியீட்டு எண்கள்‌ அல்லது சில்லறை விலைக்‌ குறியீட்டு எண்கள்‌ என்றும்‌ 
அமைக்கப்படுகின்றன. 

14.3.1 வாழ்க்கை குறியீட்டு எண்களின்‌ செலவு நிர்மாணம்‌ 

வாழ்க்கைச்‌ செலவு குறியீட்டு எண்களை நிர்மாணிப்பதில்‌ பின்வரும்‌ படிகள்‌ 
ஈடுபட்டுள்ளன 

(1) மக்கள்‌ வகுப்பு: 

வாழ்க்கைச்‌ செலவுக்‌ குறியீட்டை நிர்மாணிப்பதற்கான முதல்‌ படி, மக்களின்‌ 
வர்க்கம்‌ தெளிவாக வரையறுக்கப்பட வேண்டும்‌. தொழில்துறை 
தொழிலாளர்களுக்காக வாழ்க்கை செலவு குறியீட்டு எண்‌ தயாரிக்கப்படுகிறதா, 
அல்லது ஒரு குறிப்பிட்ட பகுதியில்‌ வசிக்கும்‌ நடுத்தர அல்லது கீழ்‌ வர்க்க சம்பள 
மக்கள்‌ என்பதை தீர்மானிக்க வேண்டும்‌. எனவே மக்கள்‌ வசிக்கும்‌ வர்க்கத்தையும்‌ 
அவர்கள்‌ வசிக்கும்‌ இடத்தையும்‌ குறிப்பிட வேண்டியது அவசியம்‌ 

2) குடும்ப பட்ஜெட்‌ விசாரணை: 

வாழ்க்கைச்‌ செலவு குறியீட்டு எண்ணை நிர்மாணிப்பதற்கான அடுத்த கட்டம்‌ 
என்ன வென்று, சில குடும்பங்கள்‌ தோராயமாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும்‌. 
இந்த குடும்பங்கள்‌ உணவு, உடை, வாடகை, இதர பொருட்கள்‌ பற்றிய 
தகவல்களை குறிப்பிட வேண்டியது அவசியம்‌ விசாரணையில்‌ குடும்ப அளவு, 
வருமானம்‌, நுகரப்படும்‌ வளங்களின்‌ தரம்‌ மற்றும்‌ அளவு மற்றும்‌ அவற்றுக்காக 
செலவிடப்பட்ட பணம்‌ பற்றிய கேள்விகள்‌ அடங்கும்‌, 

(3) விலை தரவு: 

அடுத்த கட்டமாக, தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருட்களின்‌ சில்லறை விலைகள்‌ மற்றும்‌ 
தற்போதைய காலத்திற்கான தரவு சேகரிப்பு மற்றும்‌ இந்த விலைகள்‌ குறியீட்டு 
எண்கள்‌ தயாரிக்கப்படும்‌ வட்டாரத்தில்‌ அமைந்துள்ள கடைகளிலிருந்து பெறப்பட 
வேண்டிய அடிப்படை காலம்‌ குறிப்பிட வேண்டியது அவசியம்‌. 

(4) பொருட்களின்‌ தேர்வு: 

அடுத்த கட்டமாக சேர்க்கப்பட வேண்டிய பொருட்களின்‌ தேர்வு. அந்த வர்க்க 
மக்களால்‌ பெரும்பாலும்‌ பயன்படுத்தப்படும்‌ அந்த பொருட்களை நாம்‌ 
தேர்ந்தெடுக்க வேண்டும்‌ 

14.3.2 வாழ்க்கைத்தர குறியீட்டு எண்ணை அமைக்கும்‌ முறைகள்‌ 

பின்வரும்‌ வழிமுறைகளால்‌ வாழ்க்கைத்‌ தரகுறியீட்டு எண்ணை அமைக்க முடியும்‌, 
(1) மொத்த செலவு முறை அல்ல து நிறையிட்ட மொத்த முறை 


205 


குறியீட்டு எண்கள்‌ 


குறிப்பு 


Self-Instructional Material 


குறியீட்டு எண்கள்‌ 


குறிப்பு 


Self-Instructional Material 


(Aggregate Expenditure Method (or) Weighted Aggregative Method). 
(11) குடும்ப வரவு செலவுத்‌ திட்ட முறை (Family Budget Method) 
. மொத்த செலவு முறை(Agஓgregate Expenditure Method) 
செலவு முறையான வாழ்க்கைத்தரக்‌ குறியீட்டு எண்ணை கணக்கிடப்‌ 
பயன்படுத்தப்படும்‌ மிகவும்‌ பொதுவான முறை ஆகும்‌. இம்முறையில்‌ 
அடிப்படை ஆண்டின்‌அளவுகள்‌ நிறைகளாக பயன்படுத்தப்படுகின்றன. 


Poi = 2140 x100 
2040 
இங்கே 


£ 1- நடப்பு ஆண்டின்‌ விலையைகுறிக்கும்‌ 
P 0 - அடிப்படை ஆண்டின்‌ விலையைகுறிக்கிறதுமற்றும்‌ 
00- அடிப்படை ஆண்டில்‌ நுகரப்படும்‌அளவைக் குறிக்கிறது 


(1) குடும்பவரவுசெலவுத்திட்டமுறை(Family Budget Method) 
குடும்பவரவு செலவு திட்டமுறையில்‌, அடிப்படை ஆண்டின்‌ விலைகள்‌ மற்றும்‌ 
அளவை பெருக்குவதன்‌ மூலம்‌ நிறைகள்‌ கணக்கிடப்படுகின்றன. அதாவது 2W = 
1000. 


EWI 
Py: = Te x100 
ட. 
Here, I= veg 100 and W= 1௦00 


உதாரணமாக? 
(1) மொத்த செலவு முறை (2) குடும்ப பட்ஜெட்‌ முறை ஆகியவற்றைப்‌ பயன்படுத்தி 
பின்வரும்‌ தரவுகளிலிருந்து 2018 ஆம்‌ ஆண்டின்‌ வாழ்க்கைச்‌ செலவுக்‌ குறியீட்டு 


எண்ணை 2017 அடிப்படையில்‌ உருவாக்குக 


பொருட்கள்‌ | அளவு (குவிண்டலில்‌) விலை 

2017 2018 
A 6 315.75 | 316.00 
B 6 305.00 | 308.00 
C 1 416.00 | 419.00 
D 6 528.00 | 610.00 


206 


E 4 120.00 | 119.50 ம்றியிகக எண்கள்‌ 


F 1 1020.00 | 1015.00 குறிப்பு 

தீர்வு: 
மொத்த செலவு முறையால்‌ 2018 ஆம்‌ ஆண்டின்‌ வாழ்க்கைச்குறியீட்டுஎண்‌: 

அளவு விலை 
பொருள்கள்‌ (குவிண்டலில்‌) | 2017 2018 100 ௦00 

qo Pp ம 
A 6 315.75 | 316.00 | 1896 1894.50 
B 6 305.00 | 308.00 | 1848 1830.00 
Cc 1 416.00 | 419.00 | 419 416.00 
D 6 528.00 | 610.00 | 3660 3168.00 
E 4 120.00 | 119.50 | 478 480.00 
F 1 1020.00 | 1015.00 | 1015 1020.00 

2 Piqo = 9316 | > Pyqo = 8808.5 


2018 இன்‌ வாழ்க்கைச்குறியீட்டு எண்‌ 


EPiqo . 9316 
01 "நறு 88085 


x100 = 105.76 


குடும்ப பட்ஜெட்‌ முறையால்‌ 2018 ஆம்‌ ஆண்டின்‌ வாழ்க்கைச்குறியீட்டு எண்‌ 


அளவு விலை 10 | I= Product 
பொருள்கள்‌ (குவிண்டலில்‌) ட க x100 | WI 
00 2017 2018 த 
Po Pi 
A 315.75 | 316.00 | 1894.5 | 100.08 189601.56 
B 6 305.00 | 308.00 | 1830.0 | 100.98 184793.40 
C 1 416.00 | 419.00 | 416.0 100.72 41899.52 
D 6 528.00 | 610.00 | 3168.0 | 115.53 365999.04 
E 4 120.00 | 119.50 | 480.0 99.58 47798.4 
F 1 1020.0 | 1015.0 | 1020.0 | 99.51 101500.20 
0 0 
iW - z2WI 
8808.5 =931592.1 
2 
2018 இன்‌ வாழ்க்கைச்‌ குறியீட்டு எண்‌ Self-Instructional Material 


207 


குறியீட்டு எண்கள்‌ 


குறிப்பு 


Self-Instructional Material 


931592.12 


EWI 
Poi =— x 100 தத அ ஜ்‌ வ்‌ 105.76 


Ew 8808.5 


14.3.3 வாழ்க்கைத்தரகுறியீட்டு எண்களின்‌ பயன்பாடுகள்‌ 


நுகர்வோர்‌ விலைகுறியீட்டு எண்கள்‌ மிக முக்கியத்துவம்‌ வாய்ந்தது. 


அதனை நாம்‌ கீழ்க்கண்டவாறு தருகிறோம்‌. 


1. 


இது ஊதியம்‌ தீர்மானத்தலில்‌, ஊதிய ஒப்பந்தத்திற்கு, அகவிலைப்படியைத்‌ 
தீர்மானித்தல்‌ போன்றவற்றிற்கு மிகவும்‌ பயனுள்ளதாக பல நாடுகளில்‌ 


பின்பற்றப்படுகிறது. 

2. அரசாங்க நிலையில்‌, குறியீட்டு, எண்கள்‌, ஊதியக்கொள்கை, 
விலைக்கொள்கை, வாடகைக்‌ கட்டுப்பாடு, வரி விதிப்பு மற்றும்‌ பொதுவான 
பொருளாதார கொள்கைகள்‌ போன்றவற்றில்‌ பயன்படுகிறது. 

3. பணத்தின்‌ வாங்கும்‌ திறனில்‌ உள்ள மாற்றம்‌ மற்றும்‌ உண்மையான வரவு 
போன்றவைகளைஅளவிட பயன்படுகிறது. 

4. ஒரு குறிப்பிட்ட வகை பொருளின்‌ சந்தை மதிப்பு மற்றும்‌ சேவைகள்‌ பற்றிய 
பகுப்பாய்வில்‌ குறியீட்டு எண்கள்‌ பயன்படுகிறது. 

14.4 குறியீட்டு எண்‌ பயன்கள்‌ 


வர்த்தகம்‌ வானிலை ஆய்வு, தொழிலாளர்‌ தொழில்‌ போன்ற துறைகளில்‌ 


குறியீட்டு எண்கள்‌ பயன்படுத்தப்படுகின்றன 

குறியீட்டு எண்கள்‌ நேர இடைவெளிகளில்‌ ஏற்ற இறக்கங்கள்‌ புவியியல்‌ 
நிலையின்‌ குழு வேறுபாடுகள்போன்றவற்றைஅளவிடுகின்றன 

குறியீட்டு எண்‌ வெவ்வேறு பொருட்களின்‌ விலையில்‌ உள்ள மொத்த 
மாறுபாடுகளைஒப்பிடுவதற்குபயன்படுத்தப்படும்‌ இதில்‌ அளவீடுகளின்‌ அலகு 
காலம்‌ மற்றும்‌ விலையுடன்‌ வேறுபடுகிறது 

எதிர்கால பொருளாதார போக்குகளை முன்னறிவிப்பதில்‌ அவை உதவியாக 
இருக்கும்‌ 

விலங்குகள்‌ மக்கள்‌ அல்லது பொருட்களின்‌ ஒப்பிடக்கூடிய வகைகளுக்கு 
இடையிலானவேறுபாட்டைப்படிப்பதில்‌ அவை பயன்படுத்தப்படுகின்றன 
நாட்டில்‌ தொழில்துறை உற்பத்தியின்‌ மட்டத்தில்‌ ஏற்படும்‌ மாற்றங்களை 
அளவிட தொழில்துறை உற்பத்தியின்‌ குறியீட்டு எண்கள்‌ 
பயன்படுத்தப்படுகின்றன 

ஒரு நாட்டின்‌ வர்த்தகத்தில்‌ ஏற்படும்‌ மாற்றங்களை அளவிட இறக்குமதி 
விலைகள்‌ மற்றும்‌ ஏற்றுமதி விலைகளின்‌ குறியீட்டு எண்கள்‌ 
பயன்படுத்தப்படுகின்றன 


208 


ஒரு நேரத்‌ தொடரில்‌ பருவகால மாறுபாடுகள்‌ மற்றும்‌ சுழற்சி மாறுபாடுகை 
அளவிட குறியீட்டு எண்கள்‌ பயன்‌ படுத்தப்படுகின்றன 


14.5 குறியீட்டு எண்‌ குறைபாடுகள்‌ 


பிரதிநிதி பொருட்களின்‌ தேர்வு மாதிரிகள்‌ அடிப்படையாகக்கொண்டிருப்பதால்‌ 
தவறானமுடிவுகளுக்கு வழிவகுக்கும்‌ 
அடிப்படை காலங்கள்‌ அல்லது எடைகள்‌ போன்றவற்றைத்‌ தேர்ந்தெடுப்பதில்‌ 
பிழைகள்‌ இருக்கலாம்‌ 
நீண்ட காலங்களில்‌ மாறிகளில்‌ ஏற்படும்‌ மாற்றங்களின்‌ ஒப்பீடுகள்‌ 
நம்பகமானவைஅல்ல 
அவை ஒரு நோக்கத்திற்காக பயனுள்ளதாக இருக்கும்‌ ஆனால்‌ மற்றொ 
நோக்கத்திற்காகஅல்ல. 
அவை சிறப்பு வகை சராசரிகளாகும்‌ எனவே சராசரியாக இருக்கும்‌ அனைத்து 
குறைபாடுகளுக்கும்‌அவை உட்பட்டவை 
உங்கள்‌ முன்னேற்றத்தைசரிபார்க்கவும்‌- 2 
4. வாழ்க்கைச்‌ செலவு குறியீட்டு எண்களைக்‌ கணக்கிடுவதற்கான முறைகள்‌ 
யாவை? 


5. குறியீட்டு எண்ணிற்கான பிரபலமான சோதனைகள்‌ யாவை? 


6. குறியீட்டு எண்ணின்‌ சில பயன்பாடுகளை எழுதுங்கள்‌. 


14.6 நினைவில்கொள்க 


குறியீட்டுஎண்கள்‌ பொருளாதாரத்தினைஅளவிடும்கருவிகளாகும்‌ 

விலைக்‌ குறியீட்டு எண்கள்‌, அளவு குறியீட்டு எண்கள்‌ மற்றும்‌ மதிப்பு குறியீட்டு 
எண்கள்‌, குறியீட்டுஎண்களின்‌ வெவ்வேறுவகைகளாகும்‌ 

காலத்தைப்‌ பொறுத்து ஒரு குழுவிலுள்ள மாறிகளின்‌ மதிப்பில்‌ ஏற்பட்ட 
மாற்றத்தை அளவிடுவதற்கு வடிவமைக்கப்பட்ட ஒரு சிறப்பான சராசரி 
குறியீட்டுஎண்களாகும்‌ 

குறியீட்டு எண்கள்‌, எளிய மொத்த மற்றும்‌ நிறையிட்ட மொத்த குறியீட்டு 
எண்கள்‌ என இருவகைப்படுத்தப்பட்டுள்ளது 

குறியீட்டு எண்கள்‌ பொதுவாகமூன்று சோதனைகளைப்்‌ பூர்த்தி செய்கின்றன. 
அவைகள்‌ காலம்‌ மாற்று சோதனை காரணி மாற்று சோதனை மற்றும்‌ சுழல்‌ 
சோதனைகள்‌ஆகும்‌. 

அடிப்படைஆண்டானது இயற்கை இடர்பாடுகளினால்‌ பாதிக்கப்படாததா 


இருக்க வேண்டும்‌. 


209 


குறியீட்டு எண்கள்‌ 


குறிப்பு 


Self-Instructional Material 


குறியீட்டு எண்கள்‌ 


குறிப்பு 


Self-Instructional Material 


உ லாஸ்பியர்ஸ்‌ பாசிஸ்‌, டார்பீஸ்‌-பெளலி, பிஷரின்‌ விழுமிய மற்றும்‌ கெல்லியின்‌ 


குறியீட்டுஎண்கள்‌, நிறையிட்டகுறிமீட்டுஎண்களாகும்‌ 


உ. பிஷரின்‌ விழுமிய குறியீட்டு எண்கள்‌ கால மாற்று சோதனை மற்றும்‌ காரணி 


மாற்று சோதனைகளைப்பூர்த்தி செய்கிறது. 


உ. பலகுறியீட்டுஎண்கள்‌ சுழல்‌ சோதனையைப்பூர்த்தி செய்வதில்லை 


உ தர குறியீட்டு எண்கள்‌, அரசின்‌ திட்டங்கள்‌ வடிவமைப்பு போன்ற பலவற்றிற்கு 


மிகவும்பயனுள்ளதாகஇருக்கும்‌. 


14.7 முக்கிய சொற்கள்‌ 


குறியீட்டு எண்கள்‌, விலைக்‌ குறியீடு, எளிய மொத்த குறியீட்டு எண்‌, நிறையிட்ட 
மொத்த குறியீட்டு எண்‌, லாஸ்பேரின்‌ குறியீட்டு எண்‌, பாஷ்சின்‌ குறியீட்டு எண்‌, 
ஃபிஷரின்‌ சிறந்த குறியீட்டு எண்‌, மார்ஷல்‌ எட்ஜ்‌ மதிப்புள்ள குறியீட்டு எண்‌, 
காலம்‌ மாற்று சோதனை காரணி மாற்று சோதனை மற்றும்‌ சுழல்‌ சோதனை 


சங்கிலி அடிப்படை குறியீட்டு எண்‌ எண்‌, வாழ்க்கை செலவு குறியீட்டு எண்‌. 


14.8 உங்கள்‌ முன்னேற்றத்தைசரிபார்க்க பதில்கள்‌ 


1. இந்த முறையில்‌ நிலையான அடிப்படை காலம்‌ இல்லை விலைக்‌ 
குறியீட்டைக்‌ கணக்கிட வேண்டிய ஒரு வருடத்திற்கு முந்தைய ஆண்டு 
அடிப்படை ஆண்டாகக்‌ கருதப்படுகிறது 


2. Poi = yLaspeyre’s Index X Paashe’s Index 


140 ¥P1q1 
P= 1 
x EPOqD YP0q1 


3. எல்லா பொருட்களுக்கும்‌ சம முக்கியத்துவம்‌ இல்லாதபோது, ஒவ்வொரு 


பொருட்களுக்கும்‌ அதன்‌ முக்கியத்துவத்துடன்‌ எடையை ஒதுக்குகிறோம்‌, 


மேலும்‌ இந்த எடைகளிலிருந்து கணக்கிடப்பட்ட குறியீட்டு எண்‌ நிறையிட்ட 
மொத்தகுறியீட்டுஎண்‌ என அழைக்கப்படுகிறது. 

4. வாழ்க்கைச்‌ குறியீட்டு எண்களைக்‌ கணக்கிடுவதற்கு இரண்டு முறைகள்‌ 
உள்ளன (1) மொத்த செலவு முறை (2) குடும்ப பட்ஜெட்‌ முறை 

5. வரிசை மற்றும்‌ சோதனை காலம்‌ மாற்று சோதனை காரணி மாற்று சோதனை 
மற்றும்‌்சுழல்‌ சோதனை 

6. குறியீட்டு எண்கள்‌ வர்த்தகம்‌ வானிலை தொழிலாளர்‌ தொழில்‌ போன்ற 
துறைகளில்‌ பயன்படுத்தப்படுகின்றன குறியீட்டு எண்கள்‌ கால 
இடைவெளியில்‌ ஏற்ற இறக்கங்கள்‌ பட்டத்தின்‌ புவியியல்‌ நிலையின்‌ குழு 
வேறுபாடுகள்‌ போன்றவற்றை அளவிடுகின்றன வெவ்வேறு விலைகளின்‌ 
மொத்த வேறுபாடுகளை ஒப்பிட்டுப்‌ பார்க்க அவை பயன்படுத்தப்படுகின்றன 
அளவீடுகளின்‌ அலகு நேரம்‌ மற்றும்‌ விலையுடன்‌ வேறுபடும்‌ பொருட்கள்‌ 


210 


பணத்தின்‌ வாங்கும்‌ சக்தியை அவை அளவிடுகின்றன எதிர்கால பொருளாதா 


குறியீட்டு எண்கள்‌ 


போக்குகளைமுன்னறிவிப்பதில்‌அவை உதவியாக இருக்கும்‌ 


்‌ கள! குறிப்பு 
14.9 கேள்விகள்‌ மற்றும்‌ பயிற்சி 
1. குறுகியகேள்விகள்‌ 
2. குறியீட்டு எண்ணை வரையறுத்து குறியீட்டு எண்களின்‌ பயன்பாடுகை 


3. 
4. 


எழுதுக 
குறியீட்டு எண்களின்‌ வகைகளைக்கூறுக 


நுகர்வோர்விலைக்‌ குறியீட்டை நிர்மாணிக்கும்முறைகளைக் கூறுக 


நீண்ட விடை கேள்விகள்‌ 


1. 


பின்வருவனவற்றிலிருந்து 2001 க்கான (1) லாஸ்பேரின்‌ (2) பாஷ்சில்‌ 


குறியீட்டு எண்ணைக்‌ கணக்கிடுக 


பொருட்கள்‌ விலை அளவு 
2002 2010 2002 2010 
ப்ப 4 6 8 7 
X 3 5 10 8 
Y 2 4 14 12 
Z 5 7 19 11 


பின்வரும்‌ தரவுகளுக்கான ஃபிஷரின்‌ சிறந்த குறியீட்டு முறையை 


கணக்கிடுக 
பொருட்கள்‌ 2011 2012 
விலை அளவு விலை அளவு 
A 2 7 3 3 
B 5 11 6 10 
Cc 3 14 5 11 
D 4 16 4 18 


பின்வரும்‌ தரவைப்‌ பயன்படுத்தி 2015 இன்‌ நுகர்வோர்‌ விலைக்‌ குறியீட்டு 


எண்ணை உருவாக்குங்கள்‌ 


(1) சராசரி செலவு முறை மற்றும்‌ 
(1) குடும்பபட்ஜெட்‌ முறை 
பொருட்கள்‌ | நுகர்வு அளவு 2014 | விலை 
2014 2015 
A 6Kg 5 7 
B 6 Quintal 6 6 
(ட 5 Quintal 5 4 
D 6 Quintal 7 i 
E 2 Ovintal 8 3 Self-Instructional Material 


211 


குறியீட்டு எண்கள்‌ 


குறிப்பு 


Self-Instructional Material 


F 5 Kg 9 9 


14.10 கூடுதல்‌ வாசிப்புகள்‌ 


(1) Statistics (Theory & Practice) by Dr. B.N. Gupta. SahityaBhawan 
Publishers andDistributors (P) Ltd., Agra. 

(2) Statistics for Management by G.C. Beri. Tata McGraw Hills Publishing 
CompanyLtd., New Delhi. 

(3) Business Statistics by Amir D. Aczel and J. Sounderpandian. Tata 
McGraw HillPublishing Company Ltd., New Delhi. 

(4) Statistics for Business and Economics by R.P. Hooda. MacMillan India 
Ltd., NewDelhi. 

(5) Business Statistics by S.P. Gupta and M.P. Gupta. Sultan Chand and 
Sons. ,NewDelhi. 


Statistical Method by S.P. Gupta. Sultan Chand and Sons., New Delhi. 


212 


அடிப்படை புள்ளியியல்‌ 


DISTANCE EDUCATION 
B.B.A. DEGREE EXAMINATION, DECEMBER 201 
BUSINESS STATISTICS 
Time: Three hours Maximum: 75 marks 


PART &- (10 X 2 = 20 marks) குறிப்பு 
Answer ALL questions. 
1. புள்ளிவிவரங்களை வரையறுக்கவும்‌ 


புள்ளிவிவரங்களில்‌ பயன்படுத்தப்படும்‌ வெவ்வேறு மாறிகள்‌ யாவை? 


எடுத்துக்காட்டுகள்‌ கொடுங்கள்‌. 

3. 58, 75, 60, 55, 61, 57, 55, 45, 70, 52, 55, 54, 60, 50, 46 என வழங்கப்பட்ட 15 
நபர்களின்‌ எடை (கிலோ) க்கான சராசரி மற்றும்‌ பயன்முறையைக்‌| கண்டறியவும்‌. 

4. சீரற்ற எண்‌ என்றால்‌ என்ன? மாதிரியில்‌ இது எவ்வாறு பயனுள்ள 

5. நிலையான பிழையை வரையறுத்து அதன்‌ முக்கியத்துவத்தைக்‌ கு 

6. பூஜ்ய கருதுகோள்‌ மற்றும்‌ மாற்று கருதுகோளை எடுத்துக்காட்டுக 
வரையறுக்கவும்‌ 

£. கருதுகோளின்‌ சோதனையில்‌ சி-சதுர விநியோகத்தின்‌ எந்த நான்‌ 
பயன்பாடுகளையும்‌ குறிப்பிடுங்கள்‌. 

8. மாறுபாட்டின்‌ ஒரு வழி மற்றும்‌ இரு வழி பகுப்பாய்வுகளுக்கு இலை 
வேறுபடுங்கள்‌. 

9. ஒரு பாய்சன்‌ விநியோகத்தை வரையறுத்து அதன்‌ சராசரி மற்றும்‌ மாறுபாட்டைக்‌ 
குறிப்பிடவும்‌ 

10. தனித்துவமான நிகழ்தகவு விநியோகத்தின்‌ பண்புகளைக்‌ குறிப்பி 

PARTB-(5XS5 = 25 marks) 
Answer ALL questions. 
11. 8. விகிதத்தின்‌ நிலையான பிழையைப்‌ பற்றி விவாதிக்கவும்‌. 
அல்லது 


b. சி சதுர சோதனையின்‌ பயன்பாடுகளை விவரிக்கவும்‌ 


ங்கள்‌ 


12. 8. நேர வரிசை பகுப்பாய்வில்‌ பயன்படுத்தப்படும்‌ முன்கணிப்பு மு 


விளக்குங்கள்‌. 
அல்லது 
b. இரண்டு மாறிகள்‌ இடையே தொடர்பு குணகம்‌ சுருக்கமாக விளக்குங்கள்‌ 
13. 8. தொடர்புக்கும்‌ பின்னடைவுக்கும்‌ இடையில்‌ வேறுபடுங்கள்‌. 
அல்லது 
௦. ஒரு காலத்‌ தொடரில்‌ பருவகால ஏற்ற இறக்கங்களுக்கான காரணங்களை 
பட்டியலிடுங்கள்‌ 
14. 8. சங்கிலி அடிப்படை குறியீட்டு எண்ணை விரிவாக விவரிக்கவும்‌ 
அல்லது 
b. ஸ்டேட்‌ பேயஸ்‌ தேற்றம்‌ மற்றும்‌ அதன்‌ பயன்பாட்டிற்கான வர்த்தகத்தில்‌ ஒரு 
சூழ்நிலையைக்‌ குறிப்பிடவும்‌ 
15. ௮. இருவகையான விநியோகம்‌ சாதாரண விநியோகமாக மாறும்‌ நிலைமைகளைக்‌ 
கூறுங்கள்‌ 7 Self-Instructional Material 
அலலது 
0. சராசரி, சராசரி மற்றும்‌ 6 ஐ கணக்கிடுங்கள்‌ 
Class : | 0-9 | 10-19 | 20-29 | 30-39 | 40-49 | 50-59 | 60-69 


0-79 


213 


ளியியல்‌ 


f 5 8 14 16 23 28 16 8 
PART C-( 3X 10 = 30 marks) 
Answer ANY THREE questions 
16. தரவு என்றால்‌ என்ன ? அதன்‌ வகைகளை விரிவாக விளக்குங்கள்‌ 
17. அடுக்குப்படுத்தப்பட்ட மாதிரி நுட்பத்தை விளக்கி, ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில்‌ 
எளிய சீரற்ற மாதிரியை விட இது எவ்வாறு சிறந்தது என்று விவாதிக்கவும்‌ 
18. அளவுருக்களை மதிப்பிடுவதிலும்‌ முக்கியத்துவ சோதனையிலும்‌ பின்னடைவு 
மாதிரியால்‌ செய்யப்பட்ட அனுமானங்கள்‌ யாவை? 
19. மதிப்பீடு மற்றும்‌ சோதனைகளில்‌ எவ்வளவு பெரிய மாதிரி பயனுள்ளதாக 
இருக்கும்‌? 
எக்ஸ்‌ சராசரி 100 செ.மீ மற்றும்‌ மாறுபாடு 25 செ.மீ கொண்ட ஒரு சாதாரண 
விநியோகத்தைப்‌ பின்பற்றினால்‌, (1) எக்ஸ்‌ ₹ 88 (1) எக்ஸ்‌ 2 92, மற்றும்‌ (ர) 76 எக்ஸ்‌ & 


83 க்கான நிகழ்தகவுகளைக்‌ கண்டறியவும்‌ 


I Material 


214 


